


தொகுப்பாசிரியர்‌ 
புலவர்‌. செ. இ ரா௬ எம்‌.ஏ., பிஎச்‌.டி. 
முன்னாள்‌ தலைவர்‌, 
கல்வெட்டு - தொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 


வெளியீடு : 


கொங்கு ஆய்வு மையம்‌ 
64/5, டி.பி.ஜி. காம்ப்ளக்ஸ்‌, 
புதிய ஆசிரியர்‌ குடியிருப்பு அருகில்‌, 
ஈரோடு - 11. 





இந்நூல்‌ ஈரோடு, கோயமுத்தூர்‌ * லோட்டஸ்‌ TVS * நிறுவனத்தின்‌ 
உரிமையாளர்‌. ஈரோடு திரு. பி. பெரியசாமி அவர்கள்‌ 
பொருட்கொடையால்‌ வெளியிடப்பெறுகிறது. 


அவர்களுக்கு எங்கள்‌ மனமார்ந்த நன்றி . 


நூலின்‌ பெயர்‌ 
நூல்‌ பொருள்‌ 
தொகுப்பாசிரியர்‌ 
மொழி 

நூல்‌ உரிமை 
பதிப்பு ஆண்டு 
நூலின்‌ அளவு 
பக்கங்கள்‌ 

அச்சு எழுத்து 
விலை 


நூல்கிடைக்குமிடம்‌ : 


நூற்குறிய்ா] 


கொங்கு வேளாளர்‌ கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 


சமுதாய வரலாற்று ஆவணம்‌ 
புலவர்‌ செ. இராசு. எம்‌.ஏ., பிஎச்‌.டி. 
தமிழ்‌ 

தொகுப்பாசிரியர்க்கு 


2007 


18செ.மீ. % 24செ.மீ. 

264 

11 புள்ளி 

150 ரூபாய்‌ 

கொங்கு ஆய்வு மையம்‌ 

64/5, டி.பி.ஜி. காம்ப்ளக்ஸ்‌, 

புதிய ஆசிரியர்‌ குடியிருப்பு அருகில்‌, 
ஈரோடு - 638011. போன்‌ : 0424 - 2262664, 
செல்‌ : 9994277711. 

7. பாலாஜி, 

வர்ணாலயம்‌ ஆப்செட்‌, 

744/1, நேதாஜி ரோடு, ஈரோடு-1. 
செல்‌ :98432- 12779. 

காயத்திரி ஆப்செட்‌ 

29, நாச்சியப்பா வீதி, 

ஈரோடு - 638 001. 

போன்‌ : 0424 - 2250164. 





கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 3 
முன்னுரை 

கல்வெட்டுக்கள்‌ 

பண்டைய வரலாற்றைத்‌ தெரிந்துகொள்ள உதவும்‌ பல்வேறு சான்றுகளில்‌ 
கல்வெட்டுக்கள்‌ மிக முக்கியமானவை. கல்லில்‌ வெட்டப்பட்ட எழுத்துக்களைக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ என்று கூறுகிறோம்‌. கல்லில்‌ எழுத்துக்களைப்‌ பொறித்தால்‌ அவை 
அழியாமல்‌ நிலைத்து நிற்கும்‌ என்பதை முன்னோர்‌ கண்டனர்‌. 

“இளமையில்‌ கல்வி சிலையில்‌ எழுத்து ” 

“நல்லார்‌ ஒருவர்க்குச்‌ செய்த உபதேசம்‌ * 

கல்மேல்‌ எழுத்துப்போல்‌ காணுமே 
என்ற தொடர்கள்‌ இதனை விளக்கும்‌ 

கோயில்களுக்குக்‌ கொடுத்த கொடைகளையும்‌, கோயிலில்‌ செய்த 
திருப்பணிகளையும்‌ ஊரார்‌, சபையார்‌ முடிவுகளையும்‌, அரசனது ஆணைகளையும்‌ 
கோயிலில்‌ கல்வெட்டுக்களாகப்‌ பொறித்து வைத்தனர்‌. புண்ணியத்திற்காகவும்‌, 
புகழுக்காகவும்‌ பொறித்து வைத்த கல்வெட்டுக்கள்தான்‌ இன்று நமக்கு அக்கால 
வரலாற்றை அறிவிக்கும்‌ சான்றுகளாகத்‌ திகழ்கின்றன. அவை பெரும்பாலும்‌ உரைநடை 
வடிவிலும்‌, சில இடங்களில்‌ பாடல்‌ வடிவிலும்‌ காணப்படும்‌. 
கல்வெட்டின்‌ தொன்மை 

கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டு முதல்‌ கொங்கு நாட்டில்‌ கல்வெட்டுக்கள்‌ 
பொறிக்கப்பட்டிருந்தாலும்‌, கி.பி. எட்டாம்‌ நூற்றாண்டு முதல்தான்‌ கொங்கு 
வேளாளர்கள்‌ பற்றிய கல்வெட்டுக்கள்‌ நமக்குக்‌. கிடைக்கின்றன. சேலம்‌ மாவட்டம்‌, 
ஆத்தூர்‌ வட்டம்‌ செந்தாரப்பட்டியில்‌ கிடைத்த வட்டெழுத்துப்‌ பொறித்த 
நடுகல்லில்தான்‌ ' கங்கரைசரு சேவகன்‌ சாகாடன்‌ நக்கன்‌ ' என்ற காடைகுல வீரனின்‌ 
பெய்ர்‌ கல்வெட்டில்‌ காணப்படுகிறது. அடுத்து வட ஆர்க்காடு மாவட்டம்‌, 
செங்கம்‌ வட்டம்‌, சின்னய்யன்‌ பேட்டையில்‌ கிடைக்கும்‌ இரு நடுகற்களில்‌ ' கொங்கத்து 
எழுமாத்தூர்‌ இருந்துவாழும்‌ சாகாடச்‌ சிற்றன்‌ ' என்ற பெயர்‌ காணப்படுகிறது. இவையே 
கொங்கு வேளாளரைப்‌ பற்றிய தொன்மையான கல்வெட்டுக்கள்‌ ஆகும்‌. இவை 
முறையே கி.பி. எட்டு, ஒன்பதாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவை. இரண்டும்‌ காடை 
குலத்திற்கு உரியவை. 

பிராமிக்‌ கல்வெட்டுக்களிலும்‌, கொடுமணல்‌ போன்று அகழ்வாராய்ச்சி செய்த 
இடங்களிலும்‌ கிடைத்த மண்பானை ஓடுகளில்‌ அந்துவன்‌, ஆந்தை, கண்ணன்‌, 
கொற்றன்‌, கொற்றந்தை, ஓதாளன்‌, சாத்தந்தை, மணியன்‌, வண்ணக்கன்‌, கீரன்‌, தோடன்‌ 
போன்ற கொங்கு வேளாளர்‌ குலங்களோடு ஒத்த பெயர்கள்‌ காணப்படினும்‌ அவை 
கொங்கு வேளாளர்களின்‌ குலங்களைக்‌ குறிப்பவை என்று உறுதிசெய்யப்படவில்லை. 
20ஆம்‌ நூற்றஆண்டு வரை தொடர்ச்சியாகக்‌ கல்வெட்டுக்கள்‌ கிடைக்கின்றன. 


4 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டுக்கள்‌ உள்ள்‌ இடங்கள்‌ 
- பெரும்பாலும்‌ கோயில்‌ புறச்சுவர்களிலும்‌, உள்சுவர்களிலும்‌, சுற்று 

மதில்களிலும்‌, கதவு நிலைகால்களிலும்‌, தூண்களிலும்‌, படிகளிலும்‌, மேல்‌ 
விதானங்களிலும்‌, தரைப்‌ பாவுகற்களிலும்‌, நூரிக்கற்களிலும்‌, மண்டபங்களிலும்‌, 
தீபத்தம்பங்களிலும்‌, நடப்பட்டுள்ள தனிக்‌ கற்களிலும்‌, உருவச்சிலைகளிலும்‌ 
கல்வெட்டுக்கள்‌ காணப்படுகின்றன. 

கற்களில்‌ அல்லாமல்‌ மரக்கதவுகள்‌, உலோக வாகனங்கள்‌, வேல்‌, வாள்‌, பூசைப்‌ 
பரிகலங்கள்‌, கோயில்‌ பாத்திரங்கள்‌, கோபுரக்கலசங்கள்‌, செப்புப்படிமங்கள்‌ 
ஆகியவற்றில்‌ உள்ள எழுத்துப்‌ பொறிப்புக்களையும்‌ கல்வெட்டுக்களோடு 
சேர்த்துக்கொள்வது வழக்கமாக உள்ளது. இத்தொகுதியிலும்‌ அவை உள்ளன. 
கல்வெட்டுக்களின்‌ பரப்பு 

கொங்கு நாட்டு எல்லைக்குட்பட்ட கோவை மாவட்டம்‌, ஈரோடு மாவட்டம்‌, 
சேலம்‌ மாவட்டம்‌, நாமக்கல்‌ மாவட்டம்‌, கரூர்‌ மாவட்டம்‌, திண்டுக்கல்‌ மாவட்டம்‌ ஆகிய 
இடங்களிலும்‌, சிறிய அளவில்‌ தருமபுரி, வட: ஆர்க்காடு, தென்னார்க்காடு ஆகிய 
இடங்களிலும்‌ கொங்கு வேளாளர்‌ கல்வெட்டுக்கள்‌ கிடைக்கின்றன. 

இத்தொகுப்பில்‌ ஈரோடு மாவட்டக்‌: கல்வெட்டுக்கள்‌ முதலிடமும்‌ (204), 
கோவை மாவட்டம்‌ இரண்டாமிடமும்‌ (76) நாமக்கல்‌ மாவட்டம்‌ மூன்றாமிடமும்‌ (46) 
பெறுகின்றன. திண்டுக்கல்‌ (21) கரூர்‌ (20) சேலம்‌ (13) மாவட்டங்களில்‌ ஓரளவு 
கல்வெட்டுக்கள்‌ கிடைக்கின்றன. பிற மாவட்டங்களில்‌ மிகச்‌ சில கல்வெட்டுக்களே 
உள்ளன. 

கொங்குச்‌ சோழர்‌ ( 94), கொங்குப்‌ பாண்டியர்‌ ( 58), போசளர்‌ (20) விசயநகர 
அரசர்‌ (16), மதுரை நாயக்கர்‌ (5) காலக்‌ கல்வெட்டுக்களும்‌, சிறிய அளவில்‌ சேரர்‌ (3) 
உம்மத்தூர்த்‌ தலைவர்கள்‌ (1) மைசூர்‌ உடையார்‌ (1) காலக்கல்வெட்டுக்களும்‌ 
கிடைக்கின்றன. விக்டோரியா மகாராணி காலக்‌ கல்வெட்டு ஒன்றும்‌, அவர்க்கு முந்தைய 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனியாட்சிக்‌ காலக்‌ கல்வெட்டு ஒன்றும்‌ கிடைத்துள்ளது. இவை 
அல்லாமல்‌ பிற கல்வெட்டுக்கள்‌ அனைத்திலும்‌ ஆட்சியாளர்‌ குறிப்பு எதுவும்‌ இன்றி 
உள்ளன. எல்லாக்‌ கல்வெட்டுக்களும்‌ தமிழிலேயே உள்ளன. அரசர்களின்‌ 
கல்வெட்டுக்களில்‌ மட்டும்‌ இடையிடையே கிரந்தம்‌ கலந்து வருகின்றது. 
பதிப்பு முறை 

கல்வெட்டுக்கள்‌ குலங்களின்‌ பெயர்‌ அகரவரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளன. 
அந்துவன்‌ குலம்‌ தொடங்கி வேந்தர்‌ குலம்‌ இறுதியாக 78 குலங்களின்‌ கல்வெட்டுக்கள்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும்‌ கல்வெட்டில்‌ உள்ளவாறு வரி வரியாகப்‌ 
பதிப்பிப்பதுதான்‌ முறை. ஆனால்‌ நூல்‌ அளவு மிகப்‌ பெருகிவிடும்‌ என்று கருதி 
கல்வெட்டுக்கள்‌ தொடர்ச்சியாகப்‌ பதிப்பிக்கப்‌ பட்டிருக்கின்றன. 


கல்வெட்டுக்களில்‌ எழுத்துக்களுக்குப்‌ புள்ளியில்லாமலும்‌, குறில்‌ நெடில்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 5 
வேறுபாடு இல்லாமலும்‌ காணப்படும்‌. சொற்களுக்கிடையே இடைவெளி இருக்காது. 
புள்ளியிட்டு குறில் நெடில்‌ வேறுபாட்டுடன்‌ சொற்களுக்கிடையே 
இடைவெளிவிட்டுப்பதிப்பிக்கப்‌ பட்டுள்ளது. கிரந்த எழுத்துக்கள்‌ ஏற்ற தமிழ்‌ 
எழுத்துக்களாக மாற்றப்பட்டு எவரும்‌ படித்துப்‌ புரிந்துகொள்ளும்‌ வண்ணம்‌ 
பதிப்பிக்கப்பட்டுள்ளன. 

கல்வெட்டு உள்ள மாவட்டம்‌, வட்டம்‌, ஊர்‌, கோயில்‌ அல்லது எந்த இடத்தில்‌ 
கல்வெட்டு உள்ளது என்றும்‌, யார்‌ காலக்‌ கல்வெட்டு, கல்வெட்டின்‌ காலம்‌ ஆகியவை 
அடுத்துக்‌ கூறப்பட்டுப்‌ பின்னர்‌ கல்வெட்டின்‌ செய்தியும்‌ சுருக்கமாகக்‌ 
கூறப்பட்டுள்ளன. | 

குலப்பெயர்‌ தாங்கிய கல்வெட்டுக்களின்‌ பின்னர்‌ வேளாளர்‌, காமிண்டர்‌, 
்‌ கவுண்டர்‌, வேளான்‌, வெள்ளானூர்‌, வெள்ளா நாட்டார்‌ போன்ற குல அடையாளப்‌ 
பெயர்கள்‌ வரும்‌ சில கல்வெட்டுக்கள்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. படைத்தலைக்‌ 
கவுண்டர்‌, வடகரைக்கவுண்டர்‌ (கணவாளர்‌, நரம்பர்‌), நாட்டு வேளாளகவுண்டர்‌, 
குறும்பகவுண்டர்‌ ஆகியோரின்‌ கல்வெட்டுக்களும்‌ சில தரப்பட்டுள்ளன. 
ஒப்பாய்வுக்காகக்‌ கொங்குச்சமுதாயங்களின்‌ குலப்பெயர்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
கல்வெட்டுக்களின்‌ சிறப்பு 

ஏறக்குறைய ஆயிரம்‌ ஆண்டுகாலக்‌ கொங்கு வேளாளர்களின்‌ வாழ்வியல்‌ 
முறையைத்‌ தெரிந்துகொள்ள இக்கல்வெட்டுக்கள்‌ பெரும்‌ துணை புரிகின்றன. 
அவர்களின்‌ வேளாண்மை, பொருளாதார நிலை, அரசர்களிடம்‌ பெற்ற சிறப்பு, 
சமுதாயத்தில்‌ அவர்களுக்குள்ள பங்கு, பெண்கள்‌ நிலை, சமயவாழ்வு, கலையுணர்வு, 
மொழிப்பற்று, பிற சமுதாய உறவுகள்‌ ஆகியவற்றைத்‌ தெரிந்து கொள்ள 
இக்கல்வெட்டுக்களே தக்க சான்றுகளாகத்‌ திகழ்கின்றன. சமூகவியல்‌ ஆய்வாளர்கட்கும்‌, 
, கொங்கு வேளாளர்‌ பற்றிய வரலாற்று நூல்‌ எழுதுவோருககும்‌ இவை பெரும்‌ துணை 
புரியும்‌. 
கொங்கு வேளாளர்பெயர்‌அமைப்பு 

இடைக்காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ அனைத்திலும்‌ வெள்ளாளன்‌ என்று மட்டுமே 
காணப்படுகிறது. வேளாளன்‌ என்பது பிற்கால வழக்கு. இக்கல்வெட்டுக்களில்‌ கொங்கு 
வேளாளர்‌ பெயர்‌ கூறும்‌ போது நாடு, ஊர்‌, குலம்‌, பெயர்‌, சிறப்புப்‌ பெயர்‌ ஆகிய 
வரிசையில்‌ கூறப்பட்டுள்ளன. 

** குறுப்புநாட்டு விசயமங்கலத்து வெள்ளாளன்‌ சாத்தந்தைகளில்‌ சிறியான்‌ 
தேவன்‌ ஆன முடி கொண்ட சோழ மாராயன்‌ “* ** வடபரிசார நாட்டு நம்பி பேரூரில்‌ 
. வெள்ளாளன்‌ சோழரில்‌ தேவன்‌ ராசராசன்‌ ”” என்பன போல வரும்‌. வேந்தர்‌ குலத்தாரும்‌, 
பில்ல குலத்தாரும்‌ தங்கள்‌ குழந்தைகட்கு வேந்தன்‌, பிஸ்லன்‌ என்றே பெயர்‌ 
வைத்திருப்பதைக்‌ கல்வெட்டு மூலம்‌ அறிகின்றோம்‌. பிற்காலப்‌ பெயர்கள்‌ 
பெரும்பாலும்‌ தெய்வப்‌ பெயர்களாகவும்‌, முன்னோர்‌ பெயர்களாகவும்‌ உள்ளன. 


6 கொங்கு வேளாளர்‌ 

““வெள்ளாளன்‌ காடர்களில்‌ நக்கன்‌ அரையன்‌ சுந்தர தேவன்‌ ?” 

“வெள்ளாளன்‌ சாத்தந்தைகளில்‌ சிறியான்‌ தேவன்‌ “* 
என்றால்‌ வேளாளர்‌ காடை குலத்தைச்‌ சேர்ந்தவர்களில்‌ நக்கன்‌ அரையன்‌, வேளாளர்‌ 
சாத்தந்தை குலத்தார்களில்‌ சிறியான்‌ தேவன்‌ என்பது பொருள்‌. இதன்‌ பொருள்‌ புரியாமல்‌ 
ஆய்வாளர்‌ ஒருவர்‌ காடர்கள்‌, சாத்தந்தைகள்‌, கண்ணர்கள்‌ என்பதே குலப்‌ பெயர்‌ என்று 
தவறாக எழுதியுள்ளார்‌. 

இடைக்காலக்‌ கல்வெட்டுக்களில்‌ குலத்தின்‌ பெயர்‌ கூறி தொடர்ந்து குலம்‌ என்ற 
சொல்லை இணைப்பதில்லை. சாத்தந்தை குலம்‌ என்று கூறாமல்‌ சாத்தந்தைகளில்‌ 
என்று மட்டும்‌ கூறப்பெற்றிருக்கும்‌. பிற்காலக்‌ கல்வெட்டுக்களில்‌ தான்‌ குலம்‌ என்றும்‌, 
கூட்டம்‌ என்றும்‌, கோத்திரம்‌ என்றும்‌ குறிக்கப்பெற்றிருக்கும்‌. இவை மூன்றும்‌ ஒரே 
பொருள்தரும்‌ சொற்களாகும்‌. ்‌ 

பெண்கள்‌ கொடைகொடுத்ததைக்‌ கூறும்‌ கல்வெட்டுக்களில்‌ அவர்‌ 

இன்னாருடைய மனைவி என்று சுட்டிக்‌ கூறப்பெற்றிருக்கும்‌. “* பூந்துறை நாட்டு 
இளம்பள்ளியில்‌ வெள்ளாளர்‌ காடைகளில்‌ அவிநாசி தேவன்‌ மனைக்கிழத்தி தேவன்‌ 
சொக்கி *” என்பது போல்‌ குறிக்கப்பெறும்‌. இக்கால வழக்கப்படி கணவன்‌ பெயர்‌ 
மனைவி பெயரோடு குறிக்கப்பட்டுள்ளதையும்‌ காணலாம்‌. தேவன்‌ மனைவி. 
“ தேவன்சொக்கி '' என உள்ளது. 

மனைவியைக்குறிக்க கணவர்‌ பெயருடன்‌ மனைக்கிழத்தி, மணவாட்டி, தேவி, 
அகமுடையாள்‌, வாழ்க்கைப்பட்ட என்ற சொல்‌ சேர்க்கப்‌ பெற்றிருக்கும்‌. 

“ வடபரிசார நாட்டில்‌ காரைப்பாடியிலிருக்கும்‌ வெள்ளாளன்‌ கொற்றந்தைகளில்‌ 
அன்னி காவன்‌ மனைக்கிழத்தி கேசி '' என்பது போல க/௫.ம்‌. ்‌ 

சில கல்வெட்டுக்களில்‌ பெண்ணின்‌ தந்‌ைத பெயரும்‌ கூறப்பட்டிருக்கும்‌. 
“* வெள்ளாளன்‌ ஆவகளில்‌ வீரகாமிண்டன்‌ உடையாண்டான்‌ மனைக்கிழத்தி 
வாமதேவன்‌ மகள்‌ பிள்ளையம்மை ** என்பது போலப்‌ பெயர்‌ சில இடங்களில்‌ 
அமைந்துள்ளன. 

சிலரது பெயர்களில்‌ அவர்களை அடையா. ம்‌ காட்ட அவர்களின்‌ தொழில்‌ 
முதலியவை கூறப்பெற்றிருக்கும்‌. 

உருளிக்காரப்‌ பெரியணகவுண்டர்‌ ( ஊதியூர்‌ ) 

கவுமாரன்‌ கருப்பகவுண்டரர்‌ ( கொளாநல்லி ) 

கிழக்குப்‌ பண்ணயம்‌ கருப்பண கவுண்டர்‌ ( மூலனூர்‌) 

கொத்துக்கார ராக்கியன்‌ ( கீரனூர்‌ ) 

பண்டிதகாரச்‌ சின்னயகவுண்டன்‌ ( ஊதியூர்‌ ) 


பள்ளிக்‌ கூடத்துக்‌ கவுண்டர்‌ ( ஆரியூர்‌) 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 7 
பூசாரி கருப்பணகவுண்டர்‌ ( ஆரியூர்‌) ' 
மணியம்‌ வஞ்சியப்பகவுண்டர்‌ ( ஆரியூர்‌) 
வில்லமரத்து நல்லிக்கவுண்டர்‌ ( கூத்தம்பூண்டி ) 
தர்மகர்த்தா நமசிவாயக்‌ கவுண்டர்‌ (ஏழூர்‌) 
என்பன போல அவை அமையும்‌. 
கொளாநல்லி, கூனவேலம்படடி, குருசாமிபாளையம்‌, சித்தளந்தூர்‌ போன்ற 
ஊர்களில்‌ கொங்கு வேளாளர்‌ சிலர்‌ பெயர்‌ துலுக்கணகவுண்டர்‌ என்று காணப்படுகிறது. 
கொளாநல்லியில்‌ துலுக்கணசாமி கோயிலும்‌ உள்ளது. கொல்லன்கோயில்‌ 
வெண்டுவகுலத்தார்‌ ஒருவர்‌ இராவுத்தப்‌ பெருமாள்‌ என்று அழைக்கப்பெறுகிறார்‌. 
இராவுத்தர்‌ என்பது அரேபியக்‌ குதிரை வணிகரைக்‌ குறிக்கும்‌ (ரவுத்‌ - ராவுத்தர்‌). 
இருப்புலி, கொளாநல்லி போன்ற ஊர்களில்‌ கொங்கு வேளாளகவுண்டர்கள்‌ மனைவியர்‌ 
கவுண்டச்சி என அழைக்கப்‌ பெற்றுள்ளனர்‌. வடபரிசார நாட்டில்‌ துலுக்கன்‌ புத்தூர்‌ என்ற 
ஊர்‌ உள்ளது. 
சில கொங்கு வேளாளர்‌ பெயர்கள்‌ பொருள்‌ ஆழம்‌ மிக்க காரணப்‌ பெயர்போல்‌ 
அமைந்துள்ளன. சார்ந்தாரைக்‌ காப்பான்‌, அடியார்க்கு அடியான்‌, நல்லிசையாளன்‌, 
அஞ்சாதான்‌, பிறவிக்கு நல்லார்‌, உய்யநெறி காட்டினான்‌, பொய்யாத்‌ தமிழ்‌ நம்பி, 
இனியபிள்ளை, தப்பிலா வாசகன்‌ என்பன அவற்றுள்‌ சில. 
சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
சிலரது பெயர்களில்‌ இயற்பெயரோடு இணைந்து அரசு, ஆட்சியோடு 
தொடர்புடைய பெயர்கள்‌ காணப்படுகின்றன. அவர்கள்‌ அரசரோடும்‌, நாட்டு 
நிர்வாகத்தோடும்‌ தொடர்பு கொண்ட உயர்‌ அலுவலராக இருந்துள்ளனர்‌ என்பது 
தெளிவு. 
* அவிநாசி முதலியான சோழநாராயணக்‌ காமிண்டன்‌ ( மூல குலம்‌ ) 
அழகியசோழக்‌ காமிண்டன்‌ ( கண்ணகுலம்‌) 
சிறியான்‌ ஆன செயங்கொண்ட சோழக்‌ காமிண்டன்‌ ( தேவேந்திர குலம்‌ ) 
சோழக்‌ காமிண்டன்‌ மன்றாடி ( மலையர்‌ குலம்‌ ) 
துட்டன்‌ செல்வன்‌ அமரவிடங்கப்‌ பல்லவரையன்‌ ( வெள்ளாளன்‌ ) 
நம்பி கரியான்‌ அபிமானசோழன்‌ ( கடத்தூர்‌ வெள்ளாளன்‌ ) 
பெரியான்‌ பிள்ளன்‌ ஆன செயங்கொண்ட சோழக்‌ காமிண்டன்‌ ( வெண்டுவ குலம்‌ ) 
மணியனான இராசராசப்‌ பல்லவரையன்‌ ( பூச்சந்தை குலம்‌ ) 
மன்றாடி மூக்கன்‌ சாத்தன்‌ ஆன இராசேந்திர சிங்கக்‌ காமிண்டன்‌ ( செல்ல குலம்‌ ) 
வீரசோழகங்கன்‌ ( பயிர குலம்‌ ) 


த அ அ அ ர னது. ரூ இ இ. 


வீர சோழக்‌ காமிண்டன்‌ ( சாத்தந்தை குலம்‌ ) 


8 கொங்கு வேளாளர்‌ 
அரசன்‌, அரையர்‌, மாராயர்‌ என்பதும்‌ அரசர்கள்‌ அளிக்கும்‌ உயர்பட்டங்கள்‌ ஆகும்‌. சிலர்‌ 
அப்பெயர்‌ பெற்றுள்ளனர்‌. 
அய்யன்‌ அரைசன்‌ ( கோட்டாறுகுலம்‌ ) 
அரையன்‌ காமிண்டன்‌ விக்கிரமன்‌ ( பேரூர்‌ வெள்ளாளன்‌ ) 
அரையன்‌ காவன்‌ ( மாடை குலம்‌ ) 
சிறியான்‌ தேவனான முடிகொண்ட சோழ மாராயன்‌ ( சாத்தந்தை குலம்‌ ) 
அதிசயசோழ அரைசன்‌ ஆன மணிகைராயர்‌ ( குழாயர்‌ குலம்‌ ) 
ஆடன்‌ புளியனான மும்முடிச்‌ சோழ மாராயன்‌ ( காடை குலம்‌ ) 
அரையன்‌ சிறியான்‌ ஆன வேந்த சூளாமணிப்பல்லவரையன்‌ ( பூசகுலம்‌ ) 
அரையன்‌ காமிண்டன்‌ விக்கிரமன்‌ ( பேரூர்‌ வெள்ளாளன்‌ ) 


பன்றன்‌ மாராயனான தென்னவன்‌ மூவேந்த வேளான்‌ ( மணியன்‌ குலம்‌ ) 


ணத அத அ & அ XXX 


கொற்றன்‌ ஏகவீரமாராயன்‌ ( செல்லன்‌ குலம்‌ ) 
சிவபக்தர்கள்‌ 

சோழநாடு, தொண்டை நாடு, பாண்டிய நாடு போலக்‌ கொங்கு நாட்டில்‌ 
இடைக்காலத்தில்‌ பக்தி இயக்கம்‌ பெரிதும்‌ பரவியிருக்கவில்லை என்ற கருத்தைப்‌ பலர்‌ 
கூறிவருகின்றனர்‌. அக்கருத்து தவறு என்று நிறுவும்‌ வண்ணம்‌ பல கொங்கு வேளாளர்‌ 
பெயர்கள்‌ சைவ சமயம்‌ தொடர்பான பெயர்களுடனும்‌, சமய அடியார்கள்‌ பெயருடனும்‌ 
காணப்படுகின்றன. 

கொங்கு வேளாளர்கள்‌ பலருடைய கல்வெட்டுக்கள்‌ சிவமயம்‌ என்ற மங்கலச்‌ 
சொல்லோடு தொடங்குகிறது. மொஞ்சனூர்‌ தேவேந்திர குலத்தாரும்‌, தனஞ்செய 
குலத்தாரும்‌ தங்களை சைவ வேளாள சாதி என்று குறிப்பிட்டுக்‌ கொள்கின்றனர்‌. 
பருத்திப்பள்ளிச்‌ செல்ல குலத்தார்‌ ஒருவர்‌ சிவபக்தர்‌ அத்தாணிக்‌ காமிண்டர்‌ என்று 
அழைக்கப்‌ பெறுகிறார்‌. 
கீழ்வரும்‌ பெயர்கள்‌ சைவ சமயச்‌ சிறப்புள்ளவை. 
ஆண்டானான அம்பலப்‌ பெருமாள்‌ ( வெண்மணிகுலம்‌ ) 
கருங்காள மண்டலிகசுவாமியான மன்றுளாடுவான்‌ ( குண்டெலி குலம்‌ ) 
தர்மகர்த்தா நமசிவாயக்கவுண்டர்‌ ( பண்ணை குலம்‌ ) 
கொன்றைவார்‌ சடையன்‌ ( பெரிய குலம்‌) 
சிவபாதசேகர மூவேந்த வேளான்‌ ( கோனாபுரம்‌ வேளாளர்‌) 
நம்பி நம்பியான நல்லமங்கை பாகன்‌ ( பெரிய குலம்‌ ) 


நம்பியான மங்கைக்‌ கூத்தன்‌ ( பெரிய குலம்‌) 


அத ர அ அ அ அ இ. 


பிள்ளை பிள்ளையாழ்வியான பிறை சூடும்‌ பெருமாள்‌ ( ஆந்தை குலம்‌ ) 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 9 
* பொல்லாத பிள்ளை ( பெரிய குலம்‌) 
* பொன்னம்பலம்‌ சன்னதி நிறைந்தான்‌ ( செம்பூத்த குலம்‌ ) 
* வள்ளிமருதூருடையான்‌ மானேந்தியகையன்‌ ( சேலம்‌ வெள்ளாளர்‌ ) 
* தேவன்‌ கூத்தப்‌ பெருமாள்‌ ( படைத்தலையர்‌ ) 
என்பன சைவ சமயத்தோடு தொடர்புடைய பெயர்கள்‌. 
சமய அடியார்கள்‌ வரலாறும்‌, பெரியபுராணப்‌ பயிற்சியும்‌ கொங்கு நாட்டில்‌ 
இருந்துள்ளதைப்‌ பின்வரும்‌ பெயர்கள்‌ காட்டுகின்றன. 
சிறுநம்பி நம்பியான நம்பியாரூரன்‌ ( பெரிய குலம்‌ ) 
சேரமான்‌ தோழனான தொண்டைமான்‌ ( பில்ல குலம்‌ ) 
சேரமான்‌ பெருமாள்‌ பிறவியான்‌ ( ஆந்தை குலம்‌ ) 
ஆண்டியான மங்கையர்க்கரசி ( சாத்துவாய்‌ குலம்‌) 
திருச்சிற்றம்பல முடையான்‌ அம்மை அப்பனான தம்பிரான்‌ தோழன்‌ ( பூச குலம்‌ ) 
காவனூர்‌ உடையான்‌ மாணிக்கவாசகன்‌ ( கருப்பூர்‌ வெள்ளாளன்‌ ) 
தோழன்‌ பிள்ளனான ஞானசம்பந்தன்‌ ( மலையர்‌ குலம்‌ ) 
நம்பி நம்பியான பிள்ளை ஞானசம்பந்தன்‌ ( பெரிய குலம்‌ ) 
மஞ்சனான காளியான்‌ காழி ஞானசம்பந்தன்‌ ( செம்பூத்தகுலம்‌ ) 


அத அத அ அ XXX 


முனையடுவார்‌ ( கண்ணகுலம்‌ ) 
ஒருவர்‌ பெயர்‌ கண்ணைக்கொடுத்தான்‌ எனவருவது கண்ணப்பர்‌ பெயரை 

நினைஷூட்டுகிறது. | 

இத்தொகுப்பிலுள்ள கொங்கு வேளாளர்‌ கல்வெட்டுக்கள்‌ சிலவற்றில்‌ பறையன்‌ 
என்ற சொல்‌ கொங்கு வேளாளர்‌ பெயரோடு இணைந்து வருவதைக்‌ காணலாம்‌. இதை 
மேலோட்டமாகப்‌ பார்த்த தொல்லியல்‌ ஆய்வாளர்‌ ஒருவர்‌ இருபெரும்‌ சமூகத்தையும்‌ 
ஒன்றுபடுத்திக்‌ கூறியுள்ளார்‌. .. 

திருமுருகன்‌ பூண்டியில்‌ உள்ள கொங்கு மன்னன்‌ விக்கிரமசோழனின்‌ 12ஆம்‌ 
ஆட்சியாண்டுக்‌ கல்வெட்டில்‌ கொடை கொடுத்தவர்‌ பெயர்‌ “ வெள்ளாளர்‌ 
மாப்புள்ளிகளில்‌ சோழன்‌ பறையன்‌ ஆன தனபாலன்‌ " எனக்‌ குறிக்கப்பெறுகிறது. இவர்‌ 
திருமுருகன்‌ பூண்டிக்‌ கோயிலுக்கு நாள்தோறும்‌ அமுதுபடிக்காக நாழியரிசி 
கொடையாகக்‌ கொடுத்துள்ளார்‌. 
அதனை கோயில்‌ காணியுடைய சிவப்பிராமணர்கள்‌ பெற்றிருக்கின்றனர்‌, 
இப்பெயரில்‌ 

சமூகப்பெயர்‌ - வெள்ளாளன்‌ 


குலப்பெயர்‌ - மாப்புள்ளி 


10 கொங்கு வேளாளர்‌ 
இயற்பெயர்‌ - தனபாலன்‌ 

வெள்ளாளரில்‌ மாப்புள்ளி குலம்‌ சேர்ந்த தனபாலன்‌ சோழன்‌ பறையன்‌ என்ற 
- பட்டப்பெயரைப்‌ பெற்றுள்ளான்‌. அரசால்‌ அல்லது சபையால்‌ அல்லது ஊராரால்‌ அவன்‌ 
சோழன்‌ பறையன்‌ என ஆக்கப்பட்டுள்ளான்‌ என்பதை ஆன என்ற சொல்‌ விளக்குகிறது. 
பறையன்‌ என்பது இங்கு அரசு சார்ந்த ஒரு பட்டப்‌ பெயரே தவிர இயற்பெயர்‌ அல்ல. 

சோழன்‌ புகழைப்‌ பரப்புபவனாகவோ, அல்லது பறை முதலிய கருவிகள்‌ 
இயக்கத்தின்‌ தலைவனாகவோ அவன்‌ இருக்கலாம்‌. உடுமலை வட்டம்‌, 
சோழமாதேவியில்‌ இதே விக்கிரம சோழனின்‌ 20ஆம்‌ ஆட்சியாண்டுக்கல்வெட்டில்‌ தன்‌ 
சிறிய தாயாருடன்‌ சேர்ந்து கோயிலுக்கு நிலைகால்‌ அளித்த பெண்ணின்‌ பெயர்‌ 
“ பறையன்‌ ஆளுடைய நாச்சி ” என்பதாகும்‌. எனவே பறையன்‌ என்பது சோழர்‌ காலத்தில்‌ 
கொடுக்கப்பட்ட உயர்பட்டப்‌ பெயர்‌ என்று தெரிகிறது. அது குலப்பெயர்‌ அல்ல. 
ஆட்சியுரிமை 

தனி அரசர்களாக இல்லாவிடினும்‌ கொங்கு வேளாளர்‌ பலர்‌ அரசர்கள்‌ சார்பில்‌ ஊர்‌, 
நாட்டு நிர்வாகம்‌ செய்துள்ளனர்‌. பூந்துறை, கீரனூர்‌ போன்ற பல ஊர்களில்‌ தாங்கள்‌ 
வசூலிக்கும்‌ சுங்கம்‌, மகமை போன்றவற்றால்‌ வரும்‌ பொருளைக்‌ கோயிலுக்குக்‌ 
கொடையாக அளித்துள்ளனர்‌. பல ஊர்களில்‌ ஊர்‌ முழுவதும்‌ ( எல்லா வரிகளும்‌ ) 
அவர்களால்‌ ஆலயங்கட்குக்‌ கொடையாக அளிக்கப்பட்டுள்ளன. 

இதனால்‌ கொங்கு வேளாளர்‌ பெருமக்கள்‌ ஆட்சியில்‌ பல தனி உரிமைகளையும்‌ 
பெற்றிருந்தனர்‌ என்பது விளங்குகிறது. 

கொங்காள்வான்‌, கொங்காள்வி, ஊராளி, ஊராண்டான்‌, நாட்டுக்காமிண்டன்‌, 
நாடுகொண்டான்‌, அதிபன்‌, மன்றாடி, அரசன்‌, அரையன்‌ போன்ற பல பெயர்கள்‌ 
அவர்களின்‌ ஆட்சியுரிமையைக்‌ காட்டுகிறது. இறுதியில்‌ அளிக்கப்பட்டுள்ள 
காணிப்பாடல்கள்‌ பலவற்றில்‌ ஆட்சி உரிமை குறிக்கப்பட்டுள்ளது. 
காலிங்கராயன்‌ 


காலிங்கராயன்‌ என்பது அரசர்கள்‌ அளிக்கும்‌ மிக உயரிய விருதுப்‌ பெயராகும்‌. 
வெள்ளோடு கனகபுரம்‌ சாத்தந்தை குல லிங்கையன்‌ வீரபாண்டியனால்‌ காலிங்கராயன்‌ 
என்ற பட்டம்‌ பெற்றான்‌. தனிப்பாடல்‌ காலிங்கராயனை வீரபாண்டிய வேந்தமைச்சன்‌ 
என்று கூறுகிறது. காலிங்கராயனுக்கு உத்தர மந்திரி என்ற பட்டமும்‌ உண்டு. இவர்‌ போல்‌ 
இடிகரை கொற்றந்தை குல அமரபுயங்கன்‌, பிள்ளையான்‌ ஆகியோர்‌ காலிங்கராயன்‌ 
பட்டம்‌ பெற்றுள்ளனர்‌. காஞ்சிக்கோயில்‌ செல்லகுல இளச்சியும்‌, ஆதியூர்க்‌ 
குண்டெலிகுலக்‌ காளி என்பவரும்‌ காலிங்கராயன்‌ பட்டம்‌ பெற்றுள்ளதாகக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. வடகரைக்கவுண்டர்களில்‌ வெள்ளாளன்‌ கணவாளரில்‌ 
உடையாண்டானான அழகப்பெருமாள்‌ காலிங்கராயன்‌ பட்டம்‌ பெற்றிருந்தார்‌. 
வேள்‌, வேளிர்‌, வேளான்‌ 


வேள்‌, வேளிர்‌ என்பது ஆட்சித்‌ தலைவர்கட்கு உரிய பெயர்‌. வேள்பாரி, வேள்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 11 
பேகன்‌ என்பன அவ்வாறு சங்ககாலத்தில்‌ ஆட்சிபுரிந்த குறுநில மன்னர்கள்‌. வேள்‌ - 
வேளிர்‌ என்றும்‌ கூறப்பெறும்‌. பலகொங்கு வேளாளர்கள்‌ வேள்‌ பட்டம்‌ பெற்றுள்ளனர்‌. 
அவர்கள்‌ ஆட்சியாளர்கள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அவர்கள்‌ அரசனால்‌ 
சிறப்பிக்கப்பட்டவர்கள்‌. வேளாளர்‌ தலைவர்கட்குத்‌ தமிழக அரசர்கள்‌ 
மூவேந்தவேளான்‌ என்ற பட்டப்‌ பெயர்‌ கொடுப்பது வழக்கம்‌. 

* ஆடன்‌ புளியனான உத்தமசோழத்தமிழவேளான்‌ ( காடை குலம்‌ ) 

* இளைய செல்ல நாயனான இஞ்சிவேளான்‌ ( அந்துவகுலம்‌ ) 

* கேசன்‌ காவனான தமிழவேளான்‌ ( மலையர்‌ குலம்‌ ) 

* கொங்கு வேள்‌ தரையர்‌ ( பயிர குலம்‌) 

* பெருக்கன்‌ வஞ்சிவேள்‌ ஆன பெற்றான்‌ ( அந்துவகுலம்‌ ) 

* 


வெள்ளாளன்‌ மூவேந்த வேளான்‌ ( கோனாபுரம்‌) 


ந 


நேரிய மூவேந்த வேளான்‌ ( படைத்தலையர்‌ ) 
தமிழவேளான்‌, பொய்யாத்‌ தமிழ்நம்பி போன்ற சில பெயர்கள்‌ தமிழோடு 
தொடர்புடையதாக வருவது சிறப்பு மிக்கதாகும்‌. 
முதலி, முதலிக்‌ காமிண்டன்‌ 
ஊர்‌, நாடு இவைகட்கு முதன்மையானவன்‌ என்று பொருள்தரும்‌ முதலி, 
முதலிக்காமிண்டன்‌ என்ற பெயரைப்‌ பலர்‌ பெற்றிருந்தனர்‌. 
அவிநாசி முதலியான சோழ நாராயணக்‌ காமிண்டன்‌ ( மூல குலம்‌ ) 
இளமன்‌ முதலி ( ஆந்தை குலம்‌ ) 
கஞ்சப்பள்ளி வெள்ளாளன்‌ முதலி பொத்தி ( வெள்ளாளன்‌ ) 
சிலம்பன்‌ முதலி ( பொருளந்தை குலம்‌ ) 
பருத்திப்பள்ளி முதலி கஞ்சமலைத்‌ தேவன்‌ ( செல்ல குலம்‌ ) 
பருத்திப்பள்ளி முதலி சண்ணுவான்‌ ஆண்டை ( செல்லகுலம்‌ ) 
பூமி காமிண்டர்‌ முதலிக்காமிண்டன்‌ ( செல்ல குலம்‌ ) 


ரத அ அ அ அ நூ KX 


மின்னாம்பள்ளி முதலிகளில்‌ பெரியபிள்ளையாண்டை ( தூர குலம்‌ ) 
முதலிகள்‌ அத்தாணிக்‌ காமிண்டர்‌ ( செல்ல குலம்‌ ) 


x 


முதலி வீரன்‌ ( கொற்றந்தை குலம்‌ ) 


ந 


* பட்டிகோவனான மண்டல முதலி ( விச்சர்‌ குலம்‌ ) 

காமிண்டன்‌ என்பதும்‌ முதலில்‌ பட்டப்‌ பெயராகவே இருந்துள்ளது. காமிண்டன்‌ 
பட்டப்‌ பெயர்‌ உள்ளவர்‌ பெயர்களில்‌ அரச மரபின்‌ தொடர்புப்‌ பெயர்கள்‌ 
காணப்படுகின்றன. முன்னோர்‌ பெற்ற காமிண்டன்‌ என்ற பட்டத்தைப்‌ பின்னோரும்‌ 
தங்கள்‌ பெயரோடு சேர்த்துக்‌ கொண்டனர்‌. காமிண்டன்‌ என்ற இப்பெயரே 


12 கொங்கு வேளாளர்‌ 
காலப்போக்கில்‌ கவுண்டர்‌ என மாறிவிட்டது. 
திருப்பணிகள்‌ 

இத்தொகுதியில்‌ உள்ள கல்வெட்டுக்களில்‌ ஏறக்குறைய பாதிக்கல்வெட்டுக்கள்‌ 
்‌ கோயில்‌ திருப்பணி பற்றியவையே. கொங்கு வேளாளர்‌ பெருமக்கள்‌ காலந்தோறும்‌ 
கோயில்‌ திருப்பணிகளைச்‌ சிறப்புடன்‌ மேற்கொண்டு வந்துள்ளனர்‌. இன்றும்‌ 
குலதெய்வக்‌ கோயில்களைக்‌ கோடிக்‌ கணக்கான ரூபாய்‌ செலவு செய்து புதுப்பிக்கும்‌ 
திருப்பணி வேலை நம்‌ கொங்கு நாட்டில்‌ மட்டுமே நடைபெறுவதை யாவரும்‌ அறிவர்‌. 
வாழையடி வாழையாக இந்நற்செயல்‌ தொடர்ந்து நடைபெற்றுவருகிறது. 

பல கோயில்கள்‌ சிகஸ்தாயிருந்தது, இறங்கல்‌ பட்டுக்‌ கிடந்தது என்றறிந்து 
முழுவதையும்‌ புதுப்பித்துள்ளனர்‌. சமுதாயத்தில்‌ பலர்‌ சேர்ந்து கோயில்களைப்‌ 
புதுப்பித்துள்ளனர்‌. பங்காளிகள்‌ அல்லது குடிகள்‌ சேர்ந்து புதுப்பித்துள்ளனர்‌. தந்தையும்‌ 
மகனும்‌, கணவனும்‌ மனைவியும்‌ சேர்ந்து புதுப்பித்துள்ளனர்‌. முன்னோர்‌ கட்டியதை 
அவர்களின்‌ பின்னோர்‌ கட்டியுள்ளனர்‌. முன்னேர்ர்கள்‌ மரத்தினாலும்‌, செங்கல்லாலும்‌ 
கட்டிய கோயில்களைக்‌ கற்கோயில்களாக ( கற்றளி ) மாற்றியுள்ளனர்‌. கோயிலில்‌ எந்தப்‌ 
பகுதி பழுது பட்டிருந்ததோ அதைப்‌ பழுதுபார்த்துப்‌ பழுது நீக்கிக்‌ கட்டியுள்ளனர்‌. 
அல்லது எது கோயிலுக்குத்‌ தேவையோ அதைச்‌ செய்வித்து நிறைவேற்றியுள்ளனர்‌. 
அவ்வாறு ஏராளமான திருப்பணிகள்‌ காலம்‌ தோறும்‌ நடைபெற்றுள்ளன. ஒரு கோயில்‌ 
முழுமையாகக்‌ கட்டும்‌ போது அக்கோயிலின்‌ ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொருவரும்‌ 
தம்‌ உபயமாகச்‌ செய்தளித்துள்ளனர்‌. இன்றும்‌ பல திருப்பணிகள்‌ இவ்வாறே 
நடைபெறுகின்றன. 

சிலர்‌ முன்னின்று பலரிடம்‌ பொருள்‌ திரட்டிக்‌ கோயில்‌ கட்டியுள்ளனர்‌. பல்வேறு 
மக்கள்‌ சேர்ந்து கோயில்‌ கட்டியபோது முன்னின்று அச்செயலைச்‌ செய்தவர்கள்‌ எவர்‌ 
எவர்‌ என்று சில கல்வெட்டில்‌ குறிக்கப்பட்டுள்ளது. கோயில்‌ முழுவதும்‌ கட்டிக்‌ 
குடமுழுக்கு விழாவும்‌ சிறப்புடன்‌ நடத்தியுள்ளனர்‌. மூலனூர்க்‌ காணியாளர்‌ ஒருவர்‌ 
பிச்சையெடுத்து அதனால்‌ வந்த பொருளைக்கொண்டு வஞ்சியம்மன்‌ கோயிலுக்குத்‌ 
தூரி ஒன்றைக்‌ கொடுத்துள்ளார்‌. அனுமன்‌ பள்ளியில்‌ ஒருவர்‌ கோபுரக்‌ கலசங்கள்‌ பலர்‌ 
உதவியால்‌ வைத்துள்ளார்‌. 
திருப்பணிப்‌ பகுதிகள்‌ 

கோயில்‌ முழுத்‌ திருப்பணியின்‌ போது பலர்‌ தங்கள்‌ பங்காகக்‌ கோயிலின்‌ ஒரு 
பகுதியைக்‌ கொடையாகக்‌ கொடுத்துள்ளனர்‌. அல்லது இறைபடிமங்களில்‌ ஒன்றைக்‌ 
கொடையளித்‌ துள்ளனர்‌. அவற்றைக்‌ கல்வெட்டுக்கள்‌ குறிக்கின்றன. 

அகவாய்‌, அம்மன்‌, அரங்கமண்டபம்‌, அர்த்தமண்டபம்‌, உத்திரம்‌, கதவு, 
கபோதம்‌, கர்ப்பக்கிரகம்‌, கலசம்‌, கல்லுக்கட்டு, கால்‌, குதிரை, குறிஞ்சி, கொடிக்கம்பம்‌, 
கொறடு, கொறட்டு வாசல்‌, கோபுரம்‌, சண்டிகேசுவரர்‌, சிகரம்‌, சோபனமண்டபம்‌, 
தட்சிணாமூர்த்தி, தளவரிசை, தாமப்படை, திருநிலைகால்‌, திருமடைப்பள்ளி, 
திருமடைவிளாகம்‌, தீபத்தம்பம்‌, தீர்த்தக்கிணறு, தூண்‌, தூரி, நந்தி, நிருத்தமண்டபம்‌, 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 13 
நிர்மாலியத்தொட்டி, படை, பலிபீடம்‌, பாவுகல்‌, பித்தளைத்தகடு, பிரதம்‌, பிரபை, 
புறவாய்‌, பூதம்‌, போதிகை, மகாமண்டபம்‌, மயில்‌ வாகனம்‌, மடம்‌, முகமண்டபம்‌, 
முகவணை, முருகன்‌, முருகன்‌ தேவியர்‌, ரதம்‌, ரிஷபம்‌, வரிப்படை, வாத்யமண்டபம்‌, 
வாயிற்படி, வியாழம்‌ போன்றவைகளைத்‌ திருப்பணியின்‌ போது பலர்‌ அளித்துள்ளனர்‌. 
இவையனைத்தும்‌ இத்‌ தொகுதிக்‌ கல்வெட்டுக்களில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 

திருப்பணிகளில்‌ தங்கள்‌ வீட்டுப்‌ பெண்களுக்கும்‌ முக்கிய உரிமை கொடுத்து 
அவர்கள்‌ பெயரும்‌ தங்கள்‌ பெயரோடு நின்று நிலைக்கச்‌ செய்துள்ளனர்‌. 

ஆந்தைகுலம்‌ செல்லப்பகவுண்டரும்‌ தேவியும்‌ (கூத்தம்‌ பூண்டி) 

ஓதாளகுலம்‌ சின்னப்பகவுண்டன்‌ அகமுடையாள்‌ சிவகாமியம்மாள்‌ 
( கொடுவாய்‌) 

செம்பூத்தகுலம்‌ செல்லப்பகவுண்டரும்‌ தேவியும்‌ (கூத்தம்‌ பூண்டி) 

விலையகுலம்‌ பிடாரப்பகவுண்டரும்‌ தேவி முத்தாயி கவுண்டச்சியும்‌ (கூத்தம்‌ 
பூண்டி) . 
என்பன அவற்றைக்‌ குறிக்கும்‌ சில கல்வெட்டுக்கள்‌ ஆகும்‌. கூத்தம்‌ மண்டியில்‌ அவர்கள்‌ 
உருவச்‌ சிலைகளும்‌ பெயர்களுடன்‌ உள்ளன. 

கால்கள்‌ தூண்கள்‌ என்றும்‌ வழங்கப்‌ பெறும்‌. அதன்‌ வேலைப்பாட்டுக்கு ஏற்பப்‌ 
பல்வேறு வகைகளாக அவை அழைக்கப்பட்டுள்ளன. குதிரைக்கால்‌, சிங்கக்கால்‌, 
அணியொட்டிக்கால்‌, சித்திரகண்டக்கால்‌, நாயகக்கால்‌, பந்தக்கால்‌ எனக்‌ கால்கள்‌ 
பல்வேறு வகைப்படும்‌. கொறடு முன்கொறடு, பின்கொறடு, இடப்பாகக்‌ கொறடு, 
வலப்பாகக்‌ கொறடு எனப்‌ பலவகைப்படும்‌. சிற்பம்‌, கட்டிடக்‌ கலையிலும்‌ கொங்கு 
வேளாளர்கள்‌ தேர்ந்துள்ளனர்‌ என்பது தெரிகிறது. 

குறிப்பிட்டவரது நலம்‌ வேண்டித்‌ திருப்பணி செய்வதும்‌ உண்டு. 
பருத்திப்பள்ளியில்‌ கண்ணந்தை சிலம்பாண்டை தன்‌ மாமா செம்போத்த குலம்‌ 
பிள்ளையாண்டை நலத்திற்காகவும்‌, சோழமாதேவியில்‌ குழாயர்‌ குல அதிசயசோழன்‌ 
அரசன்‌ நலத்திற்காக மணிகைராயரும்‌, குமரசாமிக்காலிங்கராயர்‌, அவர்‌ தம்பி 
சின்னையகவுண்டர்‌, மணியம்‌ குழந்தை வேலுப்‌ பிள்ளை, சம்பிரதி 
குமரகுருபரம்பிள்ளை, மணியம்‌ சாமிக்கவுண்டன்‌ இவர்கள்‌ நலத்திற்காக 
ஊத்துக்குழியிலும்‌ திருப்பணிகள்‌ செய்யப்பட்டன. 
கொடைகள்‌ 

பல்வேறு வழிபாடுகளுக்காகவும்‌, விழாக்களுக்காகவும்‌ பொன்னும்‌ பொருளும்‌ 
கொடையாக அளிக்கப்பட்டுள்ளன. பொன்னால்‌ ஆரம்‌ ( மாலை ) செய்து 
அளித்துள்ளனர்‌. பூசைக்கு வேண்டிய வெற்றிலைபாக்கு ஆகியன ( இலையமுது, 
அடைக்காயமுது ) கொடை கொடுத்துள்ளனர்‌. படையலுக்கு ( வெஞ்சனம்‌ ) வேண்டிய 
அனைத்துப்‌ பொருள்களையும்‌ கொடுத்துள்ளனர்‌. 

வேதம்‌ ஓத, ஆயிர நாமத்தால்‌ அர்ச்சிக்க, இறைவனை இறைவியை திருவீதி 


14 கொங்கு வேளாளர்‌ 
எழுந்தருளச்‌ செய்ய, கார்த்திகைத்தீபத்திருவிழா, சிவராத்திரி. நான்கு கால பூசைகள்‌, 
தைப்பூசம்‌, திருக்கல்யாண உற்சவம்‌, புஷ்ப யாகம்‌, திருமஞ்சனம்‌ செய்விக்க, 
திருப்பள்ளி எழுச்சி, சிறுகாலைச்சந்தி, உச்சிச்சந்தி, இரவுசந்தி, அர்த்தசாமச்சந்தி 
முதலிய பலவற்றுக்கும்‌ கொடைகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 

புன்செய்‌ நிலங்களும்‌, குளமும்‌, குளம்‌ நீர்பாயும்‌ நன்செய்‌ நிலமும்‌ அளந்து 
எல்லைகாட்டிச்‌ சிவன்கோயிலுக்குத்‌ திருநாமத்துக்காணி ஆகவும்‌, திருமால்‌ 
ஆலயங்கட்குத்‌ திருவிடையாட்டமாகவும்‌ கொடைகள்‌ அளித்துள்ளனர்‌. ஊர்களே 
கொடையாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. ஊரில்‌ வசூலாகும்‌ வரிகளும்‌, சுங்கம்‌, மகமை 
முதலிய பல வருவாயும்‌ கோயிலுக்குக்‌ கொடையாக அளிக்கப்பட்டுள்ளன. 

பலர்‌ புண்ணியத்தின்‌ பொருட்டுச்‌ சுமைதாங்கிக்‌ கற்களும்‌, தண்ணீர்ப்‌ 
பந்தல்களும்‌, விலங்குகள்‌ நீர்‌ குடிக்கக்‌ கல்பண்ணைகளும்‌ அமைத்துள்ளனர்‌. கொங்கு 
நாட்டில்‌ கோயில்கட்குக்‌ கம்பு கொடையாகக்‌ கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 
நெல்‌ கொடுக்க ஒப்புக்கொண்டபோதும்‌ குளத்தில்‌ நீர்‌ இல்லாத போது ( குளம்‌ எத்தாத 
நாள்‌ ) நெல்லுக்குப்‌ பதிலாகப்‌ புன்செய்த்‌ தானியங்கள்‌ கொடையாகக்‌ கொடுக்க 
அனுமதிக்கப்பட்டது. 

மறைந்த முன்னோர்களின்‌ நினைவாகக்‌ கோயில்களில்‌ தூண்‌ நாட்டுவது கொங்கு 
வேளாளர்‌ சமூகத்தில்‌ முன்பு வழக்கமாக இருந்துள்ளது. வெள்ளலூர்‌ வண்ணக்கரில்‌ 
மூர்க்கன்‌ செல்லன்‌, அவன்‌ தம்பி மூர்க்கன்‌ தண்டன்‌ ஆகியோர்‌ தங்கள்‌ தந்‌ைத ஏற 
மூர்க்கன்‌ நினைவாகச்‌ சிவன்‌ கோயிலில்‌ தூண்‌ நாட்டியுள்ளனர்‌. குமரமங்கலம்‌ 
பொன்காளியம்மன்‌ கோயிலில்‌ இவ்வாறு எடுக்கப்பட்ட தூண்களில்‌ கல்வெட்டுக்களும்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. 

தூரன்‌ குமரகவுண்டன்‌ மகன்‌ செட்டிக்கவுண்டன்‌ பிரியா விடை 

தூரன்‌ அரியணகவுண்டன்‌ மகன்‌ விருப்பண கவுண்டன்‌ பிரியாவிடை 
என்பவை தூண்களில்‌ உள்ள எழுத்துக்களாகும்‌. 

கொங்கு வேளாளர்‌ தண்ணீர்ப்பந்தல்களில்‌ தண்ணீர்‌ மட்டுமல்ல 
வழிப்போக்கர்களுக்கு உப்பு, ஊறுகாய்‌, நீராகாரம்‌ கிடைக்கும்‌. தேசாந்திரிகட்கு 
அன்னமிடச்‌ சிவன்கோயில்கட்குக்‌ கொடைகள்‌ அளிக்கப்பட்டுள்ளன. 

ஆவணிப்பேரூர்ப்‌ பில்லகுல நடுவிலான்‌ என்பார்‌ மனைவி சிறுப்பெண்‌ தன்‌ 
மகனுக்குப்‌ பில்லன்‌ என்று பெயரிட்டு பெயர்‌ விளங்கக்‌ கோயிலுக்குக்‌ கொடை 
கொடுத்துள்ளார்‌. 
பெண்கள்‌ அளித்த பெருங்கொடைகள்‌ 

கொங்கு வேளாளர்‌ குடும்பத்துப்‌ பெண்கள்‌ குடும்பப்‌ பொறுப்பிலும்‌, 
விவசாயத்திலும்‌ பெரும்பங்கு வகித்ததோடு சமூகப்பணிகளையும்‌, 
சமயப்பணிகளையும்‌ மேற்கொண்டு சிறந்து விளங்கியுள்ளனர்‌. திருக்கோயில்‌ 
திருப்பணிகளோடு விளக்குகள்‌ கொடையளித்ததிலும்‌ ஆண்களுக்குச்‌ சரி சமமாகப்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 15 
பங்கு கொண்டுள்ளனர்‌. சோழ பாண்டிய நாடுகளில்‌ அரண்மனை அரச மகளிர்‌ தவிர 
ஏனைய மகளிர்‌ செய்த கொடைகள்‌ அளவில்‌ சிறியன. ஆனால்‌ கொங்கு வேளாண்‌ 
பெண்கள்‌ தனித்தும்‌ தம்‌ கணவரோடு சேர்ந்தும்‌ பற்பல கொடைகளைச்‌ செய்துள்ளதைக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ காட்டுகின்றன. 

அவிநாசிதேவன்‌ மனைக்கிழத்தி தேவன்‌ சொக்கி ( காடை குலம்‌) 

அன்னிகாவன்‌ மனைக்கிழத்தி கேசி ( கொற்றந்தை குலம்‌ ) 

அதிராசராச வஞ்சி வேளான்‌ மணவாட்டி ( பூச்சந்தை குலம்‌ ) 

கண்ணன்‌ பொத்தி மனைக்கிழத்தி சிறிய கண்டி ( செவ்வாயர்குலம்‌ ) 


கறுப்பகவுண்டன்‌ பெண்‌ கங்காத்தாள்‌ ( மணியகுலம்‌ ) 


தத அத அ அ இ 


காங்கய தரையன்‌ மனைக்கிழத்தி ஆண்டியான மங்கையர்க்‌ கரசி 
(சாத்துவாய்‌ குலம்‌) 

கேசன்‌ மனைக்கிழத்தி அந்தியூராண்டி ( சாத்தந்தை குலம்‌ ) 
கோவன்‌ மனிச்சர்‌ மனைக்கிழத்தி உண்ணாடி ( பனங்காடை குலம்‌ ) 
சிலம்பன்‌ நீலன்‌ மனைக்கிழத்தி சிட்டன்காவி ( பில்லர்‌ குலம்‌ ) 
சிறியான்‌ சடையான்‌ மனைக்கிழத்தி தாவந்தாவி ( சாத்தந்தை குலம்‌ ) 


சொக்கன்‌ மனைக்கிழத்தி உடையான்‌ மகள்‌ குப்பாண்டி ( கொள்ளி குலம்‌ ) 


து அ அ அ இ 


வீரகாமிண்டன்‌ உடையாண்டான்‌ மனைக்கிழத்தி வாமதேவன்‌ மகள்‌ பிள்ளையம்மை 
(ஆவகுலம்‌ ) 

சின்னயகவுண்டன்‌ அகமுடையாள்‌ சிவகாமியம்மாள்‌ ( ஓதாளர்‌ குலம்‌ ) 

சொக்கன்‌ நடுவிலான்‌ மனைக்கிழத்தி சிறுப்பெண்‌ ( பில்லர்‌ குலம்‌ ) 
திருவானைக்காவன்‌ விச்சாதிரன்‌ மனைக்கிழத்தி ஆளுடையாள்‌ (படைத்தலையர்‌) 
நல்லிசையாளன்‌ மகள்‌ அஞ்சாதான்‌ மனைக்கிழத்தி நம்பியம்மை 
(படைத்தலையர்‌) 


* நம்பி மனைக்கிழத்தி பிள்ளையாள்வி பாவை பிள்ளையம்மை ( படைத்தலையர்‌ ) 


x x அ 


வணிக ஈடுபாடு ? 

கொங்கு வேளாளர்‌ சிலர்‌ வணிகத்திலும்‌ ஈடுபட்டிருந்ததாகக்‌ கல்வெட்டு மூலம்‌ 
தெரிகிறது. நித்தவிநோதம்‌ என்ற ஊரில்‌ வாழ்ந்த வெண்டுவன்‌ குல அதிருக்குறையான்‌ 
திசையாயிரத்து ஐநூற்றுவ நானாதேசிகட்டு பாதுகாப்பு நகரம்‌ ஏற்படுத்திக்‌ 
கொடுத்துள்ளான்‌ (அடைக்கலம்‌). செட்டிக்‌ கவுண்டன்‌ என்றும்‌ செட்டியாக்கவுண்டன்‌ 
என்றும்‌ சிலர்‌ பெயர்‌ பெற்றுள்ளனர்‌. கொங்கு வேளாளர்களின்‌ காணியுரிமையுடைய 
குலதெய்வக்‌ கோயில்கட்குச்‌ சில ஊர்களில்‌ செட்டியார்களும்‌ காணியாளர்களாக 
உள்ளனர்‌. பல ஊர்கள்‌ செட்டிபாளையம்‌ என்று பெயர்‌ பெற்றுள்ளன. 


* ஆதவூர்‌ வெள்ளாளன்‌ குண்டெலிகளில்‌ கருங்காள மண்டலிக சுவாமியான 


16 கொங்கு வேளாளர்‌ 
மன்றுளாடுவான்‌ ”, “நடுவிற்‌ பத்தியூர்‌ வெள்ளாளன்‌ மாடைகளில்‌ முழையன்‌ தேவனான” 
பொன்னம்பலச்‌ சிலசெட்டி ' என்பவர்களின்‌ பெயரமைப்பை நோக்கும்‌ போது அவர்கள்‌ 
வணிகத்தில்‌ ஈடுபட்டுள்ள கொங்கு வேளாளர்கள்‌ என்று தெரிகிறது. 

கொங்கு வேளாளர்களின்‌ திருப்பணிபெற்ற பல்வேறு கோயில்களில்‌ கொங்கு 
நாட்டு வணிகர்களும்‌, வணிகத்தின்‌ பொருட்டுக்‌ கொங்கு நாடு வந்த பிற நாட்டு 
வணிகர்களும்‌ பலர்‌ பல திருப்பணிகளைச்‌ செய்துள்ளனர்‌. வேளாளர்களும்‌ வணிகர்‌ 
களும்‌ இணைந்து பல அறச்‌ செயல்கள்‌ செய்துள்ளனர்‌. கொங்கச்செட்டியார்கட்குக்‌ 
கவுண்டர்‌ பட்டமும்‌ உண்டு என்பது கொங்குப்‌ பட்டயங்களால்‌ அறியப்பெறும்‌ செய்தி 
யாகும்‌. கொங்குச்‌ செட்டிகளில்‌ இராமஞ்‌ செட்டிக்‌ கவுண்டன்‌ என்பது அவ்வாறான 
பெயர்களில்‌ ஒன்றாகும்‌. 
சமய ஒருமைப்பாடு 


கொங்கு வேளாளர்கள்‌ பெரும்பாலும்‌ சைவ சமயம்‌ சார்ந்தவர்களாக இருப்பினும்‌ 
தங்கள்‌ ஊரில்‌ உள்ள திருமால்‌ ஆலயங்கட்கும்‌, கொங்கு நாட்டின்‌ முக்கியமான பிற 
ஊர்களிலுள்ள திருமால்‌ ஆலயங்கட்கும்‌ பல கொடைகள்‌ அளித்திருக்கின்றனர்‌. கோயில்‌ 
திருப்பணியில்‌ பங்கேற்றிருக்கிறார்கள்‌. வேளாளர்கள்‌ பெரியநாட்டுச்‌ சபைக்கு 
சித்திரமேழி சபை என்று பெயர்‌. விசயமங்கலம்‌ கரியமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயிலும்‌ 
பருத்திப்பள்ளி ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயிலும்‌ சித்திரமேழி விண்ணகர்‌ என்று பெயர்‌ 
பெற்றுள்ளன. அவ்விரண்டு திருமால்‌ ஆலயங்களும்‌ கொங்கு வேளாளர்கட்கு மிகவும்‌ 
முக்கியமான கோயிலாகும்‌. சிவன்‌ கோயிலுக்கும்‌ திருமால்‌ கோயிலுக்கும்‌ பொதுவாக 
ஒரே கொடையளித்துள்ளனர்‌. 

கொளாநல்லி பொன்‌ குழலியம்மன்‌ கோயில்‌ கல்வெட்டொன்று சிவமயம்‌ என்று 
தொடங்கி ராமஜெயம்‌ என்று முடிகிறது. அக்கொடையைக்‌ கொடுத்த கண்ணகுலப்‌ 
பெரியவர்‌ பெயர்‌ திருமலைக்கவுண்டர்‌ என்பது. பலருடைய பெயர்கள்‌ வைணவப்‌ 
பெயர்களாக உள்ளதைக்‌ கல்வெட்டுக்கள்‌ காட்டுகின்றன. 

விசயமங்கலத்தில்‌ உள்ள சமணக்கோயில்‌ வீரசங்காதப்‌ பெரும்பள்ளி 
என்றழைக்கப்படும்‌ சந்திரப்பிரப தீர்த்தங்கரர்‌ கோயில்‌ ஆகும்‌. அச்சமணக்‌ 
கோயில்கட்கும்‌ கொங்கு வேளாளர்கள்‌ கொடை கொடுத்துள்ளனர்‌. சமயப்‌ 
பொதுநோக்கோடு கொங்கு வேளாளர்கள்‌ திகழ்ந்துள்ளனர்‌. 
சமூக ஒருமைப்பாடு 

கொங்கு வேளாளர்கள்‌ கொங்கு நாட்டில்‌ வாழ்ந்த எல்லாச்‌ சமூகத்தவர்களோடும்‌ 
நேசமும்‌, நல்லுறவும்‌ கொண்டு வாழ்ந்துள்ளனர்‌ என்று கல்வெட்டுக்கள்‌ மூலம்‌ 
தெரிகின்றது. பிற சமுதாயங்களோடு இணைந்து பலர்‌ _ஆலய்ய்பனிகளை 
மேற்கொண்டுள்ளனர்‌. கொடைகள்‌ அளித்துள்ளனர்‌.” 

முருங்கத்தொழுவு, நசியனூர்‌, வெள்ளோடு போன்ற ஊர்களில்‌ பொருளந்தை 
குலத்தாரும்‌, சாத்தந்தை குலத்தாரும்‌ கண்ணகுலத்தாரும்‌ ஊர்க்கணக்கரோடு சேர்ந்து 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 17 
கோயில்‌ திருப்பணிகளைச்‌ செய்துள்ளனர்‌. எலவமலை சாத்தந்தை குலத்தார்‌ கோயில்‌ 
பூசாரிகளான ஆண்டிகளுடன்‌ சேர்ந்து கோயில்‌ கட்டியுள்ளனர்‌. ஊதியூர்‌ வாணவராய 
நல்லூர்க்‌ கோயிலில்‌ வத்தமுதலி மகள்‌ தெய்வானை கோயில்‌ திருப்பணிக்கு 
உதவியதை ஏற்றுக்கொண்டுள்ளனர்‌. 

ஊஞ்சலூரில்‌ வேளாளர்களும்‌ வேட்டுவர்களும்‌ இணைந்து கோயில்‌ 
பணிசெய்துள்ளனர்‌. வேளாளர்‌ சபையும்‌, வேட்டுவர்‌ சபையும்‌ கூட்டாகக்‌ கொயில்‌ 
கொடை அளித்துள்ளனர்‌. ்‌ 

ஊஞ்சலூர்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ கல்வெட்டில்‌ கொங்கு வேளாளர்‌ தனஞ்செயகுலத்‌ 
தாயாண்டார்‌ அவ்வூர்‌ மலைய வேட்டுவர்‌, அந்துவ வேட்டுவர்‌, நச்சுழி வேட்டுவர்‌ 
ஆகியோரோடு இணைந்து கொடுமுடிக்‌ கோயில்களின்‌ மன்றாட்டுப்‌ பெற்றுள்ளார்‌. 

பூந்துறையில்‌ காடை குலப்‌ பெருமக்கள்‌ குப்பிச்சி நயினார்‌, நல்ல நயினார்‌, மூத்த 
நயினார்‌ வேலாண்ட நயினார்‌ ஆகியோர்‌ பூவாணி வேட்டுவர்‌, வெம்ப வேட்டுவர்‌, 
வில்லிவேட்டுவர்‌ ஆகியோரோடு சேர்ந்து பூந்துறை அய்யனார்‌ கோயிலுக்கு 
விளக்கெரிக்க எண்ணெய்‌ வழங்க ஏற்பாடு செய்துள்ளனர்‌. சேவூரில்‌ இருந்த வேளாளர்‌ 
சபையும்‌ ( வெள்ளாநாட்டார்‌ ) வேட்டுவர்‌ சபையும்‌ (பூலுவ நாட்டார்‌ ) இணைந்து 
காரையப்பாடி என்ற ஊரை அழகப்‌ பெருமாள்‌ கோயிலுக்குக்‌ கொடையாக 
அளித்துள்ளனர்‌. 

கோயில்கட்குக்‌ கொடை கொடுத்தும்‌ ஆலயப்‌ பணிகள்‌ செய்தும்‌ பொருட்செலவு 
செய்த கொங்கு வேளாண்‌ பெருமக்கள்‌ கொடையைக்‌ கல்லில்‌ வெட்ட ஓலை 
எழுதியவர்கள்‌ பெயரையும்‌, கல்லில்‌ எழுத்துக்களைப்‌ பொறித்தவர்‌ பெயரையும்‌, 
ஆலயப்பணி செய்த சிற்பியர்‌ பெயரையும்‌ கல்லில்‌ பொறித்து அவர்கள்‌ பெயரும்‌ நின்று 
நிலவச்‌ செய்த பெருமை வேறு எங்கும்‌ காணப்படாத நிகழ்ச்சிகளாகும்‌. 

கொற்றனூர்ப்‌ பெரிய குல வேணாடுடையாரும்‌, சிறுக்கிணறு ஆந்தை 
குலத்தாரும்‌ இணைந்து கட்டிய பெரியநாயகியம்மன்‌ கோயில்‌. திருப்பணி வேலை 
செய்த பாப்பனாசாரி பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. ஜமீன்‌ ஊத்துக்குழி சாத்தந்தை 
குலக்‌ குமரசாமிக்காலிங்கராயர்‌ அகத்தூர்‌அம்மன்‌ கோயிலில்‌ இருவேறு காலங்களில்‌ 
செய்த திருப்பணிக்கல்வெட்டில்‌ அய்யாறு குட்டியாசாரி மகன்‌ எழுவராயன்‌ கைவேலை, 
குருநாத ஆசாரிமகன்‌ பத்திரனாசாரி என்ற பெயர்கள்‌ காணப்படுகின்றன. 

பூந்துறைக்‌ காடைகுலக்‌ குப்பன்‌ அழைப்பித்தான்‌ 1554ஆம்‌ ஆண்டு 
புட்பவனமுடையார்‌ கோயிலில்‌ பாகம்பிரியா அம்மன்‌ சன்னதியில்‌ முன்‌ மண்டபம்‌ 
கட்டினார்‌. மண்டப வேலை செய்தவர்கள்‌ மார்த்தாண்டன்‌, வசவப்பன்‌ ஆகியோர்‌ 
என்றும்‌, இத்திருப்பணிக்‌ கொடையை எழுதியவர்‌ கணக்கு திருமலைநாதன்‌ தீத்தான்‌ 
என்றும்‌ கல்வெட்டில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 

கத்தாங்கண்ணி வெண்டுவ குலத்தார்‌ செய்த ஆயிஅம்மன்‌ கோயில்‌ திருப்பணிக்‌ 
கல்வெட்டுக்களில்‌ கவில்‌ எழுதியது சதாசிவ முதலியார்‌, எழுதியது உபாத்தியாயர்‌ 
முத்து, சின்னா போயன்‌ என்ற பெயர்கள்‌ காணப்படுகின்றன. 


18 கொங்கு வேளாளர்‌ 


குலஒற்றுமை 

கொங்கு வேளாளர்கள்‌ பல குலத்தார்கள்‌ ஒரே கோயிலுக்குக்‌ காணியுரிமை 
யுடையவர்களாக இருப்பர்‌. கல்வெட்டுக்கள்‌ மூலம்‌ பல குலத்தார்‌ இணைந்து 
ஆலயப்பணிகளை மேற்கொண்ட சிறப்பைக்‌ கூறுகின்றன. 

முருங்கத்தொழு அணியரங்கப்‌ பெருமாள்‌ கோயிலைப்‌ பெரிய குலத்தாரும்‌, 
வெள்ளோடு சாத்தந்தை குலத்தாரும்‌ சேர்ந்து கட்டியுள்ளனர்‌. கத்தாங்கண்ணி ஆயி 
அம்மன்‌ கோயில்‌ திருப்பணி வேலைகளை வேண்டுவன்‌ குலத்தாரும்‌, இருப்புலி 
செவந்தி குலத்தாரும்‌ சேர்ந்து திருப்பணியை மேற்கொண்டனர்‌. கொடுமணலில்‌ சேரன்‌, 
பாண்டியன்‌, பனங்காடை குலத்தாரும்‌, பாப்பினியில்‌ கண்ணந்தை, தோடை 
குலத்தாரும்‌, மயில்ரங்கத்தில்‌ ஆந்தை, மாடை, வண்ணக்கன்‌ குலத்தாரும்‌, கீரனூரில்‌ 
ஆதி, அந்துவன்‌, காடை, விலையன்‌, தேவேந்திரன்‌, கீரை குலத்தவர்களும்‌ இணைந்து 
கோயில்‌ திருப்பணிகளை மேற்கொண்டதாகக்‌ கல்வெட்டுக்கள்‌ மூலம்‌ அறிகின்றோம்‌. 
பல கல்வெட்டுக்கள்‌ குல ஒற்றுமையைக்‌ காட்டுகின்றன. 
இருவிளக்கு ஏற்றல்‌ 

திருப்பணிக்கு அடுத்ததாகக்‌ கோயிலில்‌ திருவிளக்கு ஏற்றுவதற்குக்‌ 
கொடைகொடுத்த கல்வெட்டுக்களே மிகுதியாக உள்ளன. ஏறக்குறைய 
நூறுகல்வெட்டுக்கள்‌ விளக்குக்‌ கொடைக்‌ கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. விளக்கு தன்‌ 

- சுடரால்‌ இருளை நீக்கி சுற்றுப்புறம்‌, பொருள்கள்‌ ஆகியவைகளை விளக்கம்‌ செய்கிறது. 

அதனால்‌ அது விளக்கு ஆயிற்று. இருளைக்‌ கண்டு பயந்த மனிதன்‌ ஒளி கொடுக்கும்‌ 
விளக்கை வணங்கினான்‌. தன்‌ வாழ்வுக்கு ஒளி கொடுக்கும்‌ இறைவனை 
ஒளிவளர்விளக்கு என்று போற்றினான்‌. அருளாளர்கள்‌ தீப ஜோதியில்‌ இறைவனைக்‌ 
காணலாம்‌ என்றனர்‌. அருட்பெருஞ்சோதியில்‌ இறைவனைக்‌ கண்டனர்‌. நமக்கும்‌ 
காட்டினர்‌. 

அதனால்‌ திருக்கோயில்களில்‌ விளக்கு வைப்பது மிகப்‌ பெரிய புண்ணியமாகக்‌ 
கருதப்பட்டது. விளக்குக்‌ கொடைகள்‌ கொங்கு நாட்டில்‌ குறிப்பாகக்‌ கொங்கு வேளாளர்‌ 
சமுதாயத்திலேயே மிகுதியும்‌ காணப்படுவது சிறப்புக்‌ குரியதாகும்‌. 

விளக்குகளில்‌ இரு வகைஉண்டு. குறிப்பிட்ட சந்தி, பூசை நேரத்தில்‌ அல்லது 
குறிப்பிட்ட நேரம்‌ மட்டும்‌ எரியும்‌ விளக்கு சந்திவிளக்கு ( சந்தியா தீபம்‌ ) எனப்படும்‌. 
கோயிலில்‌ இறைவன்‌ சன்னதியில்‌ எப்பொழுதும்‌ எரியும்‌ விளக்கு நந்தா தீபம்‌ எனப்படும்‌. 
சிலர்‌ ஒரே சமயத்தில்‌ இரு வகையான விளக்குகளையும்‌ கொடையாக அளித்துள்ளனர்‌. 

ஐந்து நாழிகை நின்றெரியும்‌ விளக்கு, ஏழரை நாழிகை எரியும்‌ விளக்கு எனக்‌ 
குறிப்பிட்ட நேரம்‌ எரியும்‌ விளக்குகளும்‌ உண்டு. விளக்கெரிக்கப்‌ பொன்‌, நாணயம்‌, 
நெல்‌, நிலம்‌ கொடையாகக்‌ கொடுக்கப்பட்டது, விளக்கெரிப்போர்‌ வைக்கும்‌ 
மூலப்பொருளைப்‌ பெற்று கோயில்‌ காணியுடைய சிவப்பிராமணர்‌ சந்திர சூரியர்‌ 
உள்ளவரை விளக்கு எரிப்போம்‌ என்று ஒப்புக்கொண்டு எழுதிக்‌ கொடுப்பர்‌. அதைக்‌ 
கல்வெட்டாகவும்‌ கோயில்‌ சுவர்களில்‌ பொறிப்பர்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 19 
குறிப்பிட்ட விளக்கு ஏற்றாவிட்டால்‌ பின்‌ இரண்டு பங்கு விளக்கு 


எரிக்கவேண்டும்‌. தொடர்ந்து எரிக்காவிட்டால்‌ தவறியவர்கட்குத்‌ தண்டனையும்‌ 
உண்டு. தமிழ்நாட்டில்‌ விளக்கெரிக்க ஆடு, மாடு, எருமைகள்‌ பெரும்பாலும்‌ 
கொடையாகக்‌ கொடுப்பர்‌. அவை சாவா மூவாப்பசு, சாவா மூவா எருமை என 
அழைக்கப்படும்‌. எப்பொழுதும்‌ எண்ணிக்கை குறையாமல்‌ இருக்க வேண்டும்‌ என்பது 
பொருள்‌. கொங்கு நாட்டில்‌ கால்நடைச்‌ செல்வம்‌ மிகுதியாக இருப்பினும்‌ கொங்கு 
வேளாளர்‌ சமூகத்தினர்‌ கால்நடைகள்‌ ' கொடுத்ததாகக்‌ ஒரு கல்வெட்டுக்‌ கூடக்‌ 
காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொங்கு வேளாளர்‌ பெருமக்களேயன்றி 
அவர்கள்‌ குடும்பத்துப்‌ பெண்களும்‌ திருவிளக்குக்‌ கொடையளித்துள்ளனர்‌. 

சிலர்‌ விக்கெரிப்பதற்காக எண்ணெய்‌ கொடுத்துள்ளனர்‌. திருவிளக்குப்புறம்‌ 
. என்ற பெயரில்‌ நிலம்‌ கொடையாக அளித்து அதன்‌ வருவாயைக்‌ கொண்டு 
விளக்கெரிக்கப்பட்டது. திருக்காமக்‌ கோட்டத்து நாச்சியார்‌ கோயில்‌ ( அம்மன்‌ கோயில்‌ ), 
மண்டபங்கள்‌, வாயில்‌, பிள்ளையார்‌ கோயில்‌ ஆகிய இடங்களில்‌ விளக்கெரிக்கப்‌ பலர்‌ 
விளக்குக்‌ கொடுத்துள்ளனர்‌. பகலிலும்‌, உச்சிச்‌ சந்தியிலும்‌ விளக்கேற்றப்‌ பட்டது. 
விளக்கு ஒளி கொடுப்பதற்கு மட்டும்‌ அல்ல பூசைக்குரிய மங்கலப்‌ பொருளாகவும்‌ 
கருதப்பட்டது. ஒருவர்‌ தூபதீபம்‌ கொடுத்துள்ளார்‌. 

ஒரு விளக்கு முதல்‌ 90 விளக்குகள்‌ வரை கொடையாக அளிக்கப்பட்டன. அடியார்‌ 
ஒருவர்‌ சிவராத்திரி நான்கு காலபூசைக்காக 90 விளக்குள்‌ கொடுத்துள்ளார்‌. 
(விசயமங்கலம்‌ சாத்துபாடி குலம்‌ உடையான்‌ தேவனான சிவகல்யாண நம்பி ) 
ஊர்ப்பெயராய்வு 

கொங்கு நாட்டில்‌ உள்ள பல ஊர்களின்‌ பெயர்கள்‌ காலப்போக்கில்‌ மக்கள்‌ 
பேச்சுவழக்கில்‌ மாற்றம்‌ பெற்றன. அதன்‌ பண்டைய வடிவங்களைத்‌ தெரிந்துகொள்ள 
கொங்கு வேளாளர்‌ கல்வெட்டுக்கள்‌ பயன்படுகின்றன. 


கல்வெட்டில்‌ உள்ளயெயர்‌ - இன்று வழங்கும்‌ பெயர்‌ 
அலைவாய்‌ - அலைவாய்ப்பட்டி 
ஆதவூர்‌ - ச ஆதியூர்‌ 

ஆரைக்கல்‌ - நாமக்கல்‌ 

இராசராசபுரம்‌ - தாராபுரம்‌ 

இருப்பள்ளி - இருப்புலி 

இலத்தூர்‌ ச எலத்தூர்‌ 

ஈஞ்சையூர்‌ - - ஈங்கூர்‌ 

கடற்றூர்‌ ன்‌ கடத்தூர்‌ 

கவையமுத்தூர்‌ - கோயில்பாளையம்‌ 


கற்றாயன்காணி - கத்தாங்கண்ணி 


20 


காங்கயம்‌ 
காரையூர்‌ 
குழாநிலை 
குறிச்சி 
குன்றத்தூர்‌ 
கூவலூர்‌ 
கொல்லன்கூவல்‌ 
கொற்றனூர்‌ 
கோவம்புத்தூர்‌ 
சதுமுகம்‌ 
சந்திரவசதி 
சிற்றில்‌ ஓடு 
தலையநல்லூர்‌ 
நசையனூர்‌ 
நம்பிபேரூர்‌ 
நல்லய்யகவுண்டம்பாளையம்‌ 
நன்னனூர்‌ 
நிர்மணி 


- பட்டில்‌ 


பத்தியூர்‌ 
பல்லவிடம்‌ 
பழநாகம்பள்ளி 
பழம்பூந்துறை 
பரமுத்தி 
பரன்சேர்பள்ளி 
புலரி (யூர்‌) 
பெருந்தொழு 
பெரும்பழனம்‌ 
மன்னியூர்‌ 
மின்னாமொழி 


கொங்கு வேளாளர்‌ 
அகிலாண்டபுரம்‌ ( ஒருபகுதி) 
நத்தக்காடையூர்‌ ' 
கொளாநல்லி 
கம்புளியம்பட்டி 
குன்னத்தூர்‌ 
கூகலூர்‌ 
கொல்லன்‌ கோயில்‌ 
சங்கரண்டாம்பாளையம்‌ 
கோயமுத்தூர்‌ 
சதுமுகை 
திங்களூர்‌ ( சந்திரபுரி ) 
சித்தோடு 
சிவகிரி 
நசியனூர்‌ 
நம்பியூர்‌ 
நல்லியம்பாளையம்‌ 
ஆனைமலை 
பொன்னிவாடி 
பட்டிலூர்‌ 
பருத்தியூர்‌ 
பல்லடம்‌ 
நாகம்பள்ளி 
பூந்துறை 
பரமத்தி 
பரஞ்சேர்வழி 
பொருளூர்‌ 
முருங்கத்தொழு 
பெருமாநல்லூர்‌ 
அன்னூர்‌ 


மின்னாம்பள்ளி 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 
வள்ளிஎறிச்சில்‌ 
வெளிலூர்‌ 


வெள்ளக்கல்‌ 


21 
- வள்ளியரச்சல்‌ 
- வெள்ளலூர்‌ 
- வெள்ளகோயில்‌ 


சில ஊர்கள்‌ அந்தணர்‌ வசிக்கும்‌ குடியிருப்புக்களைப்‌ பெற்றுக்‌ சதுர்வேதி 


மங்கலங்களாக விளங்கின. 
1.ஈரோடு ன்‌ 
2. இருப்புலி - 
3. சேலம்‌ = 


4. பருத்திப்பள்ளி - 


மூவேந்த சோழச்‌ சதுர்வேதிமங்கலம்‌. 
சத்திரிய சிகாமணிச்‌ சதுர்வேதிமங்கலம்‌. 
இராசாசிரயச்சதுர்வேதி மங்கலம்‌. 


இராசசிம்மச்சதுர்‌ வேதிமங்கலம்‌ 


சில ஊர்கள்‌ கோயிலுக்குக்‌ கொடை கொடுக்கப்பட்டு நல்லூர்‌ எனப்பெயர்‌ 


பெற்றன. 
1. கொங்கூர்‌ - 
2. கீரனூர்‌ - 
3. கல்லிபாடி - 
4. சோழமாதேவி - 
5. சேவூர்‌ - 
6. ஆள்வான்‌ கோயில்‌ - 
7. கோயமுத்தூர்‌ - 


செயங்கொண்டசோழ நல்லூர்‌ 
கொழுமங்கொண்ட சோழநல்லூர்‌ 
சித்திரமேழி நல்லூர்‌ 
சோழமாதேவி நல்லூர்‌. 
செம்பியன்‌ கிழானடி நல்லூர்‌ 
வீரசோழ நல்லூர்‌ 

வீரகேரள நல்லூர்‌. 


சதுர்வேதி மங்கலங்களும்‌ நல்லூரும்‌ சபரக அரசன்‌, அரசியர்‌ தொடர்பாகவே 


பெயர்‌ பெற்றுள்ளன. 


கோவன்புத்தூர்‌ 


கோயன்‌ என்ற இருளர்‌ தலைவன்‌ பெயர்‌ ஓரிடத்தில்‌ வருவதை 
வைத்துக்கொண்டு அவர்‌ பெயரால்‌ கோவன்புத்தூர்‌ என ஏற்பட்டுக்‌ கோயம்புத்தூராக 
மாறிற்று என்று கூறுவர்‌. ஆனால்‌ கொங்கு வேளாளர்‌ பெருமக்கள்‌ பலருக்குக்‌ கோவன்‌ 
என்ற பெயர்‌ இருந்துள்ளதைக்‌ கல்வெட்டுக்கள்‌ கூறுகின்றன. 


கோவன்‌ வீரணுக்கமுடையார்‌ ( இடிகரை) 


சோழன்‌ கோவன்‌ ( கொங்கூர்‌ ) 


கோவன்‌ மணிச்சர்‌ ( விசயமங்கலம்‌ ) 


கோவன்‌ இருடனான இராசநாராயணக்‌ காமிண்டன்‌ ( கோயில்பாளையம்‌ ) 


கோவன்‌ தேவன்‌ ஆன உதய பாலன்‌ ( பெரியகளந்தை ) 


எனவே கொங்கு வேளாளர்‌ கோவன்‌ பெயராலும்‌ கோவைக்குச்‌ பெயர்‌ ஏற்பட்டிருக்க 
வாய்ப்புள்ளது. இது பற்றி மேலும்‌ ஆய்வு செய்யவேண்டும்‌. 


22 கொங்கு வேளாளர்‌ 
சிவப்பிராமணர்‌ 

கொங்குச்‌ சோழர்‌, கொங்குப்‌ பாண்டியர்‌ காலத்தில்‌ கொங்கு வேளாளர்‌ 
பெருமக்கள்‌ சமய நெறியுடன்‌ ஆலயத்திருப்பணிகள்‌ செய்து, பெரும்‌ கொடைகள்‌ 
கோயில்களுக்குக்‌ கொடுத்து நிறைவாழ்வு வாழ்ந்ததற்குச்‌ சிவாலயங்களின்‌ 
உரிமையாளர்களாக இருந்து ( காணியுடைய சிலப்பிராமணர்‌ ) கோயில்களைச்‌ 
சிறப்புடன்‌ வழிபாடு நடத்திக்‌ காத்த சிவப்பிராமணர்களே காரணமாவார்கள்‌. 

சோழர்கள்‌ அவர்களைச்‌ சோழ நாட்டிலிருந்து அழைத்துவந்ததாகக்‌ 
கொங்குமண்டல சதகமும்‌, திருச்செங்கோட்டுத்‌ திருப்பணி மாலையும்‌ கூறுகிறது. 
அதற்கேற்பக்‌ கொங்கு வேளாளர்‌ கொடைக்கல்வெட்டுக்களில்‌ புகலிச்சக்கரவர்த்தி, 
சீகாழியான்‌, தில்லை மூவாயிர நம்பி என்று சிவப்பிராமணர்‌ பலர்‌ பெயர்களைக்‌ 
காண்கின்றோம்‌. சைவமாமுனி, பிரமாதிராயன்‌, சைவாலயச்‌ சக்கரவர்த்தி, சைவபுரந்தரச்‌ 
சக்கரவர்த்தி, அருமறை ஆதித்தச்‌ சக்கரவர்த்தி, வீர நாராயணச்‌ சைவமாமுனி என்ற பல 
பட்டப்‌ பெயர்களை அவர்கள்‌ பெற்றுச்‌ சிறந்திருந்தனர்‌. இப்பெயர்களால்‌ அவர்களின்‌ 
சமயத்‌ தலைமை நன்கு விளங்குகிறது. 

அவர்கள்‌ காசிபகோத்திரம்‌, காப்பியகோத்திரம்‌, பாரத்வாஜகோத்திரம்‌, ஆத்ரேய 
கோத்திரம்‌, மாடல கோத்திரம்‌, மொகல்லிய கோத்திரம்‌, வாச்சியகோத்திரம்‌, கெளசிக 
கோத்திரம்‌, சாலங்காயண கோத்திரம்‌, ஆலம்பாய கோத்திரம்‌ முதலிய கோத்திரங்களைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ ஆவர்‌. 

அபிமான சோழபட்டன்‌, ஆளவந்தசோழபட்டன்‌, குலோத்துங்க சோழ பட்டன்‌, 
வீரசோழ பட்டன்‌ என்ற பட்டப்‌ பெயர்களைப்‌ பெற்றிருப்பதால்‌ சோழரிடத்தும்‌, 
பாண்டியன்‌ சுந்தன்‌ என்ற பெயரால்‌ பாண்டியரிடத்தும்‌ செல்வாக்கு மிக்கவர்களாக 
இருந்துள்ளமை புலப்படும்‌. 

சித்திரமேழிசபை என்பது வேளாளர்சபை. நாற்பத்தெண்ணாயிரவர்‌ என்பது 
வேளாளர்கட்குரிய சிறப்புப்பெயர்‌. பல சிவப்‌ பிராமணர்கள்‌ சிதிரமேழிபட்டன்‌, நாற்பத்‌ 
தெண்ணாயிர நம்பி என்று பெயர்‌ பெற்றிருப்பதால்‌ கொங்கு வேளாளர்‌ பெருமக்களிடம்‌ 
அவர்கள்‌ பெற்றிருந்த செல்வாக்கு நன்கு விளங்கும்‌. 

சந்தியா தீபம்‌, நந்தா தீபம்‌ ஏற்றக்‌ கொங்கு வேளாளர்களும்‌, கொங்கு வேளாளர்‌ 
குடும்பத்துப்‌ பெண்களும்‌ கொடுத்த பொன்னையும்‌, காசுகளையும்‌ 
சிவப்பிராமணர்களே பெற்று அதை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டு கல்வெட்டு வெட்டிக்‌ 
கொடுத்துள்ளனர்‌. குடமும்‌ குச்சியும்‌ கொண்டு - கோயில்‌ உள்புகுவார்‌ கொடைகளை 
ஏற்று நடத்தியுள்ளனர்‌. அவர்களும்‌ அவர்கள்‌ வழியினரும்‌ அறச்செயலைச்‌ சந்திர சூரியர்‌ 
உள்ளவரை நடத்த ஒப்புக்‌ கொண்டுள்ளனர்‌. பல சிவனடியார்கள்‌ ( பன்மகேசுவரர்‌ ) 
அறக்கொடைகளைக்‌ காக்க வேண்டும்‌ என்று கல்வெட்டின்‌ இறுதியில்‌ 
பொறிக்கப்பட்டிருக்கும்‌. 
அறத்தைக்காத்தலும்‌ அழித்தலும்‌ 

கோயிலுக்கு அளிக்கப்பட்ட கொடைகள்‌ சந்திரசூரியர்‌ உள்ளவரை நின்று நிலவ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 23 
வேண்டும்‌ என்று கொடை கொடுத்தோர்‌ விரும்பினர்‌. பலசிவனடியார்கள்‌ இதனைப்‌ 
பாதுகாக்க வேண்டும்‌ ( பன்மாகேசுவரர்‌ ரட்சை ) என்றும்‌, பல வைணவ அடியார்கள்‌ 
பாதுகாக்க வேண்டும்‌ என்றும்‌, ( ஸ்ரீ வைஷ்ணவர்‌ ரட்சை ) முறையே சிவன்‌ கோயில்‌ 
கல்வெட்டுக்களிலும்‌, திருமால்‌ கோயில்‌ கல்வெட்டுக்களிலும்‌ எழுதினர்‌. 

இந்த தர்மத்திற்கு ரண்டு நினைச்சவன்‌, அகிதம்‌ பண்ணினவன்‌, விகாதம்‌ 
செய்தவன்‌, அழியப்‌ பண்ணினவனுக்கு மிகப்பெரிய பாவம்‌ வரும்‌ என்று கல்லில்‌ 
எழுதினர்‌. 

“கங்கைக்கரையில்‌ காராம்பசுவைக்‌ கொன்ற தோஷத்தில்‌ போவான்‌ * 

“ காசிகங்கைக்‌ கரையில்‌ காராம்பசுவை மாதாபிதா குருக்களை வதைபண்ணின 
பாவத்திலே போவான்‌ * 

* அசுவத்தி கோகத்தி பிரமகத்தியடைவான்‌ * 

“பஞ்சமா பாதகம்‌ செய்த பாவத்திலே போவான்‌ * 

“ ஏழெச்சம்‌ அறுவான்‌ ' 
என்று கல்வெட்டின்‌ இறுதியில்‌ பொறித்தனர்‌. காங்கயம்‌ அகிலாண்டபுரம்‌ கல்வெட்டில்‌ 
நரகத்திற்கு நாற்றங்கால்‌ ஆவான்‌ ” என்று எழுதப்பட்டுள்ளது. 

சிவனடியார்களைக்‌ கத்தியால்‌ குத்திக்‌ கொன்ற பாவம்‌ வரும்‌, மகேசுவரரைப்‌ 
பத்திரத்தால்‌ கொன்றது குலையாவதாகவும்‌ என்றும்‌ ஒரு கல்வெட்டில்‌ 
கூறப்பட்டுள்ளது. 

* இந்த தர்மத்தைத்‌ தொடர்ந்து நடத்தினவன்‌ காலுத்தூள்‌ என்‌ தலைமேலின * 
என்றும்‌ எழுதப்பட்டுள்ளது. பாவம்‌ புண்ணியங்களில்‌ இருந்த நம்பிக்கை இதனால்‌ 
தெரிகிறது. 
வரி கொடாவிடில்‌ 

கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய வரியையோ அல்லது கோயில்‌ நிலத்தை 
உழுது மேல்‌ வாரமாக நெல்லையோ கொடுக்காதவர்‌ வீட்டில்‌ மண்கலங்களைத்‌ தகர்த்து 
வெண்கலம்‌ பறித்து அதனை ஈடு செய்து கொள்ளும்‌ வழக்கம்‌ இருந்தது. இது மண்கலந்‌ 
தகர்த்து வெண்கலம்‌ பறித்துக்‌ கொள்ளல்‌ என்று கூறப்பட்டிருக்கும்‌. 
ஓலையும்‌ செப்பேடும்‌ 

கல்வெட்டுச்‌ செய்திகள்‌ முதலில்‌ ஓலையில்‌ எழுதப்‌ பெறுவது வழக்கம்‌. சில 
கல்வெட்டுக்களின்‌ இறுதியில்‌ ஓலை, ஓலை கொடுத்தோம்‌ என்ற சொற்கள்‌ வருவதைக்‌ 
காணலாம்‌. ஓலையில்‌ உள்ள எழுத்துக்களை பளிச்‌ என்று தெரிகிற பொருளில்‌ கல்லில்‌ 
எழுதி அதைக்‌ கல்வெட்டு எழுத்துக்களாகப்‌ பொறிப்பர்‌. சில கல்வெட்டுக்களில்‌ 
ஓலையில்‌ எழுதியது யார்‌, அதைக்‌ கல்லில்‌ கொத்தியது யார்‌ என்றும்‌ எழுதப்‌ 
பெற்றிருக்கும்‌. 

சிலருக்குக்‌ கொடுக்கப்பட்ட உரிமைகள்‌ கோயில்‌ சுவர்களில்‌ கல்லில்‌ 


24 கொங்கு வேளாளர்‌ 
வெட்டியபின்‌ அவ்வாசகங்கள்‌ செப்பேட்டில்‌ பொறிக்கப்பட்டு உரிமையாளர்கட்குக்‌ 
கொடுப்பதும்‌ வழக்கம்‌. சில ஓலைகளில்‌ செம்பிலும்‌ சிலையிலும்‌ செய்து கொள்ளுக 
என்று கூறப்பட்டிருக்கும்‌. ஓலைகள்‌ விரைவில்‌ அழிந்து விடுவதாலும்‌, செப்பேடுகள்‌ 
தனிப்பட்டவர்‌ உடைமையாக இருப்பதாலும்‌ அவை பெரும்பாலும்‌ கிடைப்பதில்லை. 
கல்லில்‌ பொறித்த கல்வெட்டுக்கள்‌ மட்டுமே நமக்கு இன்று வரலாற்று அதாயங்களாகக்‌ 
காட்சி தருகின்றன. 

பொதுவாக ஓலையை முதல்‌ பிரதி என்றும்‌, கல்வெட்டை இரண்டாம்‌ பிரதி 
என்றும்‌, செப்பேடுகளை மூன்றாம்‌ பிரதி என்றும்‌ கூறுவர்‌. செப்பேட்டை வடமொழியில்‌ 
“ திரிபலி தாம்ரசாசனா ' என்று கூறுவர்‌. 
பழமையைப்‌ பாதுகாப்போம்‌. 

ஏறக்குறைய ஆயிரம்‌ ஆண்டுகளாக கல்லில்‌ பொறிக்கப்பட்டு அழியாமல்‌ நின்று 
நிலவி, காலமாறுபாட்டால்‌ சில அழிவுகளைப்‌ பெற்றிருப்பினும்‌ நம்‌ முன்னோர்‌ 
வாழ்வியல்‌ நெறியை நமக்குக்‌ காட்டும்‌ இக்‌ கல்வெட்டுக்கள்‌ நம்‌ சமுதாயத்தின்‌ 
மாபெரும்‌ சொத்தாகும்‌. 

இந்த எழுத்துக்கள்‌ மூலமாக நம்‌ முன்னோர்களைக்‌ காணுகின்றோம்‌. 
அவர்களோடு நேரில்‌ உரையாடுகின்றோம்‌. நீங்களும்‌ நாங்கள்‌ காட்டிய அறவழியில்‌ 
நடந்து மிகப்‌ பெரிய புண்ணியத்தையும்‌, புகழையும்‌ பெறுங்கள்‌ என்று அவை நமக்குக்‌ 
கூறாமல்‌ கூறுகின்றன. 

நமது சமுதாயப்‌ பெருமக்களின்‌ சமய ஒருமைப்பாடு, சமூக ஒருமைப்பாடு, குல 
ஒருமைப்பாடு, சமுதாய வாழ்வு, சமய நம்பிக்கை, கோயில்‌ வழிபாட்டுக்கும்‌, 
திருப்பணிகட்கும்‌, விழாக்களுக்கும்‌ கொடுத்த கொடைகள்‌, கிணறுகள்‌ வெட்டி, 
தண்ணீர்ப்பந்தல்கள்‌ வைத்து சுமைதாங்கி நிறுவி, நீர்‌ நிலைகளைப்பாதுகாத்துச்‌ செய்த 
பொதுப்பணிகள்‌, அவர்கள்‌ பொருளாதார நிலை, செல்வச்‌ செழிப்பு, வேளாண்மை, 
பணியாளர்களை மதித்துப்‌ பணிகொன்ளும்‌ தன்மை, முன்னோரிடத்தும்‌, அவர்கள்‌ 
செய்த அறச்செயலிடத்தும்‌ கொண்டிருந்த பற்று, பெண்களுக்குக்‌ கொடுத்த சம 
உரிமை, பொது வாழ்வில்‌ பெண்கள்‌ பெற்ற பங்கு, குடும்ப ஒற்றுமை இவைகள்‌ பற்றிய 
முன்னோர்‌ செய்திகளை நமக்கு அறிவிக்கும்‌ ஒரே ஆதாரம்‌ இக்‌ கல்வெட்டுக்கள்‌ தான்‌. 

திருப்பணி ஆர்வத்தால்‌ நம்‌ முன்னோர்களே கல்வெட்டுக்களில்‌ அருமை 
தெரியாமல்‌ பலவற்றை அழித்துவிட்டார்கள்‌. இன்றும்‌ பல ஊர்களில்‌ அந்த நிலை 
தொடர்வது மிகவும்‌ வருத்தத்துக்குரியது. இனியும்‌ அழிவு ஏற்படாவண்ணம்‌ 
அவைகளைப்‌ பாதுகாப்பது நம்‌ கடமையாகும்‌. 


நன்றியுரை 

கடந்த 40 ஆண்டு காலமாக கொங்கு நாடு, கொங்குச்‌ சமுதாயம்‌ பற்றிய பல்வேறு 
ஆய்வுகளை மேற்கொண்டு வரும்‌ என்‌ முயற்சிகளைக்‌ கொங்குச்‌ சமுதாயம்‌ பாராட்டி 
ஊக்கமூட்டி வந்துள்ளது. 1973ஆம்‌ ஆண்டிலேயே என்னை பேரூராதீனப்‌ புலவராக்கிக்‌ 
கல்வெட்டறிஞர்‌ பட்டமளித்துச்‌ சிறப்பித்த பேரூர்‌ ஆதீனத்‌ தலைவர்‌ தவத்திரு 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 25 
சாந்தலிங்க இராமசாமி அடிகளார்‌, என்‌ பணிகட்கு எப்பொழுதும்‌ ஆசி வழங்கிப்‌ 
பாராட்டும்‌ தவத்திரு. குமரகுருபர அடிகளார்‌, தவத்திரு. மருதாசல அடிகளார்‌, பழனி 
தவத்திரு. சாது சண்முக அடிகளார்‌, என்னைப்‌ பல்வேறு வகையில்‌ ஊக்குவிக்கும்‌ 
“பத்மபூஷன்‌” அருட்செல்வர்‌ டாக்டர்‌. நா. மகாலிங்கம்‌ அவர்கள்‌, பண்ணாரியம்மன்‌ 
சுகர்ஸ்‌ தலைவர்‌ டாக்டர்‌. எஸ்‌.வி. பாலசுப்பிரமணியம்‌ அவர்கள்‌, முன்னாள்‌ 
அமைச்சர்கள்‌ திருவாளர்கள்‌ துரை இராமசாமி, சி. பொன்னையன்‌, சென்னை கொங்கு 
நண்பர்கள்‌ சங்கப்‌ பொறுப்பாளர்கள்‌, கொங்கு வேளாளக்‌ கவுண்டர்‌ பேரவைப்‌ 
பொறுப்பாளர்கள்‌, ஈரோடு கொங்கு இளைஞர்‌ சங்கப்‌ பொறுப்பாளர்கள்‌, இராசிபுரம்‌ 
கொங்கு நாட்டுவேளாளர்‌ அறக்கட்டளைப்‌ பொறுப்பாளர்கள்‌, பெங்களூர்‌ கர்நாடக 
கவுண்டர்கள்‌ சேவா சங்கப்‌ பொறுப்பாளர்கள்‌, திருச்செங்கோடு கொங்கு வேளாளர்‌ 
சங்கப்‌ பொறுப்பாளர்கள்‌ ஆகிய அனைவருக்கும்‌ என்‌ மனமார்ந்த நன்றி உரியதாகுக. 
அமெரிக்க நாட்டு ஹூஸ்டன்‌ நகரில்‌ இருந்தாலும்‌ என்‌ பணிகளை நெறிப்படுத்தும்‌ 
முனைவர்‌ கண்ணந்தை நா. கணேசன்‌ அவர்கட்கு நன்றி உரியதாகுக. 

1981ல்‌ கொடுமணல்‌ கோயில்‌, குல வரலாற்றை முதலில்‌ எழுத தங்கம்மன்‌ 
கோயில்‌ வி. இராமசாமிக்கவுண்டர்‌ அவர்கள்‌ வாய்ப்பளித்தார்கள்‌. பின்னர்‌ என்னை 
அன்புடன்‌ அழைத்து தங்கள்‌ குலவரலாறுகளையும்‌, கோயில்‌ வராலாறுகளையும்‌ ஆய்வு 
செய்து தொகுத்து எழுத வாய்ப்பளித்த கொங்கு நாடெங்கும்‌ பரந்து விளங்கும்‌ 65 குலக்‌ 
கோயில்‌ நிர்வாகிகளுக்கும்‌, என்‌ ஆய்வுப்‌ பணிகட்கு ஊக்கமூட்டி தங்களில்‌ ஒருவனான 
எனக்குத்‌ தனிச்‌ சிறப்பளித்துப்‌ பாராட்டி மகிழும்‌ எங்கள்‌ தென்முகம்‌ வெள்ளோடு 
அருள்மிகு இராசாசுவாமி நற்பணி மன்றத்‌ தலைவர்‌ என்‌.டி. கண்ணுச்சாமி உள்ளிட்ட 
அனைத்துப்‌ பொறுப்பாளர்கட்கும்‌ என்‌ நன்றி உரியதாகுக. 2007 எஸ்‌.கே.எம்‌. இலக்கிய 
விருதளித்து என்‌ பணிகளைப்‌ பாராட்டிய திரு. எஸ்கேஎம்‌. மயிலானந்தன்‌, த. ஸ்டாலின்‌ 
குணசேகரன்‌ ஆகியோருக்கு என்‌ மனமார்ந்த நன்றி. 

ஆய்வுப்‌ பணிகட்கெல்லாம்‌ உடனிருந்து உதவி, என்னோடு இணைந்து எல்லா 
நிகழ்வுகளிலும்‌ தக்க வழிகாட்டியாக இருப்பவரும்‌, என்‌ ஆய்வுப்‌ பணிகட்குத்‌ 
துணையாக இருப்பவரும்‌ நண்பர்‌ செவாலியர்‌ டாக்டர்‌. கொங்கு என்‌. கொளந்தசாமி 
அவர்கள்‌ ஆவர்‌. அவர்கட்கு என்‌ மனமார்ந்த தனிப்பட்ட நன்றி உரியதாகுக. 

குடும்பப்‌ பொறுப்புக்கள்‌ அனைத்தையும்‌ தான்‌ ஏற்றுக்கொண்டு முழுநேர 
ஆய்வுப்‌ பணிகளில்‌ என்னை ஈடுபடச்‌ செய்யும்‌ என்‌ வாழ்க்கைத்‌ துணைவியார்‌ கெளரி 
அவர்கட்கும்‌, என்னை விழுதுகளாக இருந்து பேணும்‌ என்‌ மக்கள்‌ இரா. ஜெயப்பிரகாஷ்‌, 
இரா. செந்தில்குமார்‌, இரா. ஜெயமோகன்‌ ஆகியோருக்கும்‌, என்‌ குடும்பத்தார்‌ 
அனைவருக்கும்‌ என்‌ நன்றி. 

சிறப்பாக இந்நூலை ஒளி அச்சுச்‌ செய்த ஈரோடு வர்ணாலயம்‌ ஆப்செட்‌ 
உரிமையாளர்‌ பாலாஜி அவர்கட்கும்‌, இந்நூலை அச்சிட்ட ஈரோடு காயத்ரி ஆப்செட்‌ 
அச்சக உரிமையாளர்கட்கும்‌ என்‌ மனமார்ந்த நன்றி உரியதாகுக. 
ஈரோடு அன்பன்‌ 
1-6-2007 செ. இராசு 


26 


கொங்கு சமுதாயக்‌ குலங்கள்‌ 


வடகரைக்கவுண்டர்குலங்கள்‌ (நரம்பர்‌) 


ப 


மஜ ஐ உ ஓ.ஐ 


மமம்‌ ம ப்‌. மம்‌ ம்‌ ம்‌ பம்‌ 
~~ On AWN=O 


18. 


நாட்டுவேளாளகவுண்டர்குலங்கள்‌ 


(1) 
(4) 


படைத்தலைக் கவுண்டர்குலங்கள்‌ 


(1) 
(3) 
(5) 
(7) 
(9) 


ஆவகுலம்‌ 
ஆவரான்‌ குலம்‌ 
ஊம குலம்‌ 
எருமை குலம்‌ 
ஏறுமயில்‌ குலம்‌ 


கணவாள குலம்‌ 


'கண்ண குலம்‌ 


கண்ணி குலம்‌ 


காடை குலம்‌ 


. காரியான்‌ குலம்‌ 

. குங்கிலியான்‌ குலம்‌ 

. குரியான்‌ குலம்‌ 

. கொன்னதியான்‌ குலம்‌ 
. கோதண்டியான்‌ குலம்‌ 
. கோவேந்தர்‌ குலம்‌ 

. சாத்தந்தை குலம்‌ 

. செல்ல குலம்‌ 


நரபால குலம்‌. 


கண்ணன்‌ குலம்‌ 


மணியன்‌ குலம்‌ 


ஈஞ்சன்‌ குலம்‌ 
சாத்துவாய்‌ குலம்‌ 
புள்ளந்தை குலம்‌ 
பொருந்தை குலம்‌ 
மேதி குலம்‌ 


(11) வாணி குலம்‌. 


19. பண்ண குலம்‌ 
20. பவளகுலம்‌ 

21. பாரியூரான்‌ குலம்‌ 
22. பால குலம்‌ 

23. பில்லைகுலம்‌ 
24. புல்ல குலம்‌ 

25. பூமன்‌ குலம்‌ 

26. பேர்வாழ குலம்‌ 
27. பேரீஞ்சியான்‌ குலம்‌ 
28. மணியன்‌ குலம்‌ 
29. மேனி குலம்‌ 

30. வக்கண குலம்‌ 

31. வண்ணகுலம்‌ 

32. வந்தன்‌ குலம்‌ 

33. வாணி குலம்‌ 

34. வேத குலம்‌ 

35. வேந்த குலம்‌ 


கொங்கு வேளாளர்‌ 


(2) செல்லகுலம்‌ (3) பண்ணை குலம்‌ 


(5) விழியன்‌ குலம்‌. 


(2) சாத்தந்தை குலம்‌ 
(4) பயிரன்‌ குலம்‌ 
(6) பூமன்‌ குலம்‌ 
(8) மணியன்‌ குலம்‌ 
(10) வாணன்‌ குலம்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 
பால வேளாளர்குலம்‌ 


ஆதிக்க குலம்‌ 
கருந்துளிகுலம்‌ 
களஞ்சியன்‌ குலம்‌ 
குந்தவை குலம்‌ 
கொத்தண்டியர்‌ குலம்‌ 
கோட்டேர் குலம்‌ 
சாமைக்களத்தார்‌ குலம்‌ 


சிட்ட குலம்‌ 


ம 25 னு. இ 099. 15 


செந்துளி குலம்‌ 


© 


செம்பகுலம்‌ 


க 
[0 


பில்ல குலம்‌ 
12. புத்தகுலம்‌ 


13. 
14, 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
22. 
23. 
24. 


புலியகுலம்‌ 

பைத்தலை குலம்‌ 
மலைய குலம்‌ 

மாட குலம்‌ 

முகில குலம்‌ 

முருக குலம்‌ 

மேல்‌ மணியர் குலம்‌ 
மோட்டம்பட்டியார்‌ குலம்‌ 
வரகுண்ணாப்‌ பெருங்குடியர்‌ குலம்‌ 
வெள்ளத்தலை குலம்‌ 
வேம்ப குலம்‌ 
வைத்தலை குலம்‌ 


கொங்கு வேளாளர்குலங்களோடு ஒத்துவரும்‌ வேட்டுவ சமூகக்‌ குலங்கள்‌ : 


1. அக்கினி வேட்டுவர்‌ 


2. அந்தவ வேட்டுவர்‌ 

3.  இந்திரவேட்டுவர்‌ 

4. கண்ணவேட்டுவர்‌ 

5.  கருங்கண்ண வேட்டுவர்‌ 
6. காடைவேட்டுவர்‌ 

7. காரி வேட்டுவர்‌ 

8. சாத்தந்தை வேட்டுவர்‌ 
9. சூரியவேட்டுவர்‌ 

10. செங்கண்ண வேட்டுவர்‌ 
11. செம்பவேட்டுவர்‌ 

12. சேரவேட்டுவர்‌ 

13. தனஞ்செய வேட்டுவர்‌ 
14. தூர வேட்டுவர்‌ 

15. பனைய வேட்டுவர்‌ 


16. 
17. 
18. 
19. 
20. 
கி 
22. 
23. 
24. 
25. 
26. 
21. 
28. 
29. 


பண்ண வேட்டுவர்‌ 
பாண்டிய வேட்டுவர்‌ 
பிரம வேட்டுவர்‌ 
பூச்சந்தை வேட்டுவர்‌ 
பொன்ன வேட்டுவர்‌ 
மணிய வேட்டுவர்‌ 
மயில வேட்டுவர்‌ 
மலைய வேட்டுவர்‌ 
மூலவேட்டுவர்‌ 
வாகை குல வேட்டுவர்‌ 
வெள்ளை குலம்‌ 
விளிய குலம்‌ 

வேந்த குலம்‌ 

வேம்ப குலம்‌ 


27 


28 


று இட: றே பது ன்ப 5 


ஞூ ஷூ ஸு ம. ௫ ப ரு ரூ ட ம ட பட பட்‌ ட்‌ பூம 
ம. உ &:௦ 153 ௩ ௦ ம 0 42 ௬ ௩௦ [32 ௩ ௦ 


பொருளடக்கம்‌ 


முன்னுரை 


அந்துவன்‌ குலம்‌ 
ஆடர்‌ குலம்‌ 
ஆதிகுலம்‌ 
ஆந்தை குலம்‌ 
ஆவகுலம்‌ 
ஈஞ்சன்‌ குலம்‌ 


- உத்தமர்குலம்‌ 


ஓதாளன்‌ குலம்‌ 
கணக்கன்‌ குலம்‌ 


கண்ணந்தை குலம்‌ 


.. கண்ணன்‌ குலம்‌ 


கருந்தோழி குலம்‌ 
கழஞ்சியர்‌ குலம்‌ 
காடை குலம்‌ 

காரி குலம்‌ 

கீரை குலம்‌ 
குண்டெலி குலம்‌ 
குழாயர்‌ குலம்‌ 
கூறை குலம்‌ 


. கொம்மையர்‌ குலம்‌ 


. கொள்ளி குலம்‌ 


கொற்றந்தை குலம்‌ 
கொற்றன்‌ குலம்‌ 
கோட்டாறு , 
கோரக்கர்‌ குலம்‌ 
சாத்தந்தை குலம்‌ 


... சாத்துபாடி குலம்‌ 
. சாத்துவாய்‌ குலம்‌ 


செங்கண்ணன்‌ குலம்‌ 


கல்வெட்டுக்கள்‌ 
( எண்கள்‌ பக்கங்களைக்‌ குறிக்கும்‌ ) 


கொங்கு வேளாளர்‌ 


32,170 
32 
33,170 
34,170 
38 
38 
39 
40 
41 


42 


44,192 . 
51 

52 

53 
170 
170 

58 

61 

62 
63,193 
65 

66. 

68 

68 

69 
69,169 
77 

78 
81,192 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 


30. 
31. 
32. 
33. 
34, 
35. 
36. 
37. 
்‌ 38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44, 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
52. 
53. 
54. 
55. 
56. 
57. 
58. 
59. 
60. 
61. 
62. 
63. 


செட்டர்‌ குலம்‌ 
செம்பர்‌ குலம்‌ 
செம்பூத்தன்‌ குலம்‌ 
செல்லன்‌ குலம்‌ 
செவந்தி குலம்‌ 
செவ்வாயர்‌ குலம்‌ 
சேடர்‌ குலம்‌ 
சேரன்‌ குலம்‌ 
சேரிலான்‌ குலம்‌ 
சோழன்‌ குலம்‌ 
தனஞ்செய குலம்‌ 
தூரன்‌ குலம்‌ 
தேவேந்திரன்‌ குலம்‌ (தேவந்தை) 
தோடன்‌ குலம்‌ (தோடை) 
பண்ணை குலம்‌ 
பதரி குலம்‌ 

பயிரன்‌ குலம்‌ 
பவளன்‌ குலம்‌ 
பனங்காடை குலம்‌ 
பாண்டிய குலம்‌ 
பில்லன்‌ குலம்‌ 
பிள்ளந்தை குலம்‌ 
பூசன்‌ குலம்‌ 
பூச்சந்தை குலம்‌ 
பூந்தை குலம்‌ 
பூமன்‌ குலம்‌ 
பெரிய குலம்‌ 
பைதலை குலம்‌ 
பொன்ன குலம்‌ 
பையர்‌ குலம்‌ 
பொருளந்தை குலம்‌ 
மணியன்‌ குலம்‌ 
மலையர்‌ குலம்‌ 


மாடை குலம்‌ 


51 

82 

83, 191 
87,193 
93, 169 
93 

95 
96,170, 190 
97 

97 

98 

100 
103,170 


105 


106 
106 
106 
111,193 
112,170 
170 
113 
117 
118 
120,194 
121 
122 
122,169 
125 
194 


126 


129, 190, 191 
132,190, 194 
135 

137,170 


29 


90 


64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 
ரன்ன 
£2 
73. 
74. 
75. 
16. 
77. 
78. 
79. 
80. 
81. 


woo ENE 


மாப்புள்ளி குலம்‌ 
மூத்தன்குலம்‌ 
மூலன்‌ குலம்‌ 


மேதி குலம்‌ ( எருமை குலம்‌) 


வகையர்‌ குலம்‌ 
வண்ணக்கன்‌ குலம்‌ 
வாணன்‌ குலம்‌ 
வாலி குலம்‌ 

விச்சர்‌ குலம்‌ 

வில்லி குலம்‌ - 
விழியன்‌ குலம்‌ 
வெண்டுவன்‌ குலம்‌ 
வெண்மணி குலம்‌ 
விலையன்‌ குலம்‌ 
வெள்ளம்பர்‌ குலம்‌ 
வெள்ளெலி குலம்‌ 
வெள்ளை குலம்‌ 
வேந்தர்‌ குலம்‌ 


படைதத்தலைக்கவுண்டர்‌ 
வடகரைக்கவுண்டர்‌ (நரம்பர்‌) 
வேளாளர்‌, காம்மிண்டர்‌, கவுண்டர்‌ 
கொங்கு நாட்டுவேளாளகவுண்டர்‌ 


குறும்பகவுண்டர்‌ 


காணிப்பாடல்கள்‌ 


அந்துவன்‌ குலம்‌ 
ஆந்தை குலம்‌ 
ஈஞ்ச குலம்‌ 
ஒழுக்க குலம்‌ 
ஓதாள குலம்‌ 
கணக்கன்‌ குலம்‌ 
கண்ணந்தை குலம்‌ 
கண்ண குலம்‌ 


காடை குலம்‌ 


கொங்கு வேளாளர்‌ 
138 
138, 190. 
139 
140 
140 


. 142,170,195 


145 

145 . 
146 

146 

147 : 
148,169 
152 


.. 152,170 
. 154,190 
155 


155 
156, 195 
157 


166 


171 
187, 
189 


203 
204 
206 
206 
207 
208 
208 
209 
209 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 


10. 
11. 
12. 
13. 
14. 
15. 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 


காரிகுலம்‌ 
குழாயர்குலம்‌ 
கூறை குலம்‌ 
சாத்தந்தை குலம்‌ 
செகன்‌ குலம்‌ 
செங்கண்ண குலம்‌ 
செம்ப குலம்‌ 
செம்பூத்த குலம்‌ 
செல்ல குலம்‌ 
செவ்வாயர்‌ குலம்‌ 


சேகர்‌ குலம்‌ 


சேவடி குலம்‌ 


தனஞ்செயன்‌ குலம்‌ 
தூரன்‌ குலம்‌ 
தேவேந்திர குலம்‌ 
தோடை குலம்‌ 
பண்ணை குலம்‌ 
பயிர குலம்‌ 
பவள குலம்‌ 
பனங்காடை குலம்‌ 
பாண்டியன்‌ குலம்‌ 
பில்ல குலம்‌ 
பூச குலம்‌ 
பெரிய குலம்‌ 
பெருங்குடி குலம்‌ 
பொருளந்தை குலம்‌ 
பொன்ன குலம்‌ 
மணியன்‌ குலம்‌ 
விலைய குலம்‌ 
வெண்டுவன்‌ குலம்‌ 
தென்கரை நாடு காணியாளர்கள்‌ 
காங்கய நாட்டுக்‌ காணியாளர்கள்‌ 
ஊர்த்தொகை 
குலப்பட்டியல்‌ 


படங்கள்‌ 


212 
212 
213 
214 
216 
216 
217 
218 
220 
221 
222 
222 
222 
223 
224 
224 
225 
226 
227 
227 
229 
230 
230 
231 
232 
232 
234 
234 
235 
236 
236 
239 
240 
249 
261 


31 


32 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


கொங்கு வேளாளர்‌ 
அந்துவன்‌ குலம்‌ 
கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, பழநாகம்‌ பள்ளி, மகாபலீசுவரர்‌ 
கோயில்‌ 
வீரராசேந்திர தேவனின்‌ பத்தாவது ஆட்சியாண்டு, கி.பி. 1217 
பழநாகம்‌ பள்ளி வெள்ளாளன்‌ அந்துவன்‌ குல பெருக்கன்‌ 
வஞ்சிவேளான்‌ பெற்றான்‌ என்பவர்‌ அளித்த கொடை 


கல்வெட்டு 


ஸ்லஸ்திஸ்ரீ கீகரமிராசசீகசரி பன்மரான திரிபுறனச்‌ சக்கரவுத்திகள்‌ சிரி வீரராகீசந்திர கதஙாரீக்கு 


யாண்டு பத்தாறது மீரசீசாழ.மண்டட லத்து கெங்கால நங்ட்டுப்‌ பழ நரக.ம்பள்ளி ஹெள்ளாளரில்‌ ஆந்துவரில்‌ 
பெருக்கன்‌ வஞ்சி ்ளான்‌ஆன' பெற்றானைன்‌ வீர்ச்சாழ..... 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


2 


ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, கீரனூர்‌ ஆதி நாதேசுவரர்‌ 
கோயில்‌ 

வீரராசேந்திர தேவனின்‌ பதினைந்தாம்‌ ஆட்சியாண்டு, 
கி.பி.1222 

கீரனூர்‌ ஆதிநாதேசுவரர்‌ கோயில்‌ கட்டும்போது கீரனூர்‌ 
வெள்ளாளன்‌ அந்துவன்குல இளைய செல்வநாயனான இஞ்சி 
வேளான்‌ ஒரு தூண்‌ கொடையாக அளித்தார்‌. 


கல்வெட்டு 


ஸ்ஸ்திப்ரீ வீறராச்சந்திர தவர்க்கு யாண்டு பதினைந்‌ தாது ஆதி நாத ஈசுரமுடையார்‌ கோயில்‌ 


திருமண்டபத்து நரயகக்கால்‌ செய்கித்தேன்‌ கீரனூரிலிருக்கு.ம்‌ லெள்ளாளன்‌ அரந்துவர்களில்‌ இளைய 
செல்க/ நரயனான இஞ்சி வேளானைன்‌ இக்கால தாண்‌ செய்யித்தேன்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


3 
ஆடர்‌ குலம்‌ 
ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
வீரநஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி.1489-1500 
பூந்துறை நாட்டுச்சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 
சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்ககொடை கொடுத்தனர்‌. 


பூந்துறை நாட்டுச்‌ சபையில்‌ ஒரு உறுப்பினர்‌ ஆடர்குல நல்ல 
பெருமாள்‌. ॥ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 33 
கல்வெட்டு 


பழ.மங்கலத்து வெள்ளாளன்‌ ஆடரில்‌ நல்ல பெரு.மாள்‌ எழுத்து. 


4 
ஆதி குலம்‌ 
இடம்‌ 2 கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, பழநாகம்பள்ளி மகாபலீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - வீரராசேந்திர சோழனின்‌ 18 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1225 
செய்தி - பழநாகம்‌ பள்ளி வெள்ளாளன்‌ ஆதிகுலத்தைச்‌ சேர்ந்த புருஷ 


மாணிக்கச்சேடயன்‌ மகாபலீசுவரர்‌ கோயிலில்‌ சந்திவிளக்கு 
வைக்க ஐந்து கழஞ்சு பொன்கொடை கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கோகிராச£கசரி பந்ரான திரிபுவனச்‌ சக்கரஙித்திகள்‌ ஸ்ரீ வீரராசசந்திர தவற்கு 
யாண்டு பதினெட்டாவது ெங்காலநாட்டு பழுநாக.ம்பள்ளி வெள்ளாளன்‌ ௮;திகளில்‌ புரு2மாணிக்கச்‌ 
சீசடயன்‌ மர/லீசுவரழுடையார்க்கு லைச்ச சந்திமிளக்கொன்றுக்கு ஒடுக்கின பொன்‌ ஐங்கழஞ்சு 


காமில்‌ காணியுடைய சியப்பிராமணன்‌ தநாயர்‌ உ வ வரணி வவ வ வ்வையவ்வமல்‌ 
5 
இடம்‌ - கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, பழநாகம்பள்ளி மகாபலீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - கொங்குச்‌ சோழர்‌ காலம்‌ 
செய்தி - பழநாகம்பள்ளி வெள்ளாளன்‌ ஆதிகுல பெரியான்‌ என்பவர்‌ 


மகாபலீசுவரர்க்கு சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ இராசரகேசரிபன்மரான திரிபுவனச்‌ சக்கரயுத்திகள்‌. 8ீசாழ....பழுநாக.ம்பள்ளி 
வெள்ளாளன்‌ ஆதிகளில்‌ பெரியான்‌. மாவலீசவ/ர முடையார்க்கு வைத்த சந்தியா தீப கரிளல்கு 
ஒன்று... .கரணியுடைய சிறுப்பிராமணன்‌:... : 


6 
இடம்‌ - கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, பழநாகம்பள்ளி மகாபலீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - குலோத்துங்க சோழனின்‌ காலம்‌, கி.பி.1148-1167 


செய்தி - பழநாகம்பள்ளி வெள்ளாளன்‌ ஆதிகளில்‌ தனவேலன்‌ மகாபலீசு 


34 கொங்கு வேளாளர்‌ 
வரமுடையார்க்கு சந்திவிளக்கு வைத்தார்‌. ்‌ 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கோணிராசசீகசரி பன்மரான திரிபுவனச்‌ சக்கரலுத்திகள்‌ ஸ்ரீ கு£ீலாத்துங்க சாம 
களை கெங்கால நாட்டுப்‌ பழநாக.ம்பள்ளி வெள்ளாளன்‌. அதிகளில்‌ தனயன்‌ 4௭௦௦௦ 
மாவலீசரமுடையார்க்கு லைச்ச சந்தி விளக்கு ஒன்றுக்கு ஒடுக்கின பொன்‌... 


7 
ஆந்தை குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, அகிலாண்டபுரம்‌ 


அகத்தீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - ஆந்தைகுல வெள்ளாளன்‌ பிள்ளை பிள்ளையாழ்வியான பிறை 


சூடும்பெருமாள்‌ கோயில்‌ திருப்பணியின்போது இரண்டு 
திருநிலைகால்‌ கொடையாகக்‌ கொடுத்தார்‌. 


கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கரங்கையத்து நாயனார்‌ திரு அகத்தீச்ரூம்‌ உடையார்‌ கேமில்‌ அர்த்த 
மண்டபத்தில்‌ திருநிலைகால்‌ இரண்டும்‌ வெள்ளாளன்‌ ஆந்தைகளில்‌ பிள்ளை பிள்ளையாழ்வியான 
பிறைசூடு.ம்‌ பெரு.மாள்‌ என்‌ தன்மம்‌. 


8 
இடம்‌ - கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌,பரமத்தி அருகில்‌ முன்னூர்‌ மோள 
பாளையம்‌ மலைப்படி 
காலம்‌ - கி.பி. 1758 
செய்தி த முன்னூரில்‌ வாழ்ந்த குறிச்சி ஆந்தை குலத்தைச்‌ சோந்த சின்னத்‌ 


தம்பிக்கவுண்டர்‌ மகன்‌ காசி உடையான்‌ சின்னத்தம்பிக்கவுண்டர்‌ 
மலைபபடியின்‌ ஓரங்களில்‌ கல்‌ சுவர்‌ கட்டினார்‌. 
கல்வெட்டு 
கெகுதானீய வருஷம்‌ மாசி மாரும்‌ 5 கததி முன்னூரு குறிச்சி ஆந்தை கூட்டம்‌ சின்னத்தஃம்பிக்‌ 
கண்டன்‌ கு.மறன்‌ காசிஉடையரன்‌ சின்னத்த.ம்பிக்கயுண்டன்‌ கல்லுக்கட்டு உபயம்‌. 
ஓ 


இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, கொங்கூர்‌, பசுபதீசுவரர்‌ 
கோயில்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 35 


காலம்‌ - 16-ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - திருவிளக்கும்‌ எண்ணெயும்‌ உபயம்‌ 
கல்வெட்டு 


கொங்கூரான செயங்கொண்ட சோழ நல்லூர்‌ பசுபதீசுவரர்‌ பக்தன்‌ வெள்ளாளன்‌ ஆந்தை குல 
பிரமாண்டக்கல/ண்டர்‌ திருகிளக்கு உபயம்‌ வருடம்‌ 12 ஐ/ள்எ.ம்‌ நெய்‌ 


10 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, பொன்னிவாடி, நிர்மலீ 
சுவரர்கோயில்‌ 
காலம்‌ - கி.பி. 1832, சங்கு சக்கர திருமலைசாமி தேவர்க்கு முதலாண்டு 
செய்தி - பொன்னிவாடி கிராமம்‌ குசவலசு வெள்ளகோயில்‌ ஆந்தைகுலம்‌ 


புள்ளாக்கவுண்டர்‌ செய்த ஆலயத்திருப்பணி 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ சங்கு சக்கர திருமலைசாமி கீதுவ/ர்க்கு யாண்டு முதலாவது தென்‌ பொங்கலூர்‌ 
நாட்டில்‌ நிங்மலியரிலை நிங்மலிழூர்‌ சுவாமி மலைமில்‌ ஆலயம்‌ சீர்ணீம்‌ உத்தாரணம்‌ செய்து ஸ்ரீமது 
சங்குச்க்கர திருமலைச்ரமி கிருபர்‌ கடர்ட்சத்துனா8ல அனுக்கிரகம்‌ பெற்ற பொன்னீயாமடி கிராமம்‌ 
குசவலசிலைமிருக்கு.ம்‌ ஹெள்ளகீகோமில்‌ ஆந்தை குலாதிபனரகிய புள்ளாக்கல/ண்டன்‌ செய்த குங்மப்‌ 
சாலியம/ாமன சகாத்தம்‌ 1754 கலியுக சமாத்தம்‌ 4933 மேல்‌ செல்லா நின்ற கர வரும்‌ மார்கழி 
மாதம்‌ 24 கததி வெள்ளிக்கிழலையும்‌ அவிட்ட நட்சத்திரமும்‌ கூடின சுபதினத்தில்‌ புள்ளாக்கல/ண்டன்‌ 
இந்தச்‌ சில! திருப்பணி சீர்ணம்‌ உத்தாரணம்‌ உப௰௰ம்‌ பெரிய பண்டிதர்‌ ம6கஸ்ுர்‌ ரட்சை. 


11 

இடம்‌ - சேலம்‌ மாவட்டம்‌, மேட்டூர்‌ வட்டம்‌, பெரிய சோறகை 
பிரானீசுவரர்கோயில்‌ 

காலம்‌ - போசள வீரராமநாதனின்‌ பதினேழாம்‌ ஆட்சியாண்டு 

செய்தி த திருக்கற்றளி எடுத்து அமுதுபடிக்கு நிலமும்‌ நந்தவனத்‌ 
தோப்பும்‌ அளித்தவர்‌ சோறகை முதலிகளில்‌ ஆந்தை இளமன்‌ 
முதலி 

கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ சகல புனர்‌ சக்கரல/ர்த்தி போசன வீரராமநாத தேவர்க்கு யாண்டு 77வது 
கொங்கான' வீரசசந் மண்டலத்து மட பயாணிய நாட்டு சசாறகைமில்‌ முதலிகளில்‌ ஆந்தை இள.மன்‌ 
முத்லியேன்‌ நாயனார்‌ பிரானீசுவரம்‌ உடைய நாரயனார்க்கு திருக்கற்றளி திருப்பணி செய்வித்கேன்‌ 
இளமன்‌ முத்லியேன்‌ இந்நாயனார்க்கு அமுதுபடி சீர்த்துப்படி திருப்பணிக்கு உடலாக ஊரு 


36 கொங்கு வேளாளர்‌ 

முகுவிகசீளாம்‌ தெற்கில்‌ வாசலில்‌ சிற்றேரிமில்‌ ஏரிக்கீழ்‌ நன்செய்‌ நிலம்‌ திருநாமதீதுக்‌ காரணியாக 
கிட்ட நிலம்‌ குழி நாற்றைம்பதும்‌ சாறகைமில்‌ ஊராளிச்‌ சமுத்திரம்‌ என்று பேர்‌ பட்ட ஏரிமில்‌ 
நன்செய்யாக ஏரிக்கீழ்‌ யிட்ட குதி இருநூறும்‌ புன்செய்‌ நெட்டம்‌ பண்பட்ட கொல்லையம்‌ 
நீரற்பாலெல்லைக்ளு.. பர்‌ கிழக்கெல்லை தளிய்‌ .மடைக்கு 8மற்கு.ம்‌ ீமற்கெல்லை 
செருகிடைமிட்டேரிக்குக்‌ கிழக்கும்‌ ம/டக்கெல்லை ரியர்‌ இட்டேரிக்குதி தெற்கும்‌ தெற்கெல்லை 
(இரண்டாவது பெருகிடைமிட்டேரிக்கமு கடக்கும்‌ இக்கொல்லைக்கு இதெல்லையாகக/ம்‌ 
இத்தன்‌;ம.ம்‌ சோறகைமில்‌ நாயனார்‌ பிரானீச்வ/ரம்‌ உடைய நீர்யனார்க்கு திருநந்தக/ன:ம்‌ 
திருத்தோப்புக்கு கிழக்கெல்லை கழனியான ளார்‌ தோட்டத்துக்கு மேற்கும்‌ தெற்கெல்லை 
கழனிக்கு கடக்கும்‌ கமற்கெல்லை ஆகமுக்கு.ம்‌ கிழக்கும்‌ ம/டக்கெல்லை கரரியாக்கிக்‌ கிணத்துக்குத்‌ 
தெற்கு.ம்‌ 8சூர்ப்புக்கு இதெல்லையாக்க/ம்‌ இந்நாயனரர்க்கு திருநாமத்துக்‌ காணியாக கிட்டோம்‌ 
இச்சோறகையில்‌ ஊரும்‌ மூதலிகளு.ம்‌. 


12 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, கூத்தம்பூண்டி 
ஓங்காளியம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி. 1765 
செய்தி - ஆந்தை குலம்‌ சின்ன செல்லப்பகவுண்டர்‌ இரண்டு பூதம்‌ 
செய்தார்‌. 
கல்வெட்டு 


பார்த்திப ஐ/௬.ட.ம்‌ சித்திரை .மாத.ம்‌ 5 கததி கூத்த.ம்பூண்டி காணியாளரில்‌ ஆந்தை குலம்‌ 
்லைகவுண்டர்‌ மகன்‌ நல்லிக்கல/ண்டர்‌ மகன்‌ சின்ன செல்லப்பகவ/ண்டர்‌ பத.மிரண்டு உபயம்‌. 


13 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு கூத்தம்பூண்டி 
புவனேசுவரர்கோயில்‌ 
காலம்‌ - கி.பி. 1744 
செய்தி - ஆந்தைகுலம்‌ தாத்தா, மகன்‌, பேரன்‌ உருவச்சிலைகளின்‌ கீழே 
எழுதப்பட்ட பெயர்கள்‌ 
கல்வெட்டு 


ரக்தாட்சி வருஷம்‌ வணி மாதம்‌ கூத்த.ம்பண்டி கரணியாளரில்‌ ஆரந்தைகுல.ம்‌ 

சீவலகவண்டர்‌ மகன்‌ வில்லமரத்து நல்லிக்கவுண்டர்‌ ஆந்தைகுல.ம்‌ செல்லப்பகல/ண்டருஃம்‌ கரியும்‌ 
14 

இடம்‌ - வட ஆர்க்காடு மாவட்டம்‌, செங்கம்‌ வட்டம்‌, கண்டம்பட்டு 


நடுகல்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 37 


காலம்‌ - கி.பி. 9ஆம்‌ நூற்றாண்டு, தகடூர்‌ மகேந்திர வர்மன்‌ ஆட்சியாண்டு 
செய்தி - மேல்‌ வேணாட்டு ஆந்தைபாடி பெரும்பாண அரசரின்‌ ஊர்‌ 
கல்வெட்டு 


கீகாஙிமசைய மமீந்திர பருமர்க்கு யாண்டு பதினெட்டாவது மீிலைணாட்டு ஆற்தைபாடி 
பெரும்பாணரைசரு மருமக்கள்‌ பொற்சேந்தியான்‌ சேறகரு தொறுக்‌ கொண்ட ஞான்று மீட்டுப்‌ பட்டான்‌ 
றிணரட்டுந்ந்தியார்‌மமன்‌ 


15 
இடம்‌ - கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, முன்னூர்‌ மலை தனிக்கல்‌ 
காலம்‌ - கி.பி. 1758 
செய்தி - வேலூர்‌ ஆந்தைகுல சின்னண கவுண்டர்‌ செய்த ஒரு கொடை 
கல்வெட்டு 


ெகுதானிய வ/ரூ.ம்‌ 'தைமி மர்தம்‌ 4 இதம்‌ தேதி ோலூறு ஆந்தை நீதாத்திரம்‌ புள்ளாக்‌ 
கற/ண்டர்குமாரர்சின்னணகதுண்டன்‌ உப௰௰. 


16 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, கூத்தம்பூண்டி 
அத்தனூரம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி. 1771 
செய்தி - .. இந்தைகுலம்சின்ன செல்லப்பகவுண்டன்‌ செய்த திருப்பணிகள்‌ 
கல்வெட்டு 


கர கரும்‌ பங்குனி மாதம்‌ 5 ஜும்‌ தததி கூத்த.ம்பூண்டி காணியாள ஆந்தை ௫ல.ம்‌ 
சீலலகறுண்டன்‌ மகன்‌ நல்லிக்ககு/ண்டன்‌ மகன்‌ சின்ன செல்லப்பகவுண்டன்‌ சிகரம்‌ சுத்துமதிள்‌ முன்‌ 
சிகரம்‌ அஙவனுட உபயம்‌, 
17 
இடம்‌ - - வட ஆர்க்காடு மாவட்டம்‌, செங்கம்‌ வட்டம்‌, அய்த்தாம்‌ 
பாளையம்‌ நடுகல்‌ 
காலம்‌ - 11-ஆ ம்‌ நூற்றாண்டு, பரகேசரி ஆட்சியாண்டு 4 
செய்தி - ஆந்தை பொன்னிமகன்‌ மோடையன்‌ தொறுமீட்டு இறந்ததற்கு 
நடுகல்‌ 


39 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 

சீகாப்பரகேசரிபண்மர்க்கு. யாண்டு நாலாஹ/து ம/ராணக்கால/ரையர்‌ ட்டுவுதியரையரால்‌ 

£,மற்‌.8கரவலூர்‌ நாட்டு அள்ளிப்பாடி உடைய ஆந்தை பொன்னி மகன்‌ ச£மரடையன்‌ 


தொறுமீட்டுப்பட்டான்‌ கல்‌. 
18 
ஆவ குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 


கரியமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 


காலம்‌ - இராசகேசரி வீரபாண்டியனின்‌ 17-ஆம்‌ ஆட்சியாண்டு 
கி.பி.1282. 
செய்தி - வாமதேவன்‌ மகளும்‌ ஆவ குல வீரகாமிண்டன்‌ உடையாண்டான்‌ 


மனைவியுமான பிள்ளை அம்மை விசயமங்கலம்‌ கரியமாணிக்கப்‌ 

பெருமாள்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைக்க ஸ்ரீ யக்கிபழஞ்‌ 

சலாகை அச்சு ஒன்று கொடையாகக்‌ கொடுத்தாள்‌. 

கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கோகிராசககேசரிபன்மரான! திரிபுவனச்‌ சக்கரய/த்திகள்‌ ஸ்ரீ கீரபாண்டி௰ ததய/ர்க்கு 
யாண்டு 17 வது ஆவணித்திங்கள்‌ முதலாக காங்கய நாட்டில்‌ பரஞ்சர்பள்ளி வெள்ளாளன்‌ ஆறுகளில்‌ 
கீரகாமிண்டன்‌ உடையாண்டான்‌ மனைக்கிழத்தி ஊாம8்த்வர்‌ மகள்‌ பிள்ளளை மலை 
சிசயமங்கலத்துச்‌ சித்திர மெழி கிண்ணமர எம்பெருமான்‌ கரு.மாணிம்காழ்வாரக்கு வைத்த சந்தியா 
தீபம்‌ ஒன்றுக்கு ஒடுக்கின நச்சு ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை ஆச்சு ஒன்றுங்‌ கைக்கொண்டுடாம்‌ 
(இக்ககோமில்‌ காணியுடைய ைகாநச சூத்திரத்தில்‌ ந.ம்பிமாரில்‌ கெளதமன்‌ சொக்கத்‌ தேவர்‌ வரதரு.ம்‌ 
இவன்‌ தம்பி பெரிய பெரு.மாளு.ம்‌ இய்கிரு்வோ.ம்‌ கைக்கொண்டடோம்‌ கோமில்‌ புக்கவன்‌ 
சந்திரரதித்தவரை எரிப்பதாகக்‌ கல்றெட்டிக்‌ குடுத்தோம்‌. இது கைந்ணயர்‌ ரட்சை. 
19 


ஈஞ்சன்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஈங்கூர்‌ தம்பிராட்டி 
யம்மன்‌ கோயில்‌ 

காலம்‌ ல கி.பி.1890. 

செய்தி - ஈஞ்சகுல ஈங்கூர்‌ செம்பராசிக்கவுண்டர்‌ பேரன்மார்‌ மூவர்‌ புதிய 


கல்‌ கம்பம்‌ நாட்டினர்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 39 
கல்வெட்டு 

கலியுகாதி க/ருக$ஃம்‌ 4997 சித்திரை மாதும்‌ 14 ஆம்‌ கததி ஈஞ்சகுல செ.ம்பராசிக்கவ/ண்டன்‌ 

செய்த கம்பம்‌ சீறணமாகிகிட்டது பிற்பாடு மக்கள்‌ மக்கள்‌ வெொள்ளமுத்துக்‌ கவுண்டன்‌ 

நல்லாக்கற/ண்டன்‌ வெள்ளைமூத்துக்‌ கண்டன்‌ மூன்று பரன்மார்களால்‌ த.ம்பிரறட்டிய.ம்‌.மனுக்கு 


கற்க.ம்பம்‌ உபயம்‌. 
0 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரநஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி.1489-1500 
செய்தி - பூந்துறை நாட்டுச்சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 


சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை கொடுத்தனர்‌. 
ஈஞ்ச குலத்தார்‌ சாட்சிக்‌ கையொப்பமிட்டுள்ளனர்‌. 
கல்வெட்டு 
ஈஞ்சையூரில்‌ நிவள்ளாளன்‌' ஞ்‌ சீர்களில்‌ சிறுக/ப்பன்‌ சீஞ்சன்பள்ளிமில்‌ வெள்ளாளன்‌ 
௪ஞ்சர்களில்‌ கண்ணப்பன்‌ 


21 
உத்தமர்‌ குலம்‌ 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, சேவூர்‌ அக்கசாலீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ ன்‌ வீரராசேந்திரன்‌ காலம்‌, கி.பி. 1207 - 1255 
செய்தி - சேவூர்‌ வெள்ளாளன்‌ உத்தமர்குல சாத்தன்‌ ஆண்டான்‌ சேவூர்‌ 
அக்கசாலீசுவரருக்கு சந்தியாதீபம்‌ ஒன்று வைக்க ஓர்‌ அச்சு 
கொடை கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸரீ வீர ராசீசந்திர தற்கு மாண்டு... கட பரிசற்‌ நாட்டுச்‌ 8சறுரில்‌ வெள்ளாளன்‌” 
உத்த.மரில்‌ சாத்தன்‌ ஆண்டான்‌ உடையார்‌ அக்கை சாலீஸ்வரமூடையார்க்கு சந்தியா தீபம்‌ 
ஒன்றுக்கு ஒடுக்கின அச்சு ஒன்று அச்சொன்றுபம்‌ இக்கோமில்‌ கரணியுடைய சியப்பிராமணன்‌ காசுல! 
சீகரத்திரத்து ஆழ்வான்‌ சுருதனான கீரசோழபட்டன்‌ உள்ளிட்டாரும்‌ புகலிச்‌ சக்கரவர்த்தி 
உள்ளிட்டாரு.ம்‌ கழி ஐலவன்‌ தேல/நாறும்‌ இடங்கை நாயக பட்டனும்‌ உய்ய நாயன்‌ வர்பத்திர 
பட்டனும்‌ இஙிலனைகயோம்‌ அச்சொன்றுங்‌ கொண்டு குடங்கொண்டு சீகரமில்‌ புகுவான்‌ 
சந்திரரதித்தவரை செலுத்துலோஙமாக பன்மா சீகஸ்கற்‌ ரட்சை 


40 கொங்கு வேளாளர்‌ 


22 
இடம்‌ - சேலம்‌ மாவட்டம்‌, ஓமலூர்‌ வட்டம்‌, இலவம்பட்டி கன்னிமார்‌ பாழி 
காலம்‌ - திருமலை நாயக்கர்‌ ஆட்சிக்காலம்‌, கி.பி. 1623 - 1659 
செய்தி - இலவம்பட்டிக்‌ காணியாளராக உத்தமர்‌ குல சிந்தாமணிக்‌ 
கவுண்டர்‌ குறிக்கப்‌ பெறுகிறார்‌. 
கல்வெட்டு 


பூவாரணி நாட்டில்‌ உள்ள இலவும்பட்டிக்கு கைலாசநாதபுரம்‌ எனப்பெயரிட்டு தாரமங்கலம்‌ 
கைலாசநாதர்‌ கோமிலுக்குக்‌ கொடையாக அளித்த கல்றெட்டு இலலம்பட்டிக்‌ காணியாளக்‌ 
கவுண்டர்கள்‌ பெள்ளாளரில்‌ உத்தம குல.ம்‌ சிந்த௩மணிக்‌ கண்டன்‌ 
23 


ஓதாளன்‌ குலம்‌ 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, கொடுவாய்‌ நாகீசுவரர்‌ 
கோயில்‌ 

காலம்‌ - கி.பி. 1714, கி.பி. 1724 

செய்தி - கொடுவாய்‌ நிழலிப்பிரிவில்‌ கவுண்டம்பாளையம்‌ ஓதாளகுலம்‌ 
பிள்ளைக்‌ கவுண்டன்‌ மகன்‌ சின்னைய கவுண்டன்‌ திருப்‌ 
பணிகள்‌. 


1. சுவாமி குறட்டு வாசல்‌ தென்பக்கம்‌ கட்டியது 2. கொறட்டு 
வாசல்‌ மண்டபம்‌ கட்டியது. 3. மரம்‌, செங்கல்லாலான மகா 
மண்டபத்தைக்‌ கல்லால்‌ கட்டியது 
கல்வெட்டு 
கலியுக சகாப்தம்‌ 48 15 க்கு மெல்‌ செல்லா நின்ற கி8ரொதிகிறுது வரும்‌ வணி ம்ரத.ம்‌ 75 
தேதி கொடுலாம்‌ கிராமம்‌ நிழலிம்‌ பிரியில்‌ கறுண்டம்‌ பாளையத்திலிருக்கு.ம்‌ ஒதாளர்‌ கோத்திரம்‌ 
பிள்ளைக்‌ கல/ண்டன்‌ மகன்‌ சின்னீப்ய கறுண்டன்‌ நாகீசவரமுடையார்‌ சன்னதியில்‌ குறட்டு வாசல்‌ 
தென்‌ பாரிசத்துக்‌ குறடு. 


24 


கிரரோதிகிறுது ம/ரு.ம்‌ ஆவணி மாதம்‌ 15 கததி கொழுங/ரய்‌ கிராமம்‌ நிழலிப்‌ பங்கில்‌ 
கற/ண்டம்பரளையம்‌ ஓதீரளர்‌ சீகோத்திரத்தில்‌ பிள்ளைக்‌ கண்டன்‌ மகன்‌ சின்னய்யன்‌ நாகீச்ற/ர 
சுற/மியார்‌ கடாட்சத்துனாலை கட்டிய மண்டபம்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 41 
25 

ஸ்வஸ்தி. கொடுவாம்‌ நாகீஸ்வரமூடையார்‌ சன்னதி மகாமண்டபம்‌ முன்னிருந்த 
பெரியார்கள்‌ மரத்தினாலு.ம்‌ செங்கல்லாலையம்‌ உண்டு பண்ணிமிருந்தார்கள்‌. அந்த ம்ண்ட்டபம்‌ 
கில.மாம்ச்‌ சிதைஞ்சு போச்சுது ஆனடிமினாலே கலியுக சகாப்தம்‌ 4825 நீலச்‌ செல்லா நின்ற 
சோபகிறுது க/ருக$ம்‌ அற்பிசை மாதம்‌ 75 கததி நாகீசுவர சுவாமியார்‌ கிறபா கடாட்சத்துனாலை மகர 
மண்டபத்‌ தூணு உத்திரம்‌ பாவுகல்லு வரிப்படை முதலானதும்‌ நரகீசுரர்‌ கிருபையினாலே கொரடுக/ாய்‌ 
கிராமம்‌ நிழலிப்‌ பிரிவில்‌ கலண்டஃ்பாளையத்திலிருக்குஃ்‌ ஒதாளர்‌ குலத்தில்‌ பிள்ளைக்கத/ண்டன்‌ 
மகன்‌ சின்னம்யன்‌ திரு நாகீசஙர சுவாமியார்‌ அப்பணைப்‌ படிக்கி மகர்‌ மண்டபத்து லை முடிந்தது 
சுல/௩மியார்‌ துணை உண்டு. 


26 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, கொடுவாய்‌ நாகீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1714. 
செய்தி - மேற்கண்ட மூன்று கல்வெட்டுகளில்‌ கூறப்பட்ட சின்னய்ய 


கவுண்டன்‌ மனைவி சிவகாமியம்மாள்‌ கோயில்‌ வடக்குப்‌ 
பக்கக்கொறகு கட்டினார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கலியுக சகாப்தம்‌ 4815 மல்‌ செல்லா நின்ற கிரோகிகிறுது ௧௫௨௨ம்‌ ஆவணி 
மாதம்‌ 15 ததி கொடும "க கிராமம்‌ நிழலிப்‌ பிரிய/ல்‌ மலுண்டல்‌ பாளையம்‌ ஓதாளார்‌ கோத்திரத்தில்‌ 
பிள்ளைக்‌ கற/ண்டன்‌ மகன்‌ சின்னம்ய கவுண்டன்‌ அகமுடையாள்‌ சில/காமியம்‌மரள்‌ மடபரரிசத்து 
உள்குறகு பிறகுறகு கூட நாகீசுவ/ர சுல/௩மியார்‌ கிருபா கட ஙட்சத்தால்‌ முடிந்தது நாகீசுவ/ர சுவாமியார்‌ 
துணை. 
27 


கணக்கன்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, வள்ளியறச்சல்‌, 
மாந்தீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - விக்கிரம சோழனின்‌ 11-ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1015 
செய்தி - வள்ளி எறிச்சல்‌ கணக்கர்குல கேசன்‌ மூக்கன்‌ கொடை 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ கோப்பரகேசரி ஸ்ரீ சரிக்கிரமசசாழ தாக்கத்‌ கிருவெஜுத்சிட்டுச்‌ செல்லாநின்ற 
திருநல்லியாண்டு பதினொன்றாவது வுள்ளிஎறிச்சில்‌ வெள்ளாளன்‌ கணக்கரில்‌ தீகசன்‌ 


(மூக்கின்‌ 


42 கொங்கு வேளாளர்‌ 


28 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, கீரனூர்‌ வாகீசுவரர்‌ 
கோயில்‌ 
கால்க - வீரராசேந்திர தேவரின்‌ 16-ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1223 
செய்தி - கீரனூரான கொழுமங்கொண்ட சோழ நல்லூரிலிருக்கும்‌ 


வெள்ளாளன்‌ கணக்கரில்‌ மாறன்‌ முசுதரன்‌ திருவாகீசுவரம்‌ 

உடையர்க்கு சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 

கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ விரராசீசந்திர தேவர்க்கு யாண்டு பதினாறால/து பெரங்கலூர்க்கா நங்ட்டில்‌ 
கீரனூரான கொழுங்‌ கெண்ட சீசாழ நல்லூரில்‌ வெள்ளாளர்‌ கணக்கரில்‌ மர்றன்‌ மு்றரனேன்‌ 
ஆளுடையார்‌ திருவாகீசுவர.ம்‌ உடையார்க்கு நான்‌ வைத்த சந்தியாதீப மிளக்கு ஒன்றுக்கு நான்‌ 
ஸ்ரீபண்டாரத்தில்‌ ஒடுக்கின துளை கழஞ்சும்‌ இப்பொன்‌ கைக்கொண்டு சந்தியா கிளக்கொன்றுமம்‌ 
(இக்கோமில்‌ காணியுடைய சிறபிராமணன்‌ காசியபன்‌ பாண்டியன்‌ சுந்தனான்‌ சைய! சூளாமணி 
பிரமாதரையசீனன்‌ இக்கோமில்‌ குடங்கொடு 8கரமில்‌ புக்கார்‌ செலுத்துவதாக பன்‌மாககஸ்கறர்‌ ரட்சை, 


29 


கண்ணந்தை குலம்‌ 


இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, பருத்திப்பள்ளி 
ஆதிகேசவப்பெருமாள்‌ கோயில்‌ 

காலம்‌ - போசள வீரராமநாத தேவனின்‌ 19 ஆம்‌ ஆட்சியாண்டு 
கி.பி. 1273. 

செய்தி - கச்சுப்பள்ளி கண்ணந்தை குல சிலம்பாண்டை தன்‌ மாமா 


செம்போத்தா பிள்ளையாண்டை நலமுடன்‌ வாழ்வதற்காக 
திருநிலைகால்‌ செய்வித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சார்வபுவன சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ போசள கீரராமநாத தேலர்க்கு யாண்டு 19லது 
சல நட்டுப்‌ பருத்திப்பள்ளியான இராசசிங்கச்‌ சதுர்£லுதி மங்கலத்து சித்திரமேழி விண்ணகர்‌ ஆன்‌ 
ஆதிகசக/ம்‌ பெரு.மாள்‌ ீகரமிலில்‌ தெர்ப்பக்‌ கிரகத்தில்‌ உள்ளில்த்‌ திருநிலைகாலிரண்டு.ம்‌ 
கச்சிப்பள்ளிமில்‌ முதலிகளில்‌ கண்ணந்தை சிறியாண்டை மகன்‌ சில.ம்பாண்டைசீயந்‌ மாமர 
செ.ம்சீபாத்தா பிள்ளையாண்டைக்கு நன்றாகச்‌ செய்வித்தேன்‌ ஏற்தன்மை.ம்‌. 


30 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, பாப்பினி பெரியநாயகி 


யம்மன்‌ கோயில்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ ல்‌ 43 
காலம்‌ - கி.பி.1686. 
செய்தி வ்‌ பாப்பினிக்‌ காணியாளர்கள்‌ வீரசோழபுரத்தில்‌ வாழும்‌ 
கண்ணந்தை குலத்தாரும்‌ காடை குலத்தாரும்‌ சேர்ந்து செய்த 
கொடை 
கல்வெட்டு 
ஸ்ரீ கலியுகம்‌ 4787 சகாத்த.ம்‌ 1605 குறோதன உரும்‌ மாசி மாதும்‌ 30 ததி க௱ங்கய 
நாட்டும்‌ பார்ப்பதிமில்‌ பெரிய நாயகியம்‌மனுக்குப்‌ பார்ப்பதி கீர சோழபுரம்‌. காணியாளர்களைறம்‌ 
கண்ணந்தை காடைகுல நீகர்த்ரத்து உபய.ம்‌ பச்சையாக்களுண்டன்‌ கரும்பணவுண்டன்‌ 
செல்லகல/ண்டன்‌ சதாசசர்கை! பெரிய நாயகி அம்மன்‌ திணை 


oi 

இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌ காங்கயம்‌ வட்டம்‌, பாப்பினி பெரியநாயகி 
யம்மன்‌ கோயில்‌ 

காலம்‌ - கி.பி.17-ஆம்‌ நூற்றாண்டு 

செய்தி - செட்டிபாளையம்‌ பாப்பினிக்‌ கண்ணந்தை குலத்தார்‌ மூன்று 
பேர்‌ சேர்ந்து கொடிக்கம்பத்திற்குப்‌ பித்தளைத்‌ தகடு 
போர்த்தியது. 

கல்வெட்டு 


செட்டிபாளையம்‌ பாப்ரினி கண்ணரந்தை கேர்த்ரத்து கொயமார்சாமி கண்டன்‌ மக்கள்‌ 
சின்னிய கண்டன்‌ சங்கர கறுண்டன்‌ பச்சாம்‌ கண்டன்‌ நாங்கள்‌ மூணு பேராம்‌ பாப்பினி பெரிய 
நாயகி அஃம்‌.மனுக்கு பித்தளை தகடு போட்டு அய்த்தது உபயம்‌. 


a2 
இடம்‌ - தருமபுரி மாவட்டம்‌, அரூர்‌ வட்டம்‌, பாப்பிரெட்டிப்பட்டி அருகில்‌ 
இராசகோபால்‌ கவுண்டர்‌ தோட்டம்‌ 
காலம்‌ - கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - கண்ணந்தையார்‌ செய்த தருமம்‌ 
கல்வெட்டு 


ஃ ௨ ண்டலத்து கங்கநாட்டு தகடை நாட்டுப்‌ புறமலை நட்டு தரயன்‌ நஙட்டுக்‌ கீழ்‌ கூற்றில்‌ 
கல்லிபாடியான சித்திரமேழி நல்லூர்க்கு எழுபத்தொன்பது நாட்டம்‌ அலைச்சல்‌ குடுத்தோம்‌ 
கண்ணந்தை ரூத்ருஃஃ 


44 கொங்கு வேளாளர்‌ 


33 
இடம்‌ - சேலம்‌ மாவட்டம்‌, ஓமலூர்‌ வட்டம்‌, தசவிளக்கு சிவன்‌ கோயில்‌ 
காலம்‌ - சுந்தர பாண்டிய தேவனின்‌ 14 -ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1299 
செய்தி: - தசவிளக்கு வெள்ளாளரில்‌ கண்ணந்தை குலத்தார்‌ உடையாக்‌ 


காமிண்டர்‌ உள்ளிட்ட சிலர்‌ திருமடை விளாகம்‌ அமைத்து 
உலகீசுவரமுடையார்‌, சென்னராயர்‌, பத்திரகாளி, கண்ணந்தை 
விநாயகன்‌ ஆகியோருக்கு திருமடைவிளாக வருவாயை 
விகிதாசாரப்படி செயலாக்க வேண்டும்‌ என்று எழுதினர்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கோச்சடையபன்மரான திரிபுவனச்‌ சக்கரலுத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர பாண்டி௰ தேலற்கு 
யாண்டு 14 அவது பூயாணிய நாட்டுத்‌ தசஹிளக்கில்‌ ொள்ளரளன்‌ கண்ணந்தைகளில்‌ உடையாக 
காமிண்டர்‌ பூம நாயன்‌ செங்கழனியார்‌ திருக்கைவேலர்‌ காளியப்பர்‌ பெருமாள்‌ திருமலையப்பன்‌ 
பெருமா கர்மிண்டர்‌ உலகீஸ்வரமுடைய து.ம்பிரானாற்கு திருமடைகிளாகம்‌ வச்ச சிபரமாகிது 
இம்மடையிளாகம்‌ மத்தத்துக்கு 12 ஜம்‌ ஏரி சடையர்‌ முத்து நஞ்சை உலகீஸ்கரமுடைய 
தும்பிரானர்ற்கு இரண்டு பங்கு.ம்‌ சென்னாரயனுக்கு ஒரு பங்குஃம்‌ பத்திரகாளிக்கு அரைப்பங்கு.ம்‌ 
கண்ணந்தை கினாயகனுக்கு ஆரைப்பங்கு.ம்‌ நடத்தக்‌ கடல/தாகல/ம்‌ இதுக்கு அகித.ம்‌ பண்ணினஙுன்‌ 
கங்கைக்‌ கரைமிலை காரரங்ம்பச்ஸைக்‌ கொன்ற பாலுத்திலை சீபோலான்‌. 


34 


கண்ணன்‌ குலம்‌ 


இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌ , திருச்செங்கோடு மலை வேலவர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1628, 1616 
செய்தி - மோரூர்க்‌ கண்ணகுலக்‌ குமாரசாமிக்‌ காங்கேயன்‌ செய்த 


திருச்செங்கோட்டுத்‌ திருப்பணிகள்‌, நாரி கணபதியார்‌ மண்டபம்‌, 
தெற்குவாசல்‌ கதவு, தாண்டவ விலாச மண்டபம்‌, சிங்கக்‌ 
கால்கள்‌, தாண்டவத்தூண்‌, சித்திரக்கால்‌, பாவுகல்‌ அமைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்றுஸ்திப்ரீ சகாப்தம்‌ 1553 இதன்‌ £.௦ற்‌ செல்லா நின்ற பிரசோத்பத்தி வருடல்‌ ஜட மாத.ம்‌ 
குமரசாமி கரங்கீகயன்‌ காரியத்துக்கும்‌ கர்த்தரான சுப்பநாயக்கன்‌ மகன்‌ ஈரமண்ணன்‌' உபயம்‌ 
(சந்தைக்‌ குறடு) மொரூர்க்‌ கண்ணகுல.ம்‌ 8௮ல்‌ பூபதி சந்ததி கு.மாரநல்லத.ம்பி வெற்றிக்‌ குமாரசாமி 
சரலியாகன சகாப்தம்‌ 1538 நள ஹுருடத்தில்‌ ஸ்ரீ அர்த்த நாரீசகறர்‌ சீகாமில்‌ முன்‌ கிழக்கிலை 
கிசுகவசுரர்‌ மிசாலாட்சியம்லை நந்தி பலி பீடம்‌ பிரதிட்டித்தான்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 45 


35 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு மலை வேலவர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1600 
செய்தி - மோரூர்க்‌ கண்ணகுலத்‌ திருமலைஅத்தப்ப நல்லதம்பிக்‌ 
காங்கேயன்‌ திருப்பணி. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ சகாப்தம்‌ 1522 இதன்‌ மெல்‌ செல்லாநின்ற சார்வரி சித்திரை .மாத.ம்‌ கீழ்க்கரைப்‌ 
பூந்துறை நாட்டில்‌ சமோரூரில்‌ இருக்கும்‌ 6ீல/ளாளக்‌ கண்ணர்களில்‌ திருமலை அரத்தப்ப நல்லத.ம்பிக்‌ 


காங்கேயன்‌ உபயம்‌. 
36 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு, அர்த்தநாரீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1600 
செய்தி - மோரூர்க்‌ கண்ணகுல திருமலைஅத்தப்ப நல்லதம்பிக்‌ 


காங்கேயர்‌ பெரியாண்டவர்‌ சன்னதி, நிருத்தமண்டபம்‌, 
தூண்கள்‌, கால்கள்‌ செய்தது. 
கல்வெட்டு 
சார்வரி ஊருடஃம்‌ சித்திரை கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டில்‌ 8மாரூரிலிருக்கு.ம்‌ வெள்ளாளக்‌ 
கண்ணார்களில்‌ திருமலை அரத்தப்ப நல்லகு.ம்பிக்‌ கரங்கேயன்‌ உபயம்‌ பெரியாண்டகரர்‌ சன்னதி நிறதீத 
மண்டபம்‌ அணி ஒட்டிக்கால்‌ எட்டு சித்திரகண்டக்கால்‌ எட்டு இதுக்குண்டான பாறுகல்‌ குளவ/ரிசை 
உட்ப முற்றுப்‌ பெறுஙித்தான்‌ அநேக துங்மம்‌. 


37 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு மலை வேலவர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1619 
செய்தி - மோரூர்க்‌ கண்ணகுல அத்தப்ப இம்முடி நல்லதம்பிக்‌ காங்கேயன்‌ 


பெரியாண்டவர்‌ சன்னதி கூடம்‌ கட்டினார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சகாப்தம்‌ 154 1 இதன்&£மற்‌ செல்லாநின்ற சித்தார்த்தி ௨(௬._.ம்‌ சித்திரை .மாத.ம்‌ 
கீழ்க்கரைப்‌ பூந்துறை நீரட்டில்‌ மோரூரிலிருக்கு.ம்‌ வெள்ளாளக்‌ கண்ணர்களில்‌ திருமலை அத்த்ப்ப 
நல்லகு.ம்பில்‌ கர்ங்கேயன்‌ குமரர்‌ அத்த்ப்ப இஃம்முடி நல்லதஃம்பிக்‌ கர்ங்கேய கவுண்டன்‌ உபயம்‌ 
குலரரசர்மியார்‌ மண்டபமும்‌ இதற்கு உட்புறம்‌ சிறந்த பக்தி நிபரியாண்டலார்‌ சன்னதி கூடம்‌ 
சிங்கக்கால்‌ குதிரைக்கால்‌ இருபத்திரண்டு சக்கரகண்டக்கால்‌ பன்னிரண்டு இதற்குண்டான்‌ 


46 கொங்கு வேளாளர்‌ 
பாறுக்கல்‌ தளவரிசை உள்பட முற்றுப்‌ பெறவித்தான்‌ புண்ணியத்தினால்‌ அன்னதான சாமன்‌ என 
இருந்தான்‌. 


38 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, சித்தளந்தூர்‌ 
சீகாழிநாதர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கிருஷ்ணதேவராயர்‌ காலம்‌, கி.பி.1523 
செய்தி - மோரூர்க்‌ கண்ணகுலத்‌ திருமலை காங்கேயன்‌ திருப்பணி 
கல்வெட்டு 


சுபானு ௰/ருகம்‌ ஸ்வஸ்திஸ்ரீ விஜயாத்புதய சாலிவாகன ௨௬௨௨ம்‌ சகாப்தம்‌ 1455ன்‌ மேல்‌ 
செல்லாநின்ற சுபானு கரும்‌ கார்த்திகை மார்கம்‌ 23 ததி. பெளர்ணைமியும்‌ ஞாமிற்றுக்கிழமையுபம்‌ 
பெற்ற புண்ணீம காலத்திலை ஸ்ரீமன்‌ ராசாகிராசன்‌ ராசபர£மசரன்‌ ராச மார்த்தாண்டன்‌ பூர! தெட்சிண 
பச்சிம உத்தர சத்த சமுத்ராதிபதி எம்மண்டலமுங்‌ கொண்டருளிய ஸ்ரீ கீர்ப்பிரதாப கிருகந்ணற்ரய 
ம்காராயர்‌ பிருத்கிராஜ்யம்‌ பண்ணியருளா நின்ற காலத்து முள்வாய்‌ சூழ்ந்த எமிலூர்ச்‌ சாறி. 
செங்கீகால்‌ செலுத்தும்‌ திரியம்பக உடையார்‌ காரியத்துக்குக்‌ கடவரான சாமநமினார்க்கு நடக்கிற 
காலத்திலை எழகரைப்‌ பூந்துறை நாட்டு &மாரூரில்‌ திருமலை காங்கேயன்‌ சீலையான சித்தளந்தூரில்‌ 
என்‌ காணி சொத்தில்‌... 


39 
இடம்‌ டல ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, நசியனூர்‌, மூவேந்தீசுவர 
முடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீர நஞ்சராய உடையார்‌ காலம்‌, ரவுத்திரி சித்திரை 15, கி.பி.1500 
செய்தி - நசியனூர்க்‌ கண்ணகுல பெத்தபெருமாள்‌ அழைப்பிச்சான்‌ 
கோயில்‌ கட்டும்போது கணக்கர்‌ திருமலை நாதர்‌ கோப்பணன்‌ 
தூண்கள்‌ அளித்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ மன்‌ மகார மண்டலீச்வ/ரன்‌ ஸ்ரீ மீர்‌ நஞ்சராய உடையார்க்குச்‌ செல்லாநின்ற 
ரறுத்திரி ஊருகூம்‌ சித்திரை மாதம்‌ 15 ல்‌ &ீமல்கரைம்‌ பூந்துறை நாட்டு நசையனூரு.ம்‌ ஊரல/ருஃம்‌ 
ீமற்படியுரில்‌ வெள்ளாளர்‌ கண்ணர்களில்‌ பெற்றபெருமாள்‌ அழைப்பிச்சரும்‌ உடையயார்‌ 
மு8லந்திரமுடைய தஃம்பிரானார்‌ கெற்ப கிரகம்‌ அர்த்த மண்டபம்‌ மகா மண்டபம்‌ கட்டுகைமில்‌ 
திறற்பழ்‌. நாட்டு கற்படியூரில்‌ திருக்கணக்கரில்‌ கெளசிய சீகாத்திரத்து நாட்டுக்‌ கணக்கு திருமலை 
நாதர்‌ ீகரப்பணன்‌ இட்ட தூண்‌ இரண்டு 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 47 


40 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, திண்டல்‌ மலை 
வேலாயுதசுவாமி கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1849 
செய்தி - நசியனூர்‌ கண்ண குலத்தைச்‌ . சேர்ந்த நால்வர்‌ சேர்ந்து தீபத்‌ 


தம்பமும்‌, மண்டபமும்‌ திருப்பணி செய்வித்தனர்‌. 
கல்வெட்டு 
கலியுக சகாப்தம்‌ 4950 க்கு மெல்‌ செல்லுகின்ற ச௯/மிய ஐ/(௬௨௨ம்‌ ஆவணி மாதும்‌ 23 ததி. 
குருக/ரமும்‌ அசுவுதி நட்சத்திரமும்‌ பாலவாகரணமும்‌ போகமும்‌ கூடிய சப தினத்தில்‌ திண்டல்கிரி 
ீமிலாயுதச்ம/மிக்கு நசையனூருக்கரணியாளர்‌ கண்ண கோத்திரம்‌ திண்டல்‌ பாளையத்திலே 
மிருக்கு.ம்‌ மொசுக்கவுண்டர்‌ மகன்‌ வெள்ளைக்‌ கலண்டர்‌ பெொங்காக்கவண்டர்‌ மகன்‌ கருப்பண 
கவுண்டர்‌ பெரியசாமில்‌ கல/ண்டர்‌ மகன்‌ சேனாபதிக்கலண்டர்‌ மிலர்கள்‌ நாலு பேராயம்‌ திசைல்க.ம்பம்‌ 


உபயம்‌ 
41 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, காளமங்கலம்‌ கலியாண 
வரதராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1851 
செய்தி - காளமங்கலம்‌ கண்ணகுல நல்லாக்கவுண்டர்‌ அனுமந்தப்‌ 


பெருமாள்‌ கோயில்‌ கட்டினார்‌. 
கல்வெட்டு 
ராமஜெயம்‌ கலியுகம்‌ 4952 கரும்‌ கிோதிகிறுது ஐ/ும.ம்‌ தை ,மாத.ம்‌ 24 தேதி 
காழமங்கலம்‌ அனுமந்தப்‌ பெருமாள்‌ கேரமில்‌ கெற்பக்கிரக.ம்‌ கண்ணர்குல சீகாத்திர.ம்‌ 
றாசாக்கலுண்டன்‌ கரை கொமற கோலப்ப கறண்டன்‌ மகன்‌ நல்லாக்கவுண்டன்‌. அனுமந்தம்‌ 


பெருமாள்‌ சீகரமில்‌ உபயம்‌. 


42 
இடம்‌ _ ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, கொளாநல்லி பொன்குழலி 
யம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1834 
செய்தி - கொளாநல்லி கண்ணகுலத்தார்‌ பலர்‌ சேர்ந்து பொன்குழலி 


யம்மன்‌ கோயிலில்‌ அரங்கமண்டபம்‌, துலுக்கணசாமி மண்டபம்‌ 


கட்டினர்‌. 


48 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1756 க்குக்‌ கலியுக சகாப்த.ம்‌ 4935க்கு மேல்‌ 
செல்லாநின்ற செய ஐ/௫௨3.ம்‌ தை .மாத.ம்‌ 23நீ தததி சுபதினத்தில்‌ குழாநிலை குழலியம்‌/ன்‌ சந்நதிமில்‌ 
அரங்கமண்டபம்‌, துலுக்கணசாமி மண்டபம்‌ உள்பட மேற்படிழூர்‌ கண்ணகுல கோத்திரமாகிய 
குஷகள்‌ உபயம்‌ சின்னக்றுண்டன்‌ மகன்‌ எழயகல/ண்டன்‌ மகன்‌ நலலகுட்டியாக்கவண்டன்‌ மகன்‌ 
நல்லாக்கவ/ண்டன்‌ சின்னம கல/ண்டன்‌ மகன்‌ சின்னத்தாம.ம்‌.ம கவுண்டன்‌ மகன்‌ கெள்ளகவண்டன்‌ 
பெரு.மாக்கவுண்டன்‌ சின்னாக்கவுண்டன்‌ மகன்‌ துலுக்கண கவுண்டன்‌ கிருப்பாண்டிக்‌ கண்டன்‌ 
மகன்‌ சின்னபகவ/ண்டன' மகன்‌ கீர்மலையப்ப கற/ண்டன்‌ இல்லாளியப்பகவ/ண்டன்‌ கிருப்பண 
கண்டன்‌ மகன்‌ சின்னயகறண்டன்‌ மகன்‌ குமரய கவுண்டன்‌. 


43 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, கொளாநல்லி பொன்‌ 
குழலியம்மன்‌ கோயில்‌ 


காலம்‌ - கி.பி.1829 
செய்தி - அத்தப்பம்பாளையம்‌ கண்ணகுலத்தாரும்‌, பொய்ங்காக்‌ 
கவுண்டச்சியும்‌, அம்மன்‌ கருவறை கட்டி, சுப்பிரமணியரை 
எழுந்தருளச்‌ செய்தனர்‌. 
கல்வெட்டு 


சொஸ்திஸ்ரீ சாலிய வாகன” சகாப்தம்‌ 1750 கலியும்‌ சகாப்தம்‌ 4929க்கு கேல்‌ செல்லாநின்ற 
சறவதாரி ௨௬௨௨ம்‌ தை மாதும்‌ 5 இதம்‌ தேதி சோமஙரரமும்‌ அரஹ்டமியும்‌ அசுபதி நட்சத்திரமும்‌ கூடிய 
சித்த 6யரகமுஃம்‌ பங/கரணமும்‌ பெத்த சுபதினத்தில்‌ அத்தப்பன்‌ பாளையத்திலிருக்கு.ம்‌ கண்ண குல 
கோத்திரம்‌ எளயாக்கவுண்டன்‌' மகன்‌ அத்தப்பகயுண்டன்‌ செங்கோட கண்டன்‌. பொய்ங்காக்‌ 
கவண்டச்சிசுவாமிஆ.ம்‌.மன்‌ கெற்ப்பகிரக.ம்‌ சுப்பிரமணியர்‌ ௨ பய.ம்‌. 


44 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, சித்தளந்தூர்‌ 
அத்தனூரம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - துந்துபி வருடம்‌ ஆனி 22, 18 ஆம்‌ நூற்றாண்டு கி.பி.1742 
செய்தி - ஓலகப்ப பாளையம்‌ கண்ணகுல ஒலகப்ப கவுண்டர்‌ அத்தனூர்‌ 


அம்மன்‌ கோயிலுக்குத்‌ தூண்‌ அளித்தார்‌. 
கல்வெட்டு 
துந்துபி ம/ருடஃ்‌ ஆனி 22 ததி கெள்ளிக்கிழலை ஒலகப்பன்‌ பாளையம்‌ கண்ண தகர்த்திரம்‌ 
கெர்மரசாம்‌ ககறுண்டன்‌ பரன்‌ ஓலகப்ப க/ண்டன்றுத்தனூர்‌அஃம்லைக்ஞுத்‌ தூண்‌ ௨ பயம்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 49 


45 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, சித்தளந்தூர்‌ 
அத்தனூரம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - துந்துபி ஆனி 22, 18 ஆம்‌ நூற்றாண்டு, கி.பி.1742 
செய்தி - தேவடியாபாளையம்‌ கண்ணகுல இராமசாமிக்கவுண்டர்‌ 
அத்தனூரம்மன்‌ கோயிலுக்குத்‌ தூண்‌ அளித்தார்‌. 
கல்வெட்டு 


துந்துபி ம/ர௰$.ம்‌ ஆனி மாசம்‌ 22 தேதி வெள்ளிக்கிழமை தெலடியரபாளையம்‌ கண்ண 
சகரத்திரம்‌ நல்லய கவுண்டன்‌ பேரன்‌ ராமசரமிக்‌ கண்டன்‌ அத்தனூர்‌ அஃம்லைக்குத்‌ தூண்‌ உபயம்‌. 


46 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, கொளாநல்லி பொன்‌ 
குழலியம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1827 
செய்தி - கொளாநல்லி கண்ணகுல திருமலைக்கவுண்டர்‌ பொன்குழலி 


யம்மன்‌ கோயில்‌ மகா மண்டபம்‌ கட்டினார்‌. 
கல்வெட்டு 
சிய/மயம்‌ கலியுக சகாத்த.ம்‌ 4928 க்கு மெல்‌ செல்லாநின்ற சருல/சித்து வருக9ம்‌ ஆடிமாதம்‌ 23 
சீததி சசாமலர்ரமும்‌ திருஸோணமுஃம்‌ பெற்ற சுபதினத்தில்‌ குழாநிலைக்‌ காணியாளரில்‌ கண்ணுல 
நீதரத்திரம்‌ சீரங்கக்‌ கண்டன்‌ மகன திருமலைக்‌ கண்டன்‌ குழலியயம்‌னுக்கு மகா.மண்டபபம்‌ உபயம்‌ 


Jw gus. 
47 

இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, கொக்கராயன்‌ 

I பேட்டை பிரமபுரீசுரமுடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - கிருஷ்ணதேவராயர்‌ காலம்‌ கி.பி. 1516 
செய்தி - மோரூர்க்‌ கண்ணகுலத்தார்‌ ஒருவர்‌ மானிய நிலமும்‌ வரிப்பண 

மும்‌ அளித்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்யஸ்திஸ்£ீ மன்‌ மகாமண்டட ஜலச்ரன்‌ அரியரர்ய விபட ன்‌ மதினி மீச்ர கண்டன்‌ பாகைக்குதி 
குப்புவராயர்‌ கண்டன்‌ கண்‌டநாடு கொண்டு கொண்ட நாடு ஞூடர்தான்‌ துலுக்கதள கிபாடன்‌ துலுக்கர்‌ 
சமோகந்துவிழ்ந்தான்‌ எம்‌பண்ட.லமுங்‌ கொண்டருளிய இராள்க்கள்‌ தம்பிரான்‌ பூர! தெட்சிணை பச்சிம 


50 கொங்கு வேளாளர்‌ 
உத்தர சதுச்‌ சமூத்திராதிபதி ஸ்ரீ வீரப்ப பிரதாப ஸ்ரீ கிருசக்ணததேய! மகாராயர்‌ பிருத்கிராஜ்ம.ம்‌ 
பண்ணியருளா நின்ற சகாப்தம்‌ 7498 ன்‌ மேல்‌ செல்லாநின்ற மீசரலரும3ம்‌ தை மாதம்‌ 20 yup 
நட்சத்திரமும்‌ சதுர்த்தெசியும்‌ ஆபும்மான யோகமும்‌ பெற்ற 8சா௩மவாரப்‌ புண்ணிய காலத்தில்‌ 
கீஜீக்கரைப்‌ பூந்துறை நாடு மோரூர்‌ வெள்ளாளன்‌ கண்ணர்களில்‌ பெரிய... நஞ்சை புஞ்சை நாற்பா 
லெல்லைக்கு உட்பட்ட சீதறட்டம்‌ பாட்டம்‌ மால/டை மரறுடை மெல்‌ நோக்கிய மரம்‌ கீழ்நீநாக்கிய 
கிணறும்‌. களத்தும்‌ பமிருண்டானதும்‌ துறையில்‌ தீர்லையும்‌ சுங்கம்‌ தீபரமும்‌ நஞ்சலார்‌ 
எப்ீபற்பட்டதும்‌ உட்பட பிரமீச்ரமுடைய தம்பிரானார்க்கு சகிரண்கீயாதக தன்மத்தை நீதி வாதைமின்றி 
நடத்தினேன்‌ சீபாத.ம்‌ எந்தலை மேலை இந்தத்‌ தன்மத்தை கித.ம்‌ பண்ணினான்‌ துூழெச்ச,மற வான்‌ 
கெங்கைக்‌ கரைமிலை காராம்பசுகைக்‌ கொன்ற தோஷத்திலை போகக்‌ கடலார்கள்‌ பஞ்சமா பாதக.ம்‌ 
பண்ணின பாறுத்திலை 8பாகக்க,டவார்கள்‌. 


48 


இடம்‌ = ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, செல்லப்பம்‌ பாளையம்‌ 
கரிய பெருமாள்‌ கோயில்‌ 


காலம்‌ - செளமிய ஆனி 19, கி.பி.1728 
செய்தி - காளமங்கலம்‌ கண்ணகுல கங்காபுரம்‌ செல்லப்ப கவுண்டர்‌ 
எல்லப்பாளையம்‌ கருப்பணகவுண்டர்‌ ஆகியோர்‌ கரிய பெருமாள்‌ 
கோயில்‌ கட்டினர்‌. 
கல்வெட்டு 


செளமிய வரும்‌ ஆனி மாதம்‌ 19 கததி வியாழக்கிழமை ப்சீ நட்சத்திரம்‌ கரிய பெருமாளுக்கு 
கொளத்துப்‌ பாளையம்‌ கங்காபுரம்‌ கிராமம்‌ காளமங்கல.ம்‌ கண்ண கோத்திரம்‌ முத்துலேலப்ப கண்டன்‌ 
மகன்‌ செல்லப்பகவுண்டன்‌' பெருந்துறை எல்லப்பாளைய.ம்‌ பெருமர்க்கல/ண்டன்‌ மகன்‌ கருப்பண 
கற/ண்டன்‌ உபயம்‌. 
49 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, கொளாநல்லி பாம்பலங்‌ 
காரநாதர்‌ கோயில்‌ 


காலம்‌ - 19 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - கண்ணகுலத்தாரின்‌ மனைவியர்‌ செய்த திருப்பணி 
கல்வெட்டு 


குழாநிலை கண்ண குலத்தாருக்கு காழ்ம்கைப்பட்ட பெரியம்‌.மாள்‌ பொய்ங்காக்கறுண்டச்சி 
உபயம்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 51 


50 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு சர்வலிங்‌ 
கேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ ன வீரநஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி.1489 - 1500 
செய்தி - பூந்துறைநாட்டுச்‌ சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 


சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை கொடுத்தனர்‌. 
பூந்துறை நாட்டுச்‌ சபை உறுப்பினர்கள்‌. 
கல்வெட்டு 
நசையனூரில்‌ வெள்ளரளன்‌ கண்ணர்களில்‌ அழைப்பிச்சான்‌, முனையடுவார்‌. கிழாம்பாடிமில்‌ 
வெள்ளாளன்‌ கண்ணர்களில்‌ கண்ணப்பன்‌, சின்னப்பன்‌, பிறகியான்‌. குழாநிலைமில்‌ வெள்ளாளன்‌ 
கண்ணர்களில்‌ செம்பியன்‌, பெத்தாக்கவுண்டன்‌; காளமங்கலத்து ஹெள்ளாளன்‌ கண்ணார்களில்‌ 
சீதவணன்‌; பெரியணன்‌. 


51 
கருந்தோழி குலம்‌ 


இடம்‌ - கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, மேட்டுப்பாளையம்‌ வட்டம்‌, 

இரும்பறை கயிலாச நாதர்‌ கோயில்‌. 
காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ 27 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1312 
செய்தி - முடுதுறை வெள்ளாளன்‌ கருந்தோழி குல ஆண்டான்‌ 

கண்ணனான கருசன்‌ நாகீசுவரர்‌ கோயிலில்‌ மூன்று சந்திக்கும்‌ 

அடைக்காயமுது கொடையளி த்தார்‌. 

கல்வெட்டு 
ஸ்ஸஸ்திஸ்ரீ சுந்தரபாண்டிய தேலரர்க்கு யாண்டு 27 வது மாசிமாதம்‌ முதல்‌ அட பரிசார நாட்டில்‌ 
முடுதுறையில்‌ வெள்ளாளன்‌ கருந்‌ தோழிகளில்‌ ஆண்டான்‌ கண்ணணான கருச8னன்‌ முடுதுறையார்‌ 
திருநாகீச்வரமுடையாற்கும்‌ சிவகஙம சுந்தரி நாச்சியார்க்குஃம்‌ அடைக்காயமுது இலையமுதுக்குஃம்‌ சந்தி 
மூன்றுக்கும்‌ அடைக்காயமுதுஃஃஃ அஞ்‌ சுபொன்‌ கைக்கொண்டோம்‌ கீமற்படி முடுதுறையில்‌ 
காணீயுடைம சிறுப்பிராமணரில்‌ காசிபககாத்திரத்தில்‌ பெரியான்‌ முதலியான' நரற்பத்தெண்ணாமீர 
பட்டனும்‌ அஙிநாசி திருநாகீஸ்லரமுடையானான தில்லை மூவரமிர நஃம்பியும்‌ உடையான்‌ 
தென்னனான இடங்கை நர்யகபட்டனும்‌ இ.ம்மூவர ள்ளிட்டார்‌ குடங்கொண்டு கோமில்‌ புகுவர்‌ 
சந்திராதித்தர்வ/ரை செலுத்துமார்களாக இது பன்மா8க ஸ்கரர்ரட்சை. 
52 


இடம்‌ - கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை 
வில்லீசுவரர்‌ கோயில்‌ 


52 கொங்கு வேளாளர்‌ 
காலம்‌ - விக்கிரம சோழனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1259 
செய்தி - இடிகரை வெள்ளாளர்‌ கருந்தோழிகுல வில்லி இராசகோன்‌ 
்‌ வில்லீசுரருக்கு சந்தியா தீபவிளக்கு வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ விக்கிரம சசாழ£தவுறகு யாண்டு 3 ஐது வட பரிசார நாட்டில்‌ இடகரையிவிருக்கு.ம்‌ 
வெள்ளாளன்‌ கருந்ததாழிகளில்‌ கில்லி இராச£கோனைன்‌ ஆளுடையார்‌ கில்லீசரமுடையாற்கு வைத்த 
சந்தியா தீப விளக்கு ஒன்றுக்கு ஒடுக்கின க/ராகன்‌ பணம்‌ 10 இப்பணம்‌ பத்தும்‌ கைக கொண்டு 8கரமிற்‌ 
காணியுடைய சிலப்பிராமணன்‌ காசிப கோத்தீரத்து திருநட்டன்‌ அகஸ்தீசுவரும்‌ உடையானான 
சித்திரமெழி பட்டன்குடங்கொண்டு கோமில்‌ புகுயரர்இத்தன்‌மஃம்‌ ரட்சிக்க... 


53 
கழஞ்சியர்‌ குலம்‌ 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, கீரனூர்‌ வாகீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ எட்டாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1215. 
செய்தி - கீரனூர்‌ வெள்ளாளன்‌ கழஞ்சியன்‌ தேவனான கொங்கிளங்கோன்‌ 


வாகீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கோகிராசககசரிபன்மரான திரிபுவனச்‌ சக்கரஙித்தி ஸ்ரீ யீரராக்சந்திர தேலிர்க்கு 
யாண்டு எட்டாவது பொங்கலூர்க்கா நாட்டுக்‌ கீரனூர்‌ வெள்ளாளன்‌ கழஞ்சியன்‌ தேவனான 
கெரங்கிளங்கோ&னைன்‌ ஆளுடை மார்‌ திருவாகீசுரம்‌ உடைய நாயனரர்க்கு சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு நான்‌ 
ஓடுக்கின பொன்‌ நகரக்‌ கற்றுளை 


கக்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, கோபிசெட்டிபாளையம்‌ வட்டம்‌, நம்பியூர்‌ 
தான்‌ தோன்றீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீர பாண்டிய தேவனின்‌ 1 1 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1276 
செய்தி - நம்பிபேரூர்‌ வெள்ளாளன்‌ கழஞ்சியர்‌ குல சிங்க காமிண்டன்‌ 


தேவன்‌ தான்தோன்றீசுவரருக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ச்பமஸ்து ஸ்ரீ கற்பாண்டி௰ தேயற்கு யாண்டு 77 ஆவது அடபரிசரநங்ட்டு ந.ம்பி பேரூரில்‌ 
வெள்ளாளன்‌ கழஞ்சியரில்‌ சிங்க காமிண்டன்‌ தவன்‌ ஆளுடையார்‌ தான்நீ்தோன்றீசுரமுடையார்க்கு 
சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு சகோமில்‌ காணியுடைய சிலப்பிராமணன்‌ பரத்வாஜ கோத்திரத்து. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 53 
திழுச்சிற்றம்பல நம்பியும்‌ ஆழ்க .... இலர்‌ பக்கல்‌ உபய.மாகக்‌ கொண்ட பணம்‌ பத்துக்மாஃம்‌ சந்தியா 
தீபம்‌ ஒன்றும்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுயார்சந்திராகித்தம/ரைஇது பன்‌.மாகீகஸ்லறார்றட்சை.ஃ. 


5 


காடை குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, பூந்துறை புட்பவன 
முடையார்‌ கோயில்‌ 

காலம்‌ - விசயநகர மன்னன்‌ சதாசிவராயர்‌, காலம்‌ ஆனந்த ஆவணி 1, 
கி.பி. 1554 

செய்தி - பூந்துறை மேலைக்‌ காடைகளில்‌ குப்பன்‌ அழைப்பித்தான்‌ 


அம்மன்‌ கோயில்‌ முன்‌ மண்டபம்‌ கட்டினார்‌. மண்டபப்பணி 
செய்தோர்‌ மார்த்தாண்டன்‌, வசவப்பன்‌ ஆகியோர்‌. கல்வெட்டை 
எழுதியவன்‌ பூந்துறைக்‌ கணக்கன்‌ திருமலைநாதன்‌ தீத்தான்‌. 
கல்வெட்டு 
ஸ்ரீ ச்யமஸ்து மகாமண்டலேசவரன்‌ சதாசியராயர்க்கு செகபிரதானி இராமராசாகின்‌ 
கரரியத்துக்குக்‌ கர்த்தரான நஞ்சையத்‌ திம்‌மப்பன்‌ அவர்கள்‌ இராசராசபுரத்தில்‌ இராச்சியம்‌ 
பண்ணியருள காரியத்துக்குக்‌ கர்த்தரரன சங்கப்பன்‌ நின்ற காலத்து ஆனந்த ம/ருக9ம்‌ ஆற/ணி மாதம்‌ 
முதல்‌ தியதி மெல்கரைப்‌ பூந்துறை நாட்டு ஸ்ரீதுறையில்‌ மலைக்‌ காடைகளில்‌ குப்பன்‌ அஜைப்பித்தான்‌ 
புற்பவனநாதர்‌ பாகம்‌ பிரியாதாற்கு திருக்கோமில்‌ மார்த்தாண்டனும்‌ ௰/சங/ப்பனும்‌ இந்த மண்டபம்‌ 
செய்தலைக்கு திருப்சீபற்று சீசாழியப்‌ பிராமணன்‌ புந்துறைமில்‌ கணக்குத்‌ திருமலை நாதன்‌ தீத்தான்‌ 
எழுத்து. 
56 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, பூந்துறை புட்பவன 


முடையார்‌ கோயில்‌. 


காலம்‌ - கி.பி. 1789. 
செய்தி - பூந்துறை காடை குல காசிலிங்கக்‌ கவுண்டர்‌ கொடிக்கம்பம்‌ 
நிறுவினார்‌. 


கல்வெட்டு 
கலியுக சகாப்தம்‌ 4889 சார்வரி வருக$ம்‌ மாசிமாதம்‌ பூரீதுறைக்‌ கீரடைஞகுலமம்‌ ம/ரரணஙாரசிக்‌ 
கறுண்டன்‌மகன்காசிலிங்ககீ கவுண்டன்‌ உபயம்‌. 
57 


இடம்‌ - பூந்துறை நாட்டுக்‌ கட்டளை என்ற சுவடியில்‌ உள்ளது. 


54 கொங்கு வேளாளர்‌ 
காலம்‌ - பிரபுடதேவ மகாராயர்‌ காலம்‌, கி.பி. 1445. 
செய்தி - பூந்துறை புட்பவன முடையார்க்கு காடை குலத்தாரால்‌ சேமூர்‌ 
கொடையளிக்கப்பட்டது. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ .பகரமண்‌ட£லசுகரன்‌ ஆகிய பிரபுட தேவராயர்‌ நீரளைமில்‌ கலியுக சகாப்தம்‌ 
4546க்ு மேல்‌ செல்லாநின்ற குரோதன வரம்‌ அற்பிசை மாதம்‌ 11 ததி பூர்வபட்ச சத்தமிமில்‌ பூச 
நட்சத்திரமும்‌ குருவரரமுஃம்‌ பெற்ற நாளில்‌ கொங்கு மண்டலத்தில்‌ &மல்கரைப்‌ பூந்துறை நாட்டில்‌ 
பூந்துறைம்‌' புட்வனமுடையார்க்கு சீசர்‌ சதவ/ஸ்தான:ம்‌ காடர்கள்‌ சிலா சாசனமாக எழுதிக்‌ 
கொடுத்தது. இந்த தங்மத்தை கரிகாத.ம்‌ பண்ணினபர்‌ கங்கைக்‌ கரைமில்‌ காரரஙம்பச்வைக்‌ கொன்ற 
நீதோ$த்தில்‌ போவான்‌. இந்தச்‌ சிலா சாசனம்‌ பூந்துறை புட்பகன நாதர்‌ கெர்ப்பம்‌ கிரகத்தின்‌ 
கீழ்ப்பக்கத்தில்‌ எழுதிமிருக்கிறது. புட்பயனலிங்க.ம்‌ துணை 


58 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, பூந்துறை அய்யனார்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - 17 ஆம்‌ நூற்றாண்டு, செய வருடம்‌ கார்த்திகை மாதம்‌ 8 ஆம்‌ நாள்‌, 
கி.பி. 1654 
செய்தி - வேளாளரும்‌ வேட்டுவருமாக ஆறு கரையாரும்‌ சேர்ந்து பூந்துறை 


எல்லையில்‌ கிடைக்கும்‌ சுங்கம்‌, மகமை ஆகியவற்றை 
அய்யனார்‌ கோயில்‌ விளக்கு எண்ணெய்க்குக்‌ கொடையாக 
அளித்தனர்‌. 

கல்வெட்டு 
செயலரும்‌ கார்த்திகை .மாத.ம்‌ 8 தேதி பூந்துறை நாட்டு சஙளாளரில்‌ மல்‌ கடைகளில்‌ 
குப்பிச்சி மினார்‌ நல்ல நமிணார்‌ கீளை கடைகளில்‌ மூத்த நமிணார்‌ ஹேலாண்ட நமிணார்‌ பூமானி 
சீறட்டுவூரில்‌ செய்யா நல்லார்‌ ஹெயம்ப ேட்டுல/ரில்‌ சம்பமிராகியார்‌ கில்லி ேட்டுய/ரில்‌ 
அகுத்துவெம்பாண்டார்‌ ஆறுகரை காணியாளரு.ம்‌ கூட எங்களூர்‌ ஏல்லைமில்‌ மகமை சங்கமம்‌ 
அய்யனாருக்கு ரண்டு நேரத்துக்கும்‌ திருகிளக்கு ஏண்ணெய்க்குத்‌ தர்மம்‌ சந்திராதித்தர்‌ 
உள்ளவரைக்கா.ம்‌ நடக்க எழுதிக்கொடுத்த சிலாசாசனம்‌ மிந்த சிலாசாசனம்‌ அய்யனார்‌ காமில்‌ 

குலையாசல்‌ கல்லில்‌ எழுதிமிருக்குது அய்யனார்‌ துணை. 


59 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, பருத்தியூர்‌ அம்மன்‌ 
கோயில்‌ 


காலம்‌ - வீர ராசேந்திரனின்‌ 31 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1238 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 55 
செய்தி - நடுவில்‌ பருத்தியூரில்‌ காடைகுல வெள்ளாளன்‌ நக்கன்‌ 
அரையனான சுந்தர தேவன்‌ பிடாரியார்‌ திருக்கலியாணத்திற்குக்‌ 
கொடையளித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்தி.ரீ கர்‌ ராீசந்திர சதவற்கு யாண்டு இருபுத்தொன்புதாவதற்கெதிராவதும்‌ கெதிராஙது 
பெொரங்கலுரர்க்கா நாட்டில்‌ நடுமில்‌ பருத்தியூர்‌ வெள்ளாளன்‌ காடர்களில்‌ நக்கன்‌ அரையனான சுந்தர 
தவன்‌ இளையஞாடி நாச்சியார்‌ பிடாரியார்க்கு சல பழங்கரீசு குடுத்துக்‌ 
கல்‌.கெடட்டுவித்சீதன்‌- 


60 
இடம்‌ - ஈரோடு வட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, வள்ளியறச்சல்‌ மாந்தீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - 13 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - சிற்றில்ஓடு காடர்குல வேளாளர்‌ ஆடன்‌ புளியனான உத்தம 
சோழ தமிழவேளான்‌ திருப்பணியின்‌ போது தூண்‌ கொடைய 
ளித்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ சிற்றில்லோட்டிலிருக்கும்‌ வெள்ளாளன்‌ கரடகளில்‌ ஆடன்‌ ரோ உத்த.ம 
சசாழத்த.மிழ வளன்‌ இட்ட கால்‌. 


61 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, வள்ளியறச்சல்‌ 
மாந்தீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.13 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - சிற்றில்‌ஓடு காடர்குல வேளாளர்‌ ஆடன்‌ புளியனான மும்முடிச்‌ 
சோழ மாராயன்‌ திருப்பணியில்‌ தூண்‌ கொடை கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சிற்றில்‌ ல௩ட்டிலிருக்கு.ம்‌ வெள்ளாளன்‌ கங்டகளில்‌ இடன்‌ புளியநான உத்தம 
bony மும்முடி சீசசாழ மாராயன்‌இட்ட கால்‌, 
6£ 
இடம்‌ ட்‌ ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, குண்டடம்‌ வடுகநாதர்‌ 
கோயில்‌ 


56 


காலம்‌ 


செய்தி 


கொங்கு வேளாளர்‌ 
வீரராசேந்திர தேவனின்‌ 44 ஆம்‌ஆண்டு ம்ப 
கி.பி. 1251. 
குண்டடம்‌ முதலிகளில்‌ காடன்‌ உலகை வலம்‌ வந்தான்‌ 
திருநிலை அழகிய பிள்ளையார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தான்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ யீர்ரார்சந்திர தேவுற்கு யாண்டு 44 ஊது பொங்கலூர்க்கா நாட்டு குண்டொட 


முதலிகள்‌ ஹெள்ளாளர்‌ கரடைகளில்‌ சார்ந்தாரைக்காப்பான்‌ திருநிலை அழகிய பிள்ளையாற்கு 
சந்தியரதீபம்‌ ஒன்றுக்கு ஒடுக்கினைன்‌ சீயக்கி பழஞ்சலாகை ஒன்றுங்கைக்கொண்கீடாம்‌ இக்ச்காமில்‌ 
காணியுடைய சீறுப்பிராமணரில்‌ காப்பிய கோத்திரத்தில்‌ உத்தமன்‌ சொக்க பட்டன்‌ உள்ளிட்டாரு.ம்‌ 
பட்டன்‌ ஆளவந்தான்‌ உள்ளிட்டாரு.ம்‌ குடங்கொண்டு கமில்‌ புகுவார்‌ இங்வச்சு கைக்கொண்டடோம்‌ 
சந்திராதித்தவ/ரை செலுத்துவதாக இது பன்மாகீகஸ்கர ரட்சை 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


68 

ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 

வீரநஞ்சராயர்‌ காலம்‌, 1489-1500 

பூந்துறை நாட்டு 32 ஊரவர்‌ வெள்ளோட்டில்‌ கூடி வெள்ளோடு 
சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழாவெடுக்கக்‌ கொடை 
கொடுத்தனர்‌. பூந்துறை நாட்டுச்‌ சபை உறுப்பினர்‌ ஒருவர்‌ பெயர்‌. 

கல்வெட்டு 


பூந்துறைமில்‌ ஹெள்ளாளன்‌ மேலைச்‌ சாகாடைகளில்‌ அப்பியன்‌. 


64 
வட ஆர்க்காடு மாவட்டம்‌, செங்கம்‌ வட்டம்‌, சின்னய்யன்‌ 
பேட்டை நடுகல்‌ 
9 ஆம்‌ நூற்றாண்டு, கம்பவர்மனின்‌ ஆறாவது ஆட்சியாண்டு 


எருமைத்‌ தொறு மீட்டுப்பட்ட எழுமாத்தூர்‌ சாகாடச்‌ சிற்றனுக்கு 
நடுகல்‌ எடுக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


கீகரணிசைய கஃ்பபங்மர்க்கு யாண்டு ஆறாவது கொங்கத்து எழுமாத்தார்‌ இருந்து வாழும்‌ 


சாகாடச்‌ சிற்றன்‌ மீ கொன்றை நாட்டுப்‌ புளியூர்‌ எருமை கெண்ட ஞான்று பூசல்6லாடி மல்‌ நர்ட்டு 
ஃணிக்கல யடஜீல்‌ முட்டி எருமைத்‌ தொறு மீட்டுப்‌ பட்டான்‌ சாகாடச்சிற்றன்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 57 


65 
இடம்‌ - வட ஆர்க்காடு மாவட்டம்‌, செங்கம்‌ வட்டம்‌, சின்னய்யன்‌ 
பேட்டை நடுகல்‌ 
காலம்‌ - 9 ஆம்‌ நூற்றாண்டு, கம்பவர்மனின்‌ ஆறவாது ஆட்சியாண்டு 
செய்தி - எருமைத்‌ தொறுப்‌ பூசலில்‌ பட்ட புளியூர்‌ சாகாடச்‌ சிற்றன்‌ மீட்டுப்‌ 


பட்டதுக்கு நடுகல்‌ எடுக்கப்பட்டது. 
கல்வெட்டு 
8கரஙிசைய கம்பபங்மர்க்கு யாண்டு ஆறாவது மீம்‌ கொன்றை நாட்டுப்‌ புளியூரிலிருந்து வாழும்‌ 
சீகீாடச்‌ சிற்றன்‌ புளியூர்‌ எருமை கொண்ட ஞான்று பூசல்லாமி, மேல்‌ வண்டு மணிக்கல கடதரில்‌ 
தொறு.மீட்டுப்பட்டான்‌; 


66 
இடம்‌ - சேலம்‌ மாவட்டம்‌, ஆத்தூர்‌ வட்டம்‌, செந்தாரப்பட்டி நடுகல்‌ 
காலம்‌ - கி.பி. 8 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - கங்கரசர்‌ சேவகர்‌ சாகாடன்‌ நக்கன்‌ தொறுப்‌ பூசலில்‌ பட்டு 


நடுகல்‌ எடுக்கப்பட்டது. 
கல்வெட்டு 


கங்கரைசரு சேவகன்‌ சாகாடன்‌நக்கன்‌...பட்டான்‌கல்‌ 


67 
இடம்‌ ஈரோடுமாவட்டம்‌, பவானி வட்டம்‌, அந்தியூர்‌ செல்லீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - வீர ராசேந்திரனின்‌ 14 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி1221 
செய்தி - காடன்‌ மாணிக்கதேவன்‌ செல்லீசுவரர்‌ கோயிலில்‌ ஒரு சந்தியா 
தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ வீரராசசற்திர சதவற்கு யாண்டு பதின்மூன்றாவ/துக்‌ கெதிராவது 
தலைழூர்‌... பெயரில்‌ காடன்‌ மாணிக்க தேவன்‌ இக்கோமில்‌ காணியுடைய சீறுப்பிராமணரில்‌.. ணின்‌ 
தான்றி ஆண்டரிள்ளையான்‌ சிற்றம்பலத்துக்கு.ம்‌ இலன்‌ த.ம்பிமார்க்கு.ம்‌ (இலவர்களுக்கிசைய ஒரு 
சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு பொருள்‌ கொடுத்து கல்‌ கெட்டுமித்தேன்‌.மாணில்க ததவ னன்‌ பன்மாகீகஸ்கறர்‌ 


ரட்சை. 


58 ்‌ கொங்கு வேளாளர்‌ 


68 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - விக்கிரமசோழ தேவனின்‌ 11 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1284. 
செய்தி - இளம்பள்ளி வெள்ளாளர்‌ காடை குல அவிநாசி தேவன்‌ மனைக்‌ 
கிழத்தி தேவன்‌ சொக்கி விசயமங்கலம்‌ நாகீசுவரர்‌ கோயிலில்‌ 
சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ ஊரிக்கிரமசீசாழ நீதுவர்க்கு யாண்டு பதினொன்றாவது பூந்துறை நாட்டு 
இளம்பள்ளியில்‌ வெள்ளாளர்‌ காடைகளில்‌ அசீிநாசி தவன்‌ மனைக்கிழத்தி தவன்‌ சொக்கியேன்‌ 
கிசயமங்கலத்து ஆளுடையார்‌ திருநாகிசகரமுடையார்க்கு சந்தியா தீப கிளக்கொன்றுக்கு ஒடுக்கின 
ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்றுங்‌ கைக்கொண்ட ஆத்ரேய கோத்திரத்து ஆளலந்த 
மிழைபொறுத்தான்‌ பட்டனும்‌ இஙியிளக்கொன்றும்‌ சந்திராதித்த வரை குடங்கொண்டு கோமில்‌ 
புகுவான்‌ எரிக்கக்‌ கடலானாககும்‌. 


69 
குண்டெலி குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஆதியூர்‌ ஆதீசுவரர்‌ 
கோயில்‌ 

காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 5 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி1270 

செய்தி - ஆதியூர்‌ வெள்ளாளன்‌ குண்டெலிகளில்‌ பிள்ளையாண்டான்‌ 


சிலம்பன்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ வீர்பாண்டி௰ தேவர்க்கு 
மாண்டு நரலாவதுக்‌ கெதிராவது குறுப்பு நாட்டு ஆததுர்‌ வெள்ளாளன்‌ குண்டெலிகளில்‌ 
பிள்ளையாண்டான்‌ சில.ம்பனன்‌ இங்றுர்‌ நாயனார்‌ அதீஸ்கரமுடையார்க்கு நான்‌ வைத்த சந்தியா தீப 
கிளக்கு ஒன்றுக்கு இவ்வூர்‌ காணியுடைய சிறுப்பிராமணன்‌ வாச்சிய கோத்திரத்து கடைக்குறச்சி 
ஆண்டவனும்‌ பிள்ளை பட்டனும்‌... பட்டனும்‌ பற்றின சந்திராதித்தவரை குடங்கொண்டு கேமில்‌ 
புகுவான்‌ செலுத்துவானாகல/ம்‌ இது பன்மாகேஸ்யர நட்சை. 

70 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஆதியூர்‌ ஆதீசுவரர்‌ 
கோயில்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 59 


காலம்‌ rs வீரபாண்டிய தேவனின்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1271 
செய்தி - ஆதியூர்‌ வெள்ளாளன்‌ குண்டெலிகளில்‌ ஆண்டான்‌ 
சாத்தாண்டான்‌ சிவன்கோயிலில்‌ தாமப்படை, அகவாய்‌, புறவாய்‌ 
செய்வித்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ நண்மங்கலஞ்‌ சிறக்க கோஙிராசக்கசரிபன்மரான திரிபுவனச்‌ சக்கரறுத்திகள்‌ ஸ்ரீ 
மீர்பாண்டி௰ தேலரர்க்குத்‌ திருவெழுத்திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு ஆறாவது குறுப்பு நாட்டு 
ஆத்தில்‌ வெள்ளாளர்‌ குண்டெலிகளில்‌ ஆண்டான்‌ சாத்தாண்டானேன்‌ நாயனார்‌ ஆதீசுவரழுடைய 
நாயனார்‌ திருக்கோமில்‌ திருக்கட்டளையறுதியாக தாமப்படை அகலம்‌ புறவாய்‌ செய்லித்தேன்‌ 
சீர்த்தாண்டானைன்‌. 


71 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஆதியூர்‌ ஆதீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 5 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1270 
செய்தி - ஆதியூர்‌ வெள்ளாளன்‌ குண்டெலி குலத்தில்‌ கருங்காள 


மண்டலிக சுவாமியான மன்றுளாடுவான்‌ இரண்டாங்கால்‌ 
அகவாய்‌, புறவாய்‌ செய்வித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்யஸ்திய்£ீ நண்மங்கலஞ்‌ சிறக்க திரிபுறன' சம்கரய/தீதிகள்‌ ஸ்ரீ வீர்பாண்டிய சதயா£ம்ரதி 
திருகெழுத்திட்டுச்‌ செல்லா நின்ற திருநல்லியாண்டு அஞ்சாவது குறப்பு நாட்டில்‌ ஆத்தூர்‌ வெள்ளாளன்‌ 
குண்டிடலிகளில்‌ கருங்காள மண்டலிக சல/ஙமியான மன்றுளாடுவானைன்‌ நாயனார்‌ ஆதிஸ்கரமூடையார்‌ 
திருக்கோமில்‌ திருக்கட்டளையறுதியாக இரண்டாங்கால்‌ அகலவாய்‌ புறவாம்‌ செய்யித்தேன்‌ 
ம்ன்ற்ளாடுவரசீனன்‌: 


72 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஆதியூர்‌ ஆதீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - துந்துபி ஆடி 14, கி.பி. 1322 
செய்தி ன ஆதியூர்‌ வெள்ளாளர்‌ குண்டெலிகுல பிள்ளையான்‌ 


சிறுக்கொடுக்கன்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 


60 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ துந்துபி கம்ல/த்சரத்து ஆடிமாதம்‌ 74. கததி குறுப்பு நாட்டு ஆதவுர்‌ வெள்ளாளன்‌” 
குண்டெலிகளில்‌ பிள்ளையான்‌ சிறக்கொடுக்கசீனன்‌ உடையார்‌ அவிநாசி ஆளுடைய நரயனார்க்கு 
தான்வைத்த சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு சீபண்டாரத்தில்‌ ஒடுக்கின பணம்‌ 10க்குஃம்‌ இந்த மிளக்கு ஒன்றும்‌ 
சந்திராதித்தல/ரை செலுத்துவதாக இது பன்மா8கஸ்ய/ரர்ரட்சை. 


73 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஆதியூர்‌ ஆதீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - வீரவல்லாளன்‌ காலம்‌, குரோதன வைகாசி 1, கி.பி. 1325. 
செய்தி - ஆதியூர்‌ வெள்ளாளர்‌ குண்டெலிகுல காளிகாளி சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ வீர்வல்லாள தேவர்‌ திருகிராச்சிய.ம்‌ பண்ணியருளா நின்ற குரரரதன வருமதத்து 
வைகாசி .மாத.ம்‌ முதல்‌ குறுப்பு நாட்டு தூரில்‌ வெள்ளாளரில்‌ குண்டெலிகளில்‌ காளி காளியன்‌ 
இய்றுர்‌ ஆதீஸ்கரமுடையார்க்கு நான்‌ வைத்த சந்தியா தீப மிளக்கு ஒன்றுக்கு இயநூர்க்‌ காணியுடைய 
சிலப்பிராமணரில்‌ மச்சிய கோத்திரத்துக்‌ கடைக்குறிச்சி ஆண்டவனும்‌ பெரிய பிள்ளையப்பனும்‌ 
சிறுப்பிள்ளையப்பனும்‌ ல/கம்‌ ஒடுக்கின அச்சு ஒன்றும்‌ கைக்கொண்டு சந்திராசித்த வரை குடங்கொண்டு 
காமில்‌ புகுவான்‌ செலுத்துக பன்மாகசவரர்ரட்சை. 


74 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஆதியூர்‌ ஆதீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - சுந்தரபாண்டியனின்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1291 
செய்தி - ஆதியூர்‌ வெள்ளாளர்‌ குண்டெலிகுல காளி காளியான காலிங்‌ 


கராயன்‌ சந்தியாதீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்சிறக்க திரிபுவனச்‌ சக்கரலத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேலரர்க்குத்‌ 
திருகெழுத்திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்று ஆறாவது குறுப்பு நங்ட்டு ஆததூர்‌ வெள்ளாளன்‌ 
குண்டெலிகளில்‌ காளி காளியான கரலிங்கராயனைன்‌ ஆதீஸ்லரமுடையார்க்கு நான்‌ வைத்த சந்தியா 
தீபத்துக்குக்‌ காணியுடைய சிறுப்பிராமணரில்‌ பெரிய , வாரச்சியண்‌ கடைக்ஞுறுச்சி ஆண்டயனுஃம்‌ 
பிள்ளையப்பனும்‌ சிறுமிள்ளையப்பனும்‌ சந்தியா தீப கிளக்கொன்றுக்கு ஒடுக்கின ஆச்சு ஒன்றங்‌ 
கைக்கொண்டு கு.டங்கொடு கமில்‌ புகுவான்‌ செலுத்தக்‌ கட வலைரமாகஉ.ம்‌ பன்மரக்கஸ்லுரர்ந்ட்சை. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 61 


75 
காரி குலம்‌ 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, அவிநாசி அவிநாசியப்பர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ ம குலசேகர தேவனின்‌ 5 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1242. 
செய்தி - ஆனங்கூர்‌ வெள்ளாளன்‌ காரிகுல சத்திநாயக்கன்‌ சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்ங/ஸ்திஸ்ரீ கோமாறபன்மரான திரிபுவனச்‌ சக்கரலத்திகள்‌ ஸ்ரீ குலசேகர தேறுற்கு யாண்டு 5 
வது பங்குனி மாதம்‌ 23 ததி நாள்‌ கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டில்‌ ஆனங்கூரில்‌ வெள்ளாளன்காரிகளில்‌ 
சத்தி நாயக்கன்‌ உடையார்‌ அஙிநாசி ஆளுடைய நாயனரர்க்கு வைத்த சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு ஸ்ரீ 
பண்டாரத்திலை ஒடுக்கின அச்ச ஒன்று இது கொண்டு சந்திராகித்தல/ரை செல்லதாக. 


76 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரநஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி1489-1500 
செய்தி - பூந்துறை நாட்டுச்சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 


சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை கொடுத்தனர்‌. 
பூந்துறை நாட்டுச்‌ சபை உறுப்பினரில்‌ ஒருவர்‌ காரி குலத்தவர்‌. 
கல்வெட்டு 


குறிச்சிமில்‌ வெள்ளாளன்‌ கரரிகளில்‌ ஆவ/டையார்‌ 


TT 
குழாயர்‌ குலம்‌ 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, உடுமலை வட்டம்‌, சோழ மாதேவி குலசே 
கரீசுவரம்‌ உடையார்‌ கோயில்‌. 
காலம்‌ ல விக்கிரம சோழ தேவரின்‌ 20 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி1293 
செய்தி ட்‌ மணிகைராயன்‌ என்பவர்‌ சோழமாதேவிநல்லூர்‌ வெள்ளாட்டி 


குழாயரில்‌ அதிசயசோழன்‌ அரைசனான மணிகைராயனின்‌ 
நலத்தின்‌ பொருட்டு மண்டபத்தில்‌ திருநிலைகாலும்‌ படியும்‌ 
அமைத்தார்‌. 


62 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவுத்திகள்‌ சிரீ விக்கிரம சீசாழ தேவர்க்கு யாண்டு 20 ஆவது 
சீசாழ.மாகீதமிநல்லூரில்‌ ஹொள்ளங்ட்டி குழாயரில்‌ அதிசய சீசாழன்‌ அரைசன்‌ ஆன்‌ மணிகைராயனுக்கு 
நன்றாகத்‌ திரு.மண்டபத்தில்‌ திருநிலை கரலிரண்டு.ம்‌ படியும்‌ நாட்டியிச்சசேன்‌ மணிகை ராயனன்‌ 
பண்மோசீகஸ்கரர்றட்சை. 

78 
கூறை குலம்‌ 


டம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, தலையநல்லூர்‌ கரிய வரத 
நலலா! 
ராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌. 


காலம்‌ - கி.பி. 1710. 
செய்தி - தலைய நல்லூர்க்‌ கூறைகுல கடை திறக்கி வகையில்‌ 
செங்காளியப்பகவுண்டர்‌ கர்ப்பக்கிரகம்‌ அர்த்தமண்டபம்‌ 
கட்டினார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திப்ரீ கிசயாப்யுத்ய சாலிறாகன சுகரற்தீம்‌ 1632 கலியுக சகாற்த.ம்‌ 4877 மல்‌ 
செல்லாநின்ற கிக்ருதி வரும்‌ புரட்டாசி மாதம்‌ பூரீ! பட்சத்தில்‌ விசய தசுமியும்‌ குருகறமு.ம்‌ 
திருவண்‌ நட்சத்திரமும்‌ சுபநாம யேர்கமுஃம்‌ கரிசிர்கரணமும்‌ பெற்ற சுபதினத்தில்‌ கரிய 
ஐரகுராசப்பெருமாள்‌ கிருச்சிக லக்கணத்தில்‌ பிரசிய்‌ட்டை முகூர்த்த.மானது இந்த தன்மம்‌ 
தலையநல்லூரீல்‌ இருக்கு.ம்‌ கூரைகுல கோத்திரத்தில்‌ கடைதிறக்கி வகையில்‌ முகமாண்டார்காளிமப்ப 
கவண்டனுக்கு பொன்காளியப்பகல/ண்டன்‌ கு.மாரன்‌ செங்காளியப்பகல/ண்டன்‌ உபயம்‌ கெர்ப்பகிரக.ம்‌ 
அர்த்தமண்டபம்‌. 


79 

இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, நசியனூர்‌ ஆதிநாராயணப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ 

காலம்‌ - கி.பி 1939 

செய்தி - 1827ல்‌ கட்டப்பட்ட மண்டபம்‌ 1939 ல்‌ பழுதுபார்க்கப்பட்டது. 
முன்பு கட்டிய வேலப்பகவுண்டர்‌ வகையினர்‌ திருப்பணி 
செய்தனர்‌. 

கல்வெட்டு 


கலியுகஃம்‌ 4928 ஆவணி மாதம்‌ 17 கததிமில்‌ தமிர்ப்பாளையம்‌ ந. 6லலப்பகஜுண்டர்‌ கட்டிய 
இக்கல்‌ மண்டபத்தை கலியுகாதி 50140 ௧1௯௩ம்‌ ஆணி மாதம்‌ இம்‌.மண்டபத்தை நசியனூர்‌ கறகுலம்‌ 
ஊலப்பகஜ/ண்டர் அம்ச வகையால்‌ ரிப்பேர்‌ செய்யப்பட்டது. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 63 


80 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, தலையநல்லூர்‌ வேலாயுத 
சுவாமி கோயில்‌ 
காலம்‌ - விக்ருதி கார்த்திகை 25 , கி.பி1830 
செய்தி - தலையநல்லூர்‌ செங்காளியப்ப கவுண்டர்‌ கொறட்டு வாசல்‌ 


தேவகூடத்தில்‌ உபநயின விக்கிரகம்‌ பிரதிட்டை செய்தார்‌. 
கல்வெட்டு 
கிக்ருதி ம/ர௨9ஃம்‌ கார்த்திகை .மாத.ம்‌ 25 கததி கொட்டு ரசல்‌ த! கூடத்தில்‌ உபநெமின 
கிக்கிரமஃம்‌ உண்டு பண்ணினஙன்‌ தலையநல்லூரிலிருக்கா.ம்‌ கூறை குலத்தில்‌ கொுமுடிக்‌ கண்டன்‌ 
ம்கன்முத்தனகவண்டன்‌.மகன்‌ செங்காளியப்ப கவுண்டன்‌ உப௰௰்‌. 


81 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, நசியனூர்‌ ஆதி நாராயணப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1940 
செய்தி - 1827ல்‌ கட்டப்பட்ட மண்டபம்‌ 1940ல்‌ புதுப்பிக்கப்பட்டது. 
கல்வெட்டு 


செர்த்திக யிசும/யுத்‌ சாலி 1749 கலி 4928 க்குச்‌ செல்லாநின்ற சர்றுசித்து அரும்‌ 
ஆவணிமாகம்‌ 17 ததி மொள்ளிகிழலை மூல நட்சத்திரம்‌ பிரிதியோக கெளளகரணம்‌ கூடிய சுபதினத்தில்‌ 
பூந்துறை நாடு நசியனூருக்குச்‌ சேர்ந்த தமிர்ப்பாளையம்‌ நல்லைய கஜுண்டர்குமாரன்‌ வேலப்பகல/ண்டர்‌ 
நசியனூர்‌ ஆதிநாரரயணப்பெரு.மாள்‌ முன்‌ கெட்டு வாசல்‌ மண்டபம்‌ இ.ம்‌.மண்டபத்தை சாலி 1862 
கலி504 1 வுரு௪ம்‌ செல்லாநின்ற பி;மாதீச ஆவணி மாதம்‌ 76 ததி ஹெள்ளிக்கிழலையும்‌ “திதி 
உத்திறட்டாதியும்‌ சித்தயோகம்‌ கறச கரணம்‌ கூடிய சுபதினத்தில்‌ நசியனூர்க்‌ கூறை குல 
சீகாத்திரத்தார்கள்‌ பால] கல்லும்‌ மேற்படி மண்டபம்‌ புதுப்பிக்கப்பட்டது. ஆதிநாரரயணப்பெரு.மாள்‌ 
சன்னதி முன்கெறட்டு ரசல்‌ உபயம்‌. 

கூறை செங்காளியப்ப கல/ண்டர்‌ மகன்‌ பிள்ளான்‌ உபயம்‌ கூறை ரரமணகல/ண்டர்‌ மகன்‌ 
கந்தப்பன்‌ உபயம்‌. 

82 
கொம்மையர்‌ குலம்‌ 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, சேவூர்‌ அழகப்பெருமாள்‌ 
கோயில்‌, 


64 கொங்கு வேளாளர்‌ 
காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ 27 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1312. 
செய்தி - அன்றாடு வராகன்‌ புள்ளிக்குளிகை 300க்கு அழகப்பெருமாள்‌ 
கோயில்‌ சேனாபதி ஆழ்வார்க்கு வெள்ளாளன்‌ கொம்மையரில்‌ 
சிறுவன்‌ ஆண்டான்‌ விற்ற நிலம்‌ பற்றிய விபரம்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்சி.ரீ கோற்சடைமபன்மரான திருபுகனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேலரற்கு 
திருஸெஜுத்திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு 27ஐ/து சித்திரை மாத முதல்‌ மதினாள்‌ பக்கம்‌ 
பஞ்சமிநாள்‌ மூலங்கிழமை வெள்ளிப்பொழுது இந்நாள்‌ இது பருலமாக ௪4_பரிசார நாட்டுச்‌ சேறுரான 
செம்பியன்‌ கிழானடி நல்லூரில்‌ மன்றத்திருந்து மன்றறியச்‌ செய்த புன்செய்‌ தோப்பு நிலம்‌ 
பிரமாணமாக/து இய்வுர்‌ வெள்ளாளன்‌ கெம்மையரில்‌ சிறுறுன்‌ ஆண்டான்‌ இங்றுர்‌ திருமேற்கோமில்‌ 
அழகப்பெருமாள்‌ கிண்ணகர எம்பெருமாள்‌ சீகரமில்‌ ஸ்ரீ சேனாபதி ஆழ்யார்க்கு நான்‌ மண்ணறுதியாக 
கிற்ற புன்செய்‌ தோட்டத்துக்கு ஏல்லையாவீது &மற்பாற்கெல்லை சங்காழ்வான்‌' குளத்தில்‌ 
அயலுக்குத்தெற்குஃம்‌ கீழ்பாற்கெல்லை தென்னவன்‌ த.ட்டான்‌ தோட்டத்துக்கு மேற்கும்‌ 
தென்பாற்கெல்லை சிறுவன்‌ ஆண்டானு.ம்‌ அல்லாளப்பெருமாள்‌ தோட்டத்துக்கு ஐடக்கு.ம்‌ 
இந்நான்கெல்லைக்குட்பட்ட நிலமும்‌ மேல்நோக்கிய மரமும்‌ கீழ்நோக்கிய கிணறும்‌ மற்றும்‌ 
சப்சீபர்ப்பட்டன' சகல பிரரப்திகளு.ம்‌ உட்பட விற்ற இதுக்கு எம்மில்‌ இசைந்த கிலைப்பொருள்‌ 
அண்றாடு கறாகன்‌ புள்ளிக்‌ குளிகை பணம்‌ 300 இப்பணம்‌ முந்நூறும்‌ கொண்டு இத்சீதாப்பில்‌ 
எப்பேர்ப்பட்ட உரிமைகள்‌ உட்பட மண்ணறுதியாக விற்று பொருளறக்கொண்டு விற்று 
ஜிலைப்பிர.மாண.ம்‌ பண்ணிக்குடுத்ததா.ம்‌ இப்படிக்கு செம்பிலு.ம்‌ சிலைமிலு.ம்‌ கெட்டி 
இத்தோட்டத்தில்‌ ஆழி.க்கல்லு.ம்‌ நாட்டிக்கொள்ளக்கடல/தாகஐும்‌... இப்படிக்கு சிறவன்‌ ஆண்டான்‌ 
எழுத்து சதுர்‌ வெள்ளாளன்‌. வ/கையரில்‌ கேசன்‌ ஆண்டான்‌ எழுத்து இப்படிக்கு வெள்ளாளன்‌ 
கெள்ளெலிகளில்‌ சொக்கன்‌ எழுத்து இப்படிக்கு முடி கொண்ட காமிண்டன்‌ எழுத்து. 
83 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, சேவூர்‌ அழகப்பெருமாள்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - போசள வீரவல்லாளதேவன்‌ காலம்‌, கி.:91322 
செய்தி - இராச்சய தெண்ணாயக்கர்‌ சேவூர்‌ வெள்ளாளன்‌ கொம்மையரில்‌ 


சிறுவன்‌ ஆண்டானிடம்‌ நிலம்‌ வாங்கி சேநாபதி ஆழ்வார்க்குக்‌ 
கொடையாக அளித்தார்‌. 


கல்வெட்டு 
ஸ்ரீமது பிரதாபச்‌ சக்கரறுத்திகள்‌ போசள புஜபல கீர்லில்லாள தத்க/ர்‌அருளாநின்ற சகரையாண்டு 
1244 இதன்மேல்‌ செல்லாநின்ற துந்துபி கம்க/த்சரத்து மீன ஞாமிற்றும்‌ பூர்வ பட்சத்து சப்துமியும்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 65 
ெள்ளிக்கிழலையுஃலபெற்ற புனப்சற்து ஸ்வஸ்திஸ்ரீ மோட குலைய குல கமல மரர்த்தாண்ட சித்கர 
கண்ட இம்‌மழ. இராகுத்தராயன்‌ .மாதப்ப தெண்ணாயக்கர்‌ குமரர்‌ இராச்சய தெண்ணாயக்கர்‌ 
அடபரிசாரநாட்டு சேவூர்‌ ஜன செம்பியன்‌ கிழானடி நல்லூர்‌ திருமேற்கோமில்‌ நாயனார்‌ அழகப்பெருஃமாள்‌ 
சிண்ணகர்‌ எம்பெருமான்‌ கமில்‌ சசநாபதி ஆஷ்லார்க்கு இவ்நுர்‌ விற்ற தோட்டத்துக்கு இக்ககோமிலில்‌ 
கல்றெட்டன்த்‌. 
84 
கொள்ளி குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌, 
நாகீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ 38 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1245, 
செய்தி - விசயமங்கலம்‌ வெள்ளாளன்‌ கொள்ளிகளில்‌ சொக்கன்‌ தேவன்‌ 
நாகீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திப்ரீ யீரரா8ீஜந்திர தேவர்க்கு யாண்டு இருபத்தொன்பதாவதற்கெதிர்‌ ஒன்பதாவது 
தைத்திங்கள்‌ முதலாக குறுப்பு நங்ட்டல்‌ கிசயமங்கலத்தில்‌ வெள்ளாளர்‌ கொள்ளிகளில்‌ சொக்கன்‌ 
தவ னைன்‌ ஆளுடையார்‌ திரு நாகீச்ரமுடையார்க்கு சந்தியா தீபத்துக்கு ஒடுக்கின அச்சு ஸ்ரீயக்கி 
பழஞ்சலாகை அச்சொன்றுங்‌ கைகீகொண்க்டாம்‌ இக்கோமில்‌ காணியுடைய௰ சிலபிராமணரில்‌ ஆத்ரய 
கீகரத்திரத்து ஆளலந்தி மாணிக்கனும்‌ ஆளலநந்தி பிழைபொறுக்தானும்‌ மாடல சீகாத்திரத்து உடையான்‌ 
அயிநாசியும்‌ உடையான்‌ நாயக பட்டனும்‌ குடங்கொண்டு காமில்‌ புகுவான்‌ இச்சந்தியா தீபம்‌ 
ஒரு கிளக்கெரிப்பதாகலும்‌ சந்திராதித்தவரை எரிச்சு வருவதாக௰ும்‌ இத்தன்‌ம௦.ம்‌ பன்‌மாகெஸ்லரரர்‌ 


நூட்சை. 


85 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
கரியமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌. 
காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ இரண்டாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1287 
செய்தி - குன்றத்தூர்‌ வெள்ளாளன்‌ கொள்ளிகளில்‌ சொக்கன்‌ மனைக்‌ 


கிழத்தி உடையான்‌ மகள்‌ குப்பாண்டி சித்திரமேழி விண்ணகரம்‌ 
பெருமாளுக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திப்ரீ சகர்ச்சடையபன்மரான திரிபுவனச்‌ சக்கரலுத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய தீத்கரர்க்கு 
யாண்டு 2 வது இடி மாதம்‌ குறுப்புநரட்டுக்‌ குன்றத்தார்‌ மெள்ளாளன்‌ கொள்ளிகளில்‌ சொக்கன்‌ 


66 கொங்கு வேளாளர்‌ 
- மனைக்கிழத்தி உடையான்‌ மகள்‌ குப்பாண்டியேன்‌ நாயனார்‌ சித்திரமேழி கரிண்ணகறம்பெரு.மாள்‌ 
கரியமாணிக்காஜ்வார்‌ கோமிலுக்கு வைத்த சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு யான்‌ ஒடுக்கின்‌ அச்சு ஒன்று 
இது... 


86 
கொற்றந்தை குலம்‌ 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - விக்கிரம சோழ தேவனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1259. 


செய்தி - இடிகரை வெள்ளாளர்‌ கொற்றந்தைகளில்‌ முதலிவீரன்‌ வில்லீசு 
வரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ யிக்கிரம சோழ தவுற்கு யாண்டு 3 ஐது ம/டபரிசரர நாட்டு இடிகரைமிலிருக்கும்‌ 
கெள்ளாளன்‌ கொற்றந்தைகளில்‌ முதலி கீரனைன்‌ ஆளுடையார்‌ கில்லீசுரமுடையாற்கு வைத்த சந்தியா 
தீப விளக்கு ஒன்றுக்கு ஒடுக்கின ய/ராகன்‌ பணம்‌ 10 இப்பணம்‌ பத்தும்‌ கைக்கொண்கீடன்‌ இக்கோயில்‌ 
காணியுடைய சிறுப்பிராமணன்‌ காசிப  கோத்திரத்துத்‌ திருநட்டன்‌ அகஸிதீசுயரம்‌ உடையானான 
சித்திரமழிபட்டனைன்‌ குடங்கொண்டு கோமில்புகுகரர்‌ சந்திராதித்தயரை செல்லுதாக இத்தன்ம.ம்‌ 
பண்மாகீகஸ்கரர்‌ ரட்சை. 


87 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ ட சர்வசித்தி, பங்குனி 4, கி.பி.1767 
செய்தி - இடிகரையில்‌ வெள்ளாளன்‌ கொற்றந்தைகளில்‌ அமரபுயங்க 


காலிங்கராயன்‌ பிள்ளையானான காலிங்கராயன்‌ தேசாந்திரிகட்கு 
உணவளிக்க கொடை அளித்தார்‌. 


.கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ சர்வசித்து வருக$.ம்‌ பங்குனி மாதம்‌ 4 இம்‌ தததி த்த 
நிரற்றார்ப்பற்றில்‌ இடிகரைமில்‌ வெள்ளாளன்‌ கொற்றந்தைகளில்‌: அமரபுயங்க காலிங்கராயன்‌ 
பிள்ளையாண்டானான காலிங்கராயன்‌ தேசாந்திரிகட்கு சோரறிட 40 பணம்‌ வைத்தான்‌: 


88 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, கோயில்பாளையம்‌ 
காலகாலேசுவரர்‌ கோயில்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 67 
காலம்‌ - விக்கிரம சோழதேவனின்‌ 13 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1286. 


செய்தி - காரைப்பாடி வெள்ளாளன்‌ கொற்றந்தைகளில்‌ அன்னி காவன்‌ 
மனைக்கிழத்தி கேசி நந்தாதீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ விக்கிரம சாழ தேயற்கு யாண்டு பதிமூன்றாவது ஆளுடையார்‌ 
காலகால௬சஹரரர்க்கு திருநந்தா விளக்கு எரிய க(டபரிசார நாட்டில்‌ காரைய்ப்பாடி.மிலிருக்கு.ம்‌ 
வெள்ளாளன்‌ கொற்றந்தைகளில்‌ அன்னி காறுன்‌ மனைக்கிழத்தி கேசின்‌ இரண்டு பழஞ்சலாகை 
ஆச்ச இத்‌ தேயரர்க்கிசையித்த ந.ம்பி சந்திராதித்தம/ல்‌ செல்லுதாக இத்தன்ம.ம்‌ செய்தேன்‌ கேசின்‌” 
பன்மரக்க்ஸ்றுரர்‌ ரட்சை. 


89 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, துடியலூர்‌ விருந்தீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - 14 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி - ஊரும்‌ ஊராளிகளும்‌ விருந்தீசுவரருக்குக்‌ கொடுத்த கொடை 


யைக்‌ கொற்றந்தை கண்டன்‌ எழுதியுள்ளான்‌. 
கல்வெட்டு 

ஸ்ஐஸ்திஸ்ரீ தை .மாத.ம்‌ முதல்‌ ௨(டபரிசார நட்டு நாலூர்ப்‌ பற்றில்‌ தடி.யலூரில்‌ ஊருஃம்‌ 
அளராளிகளு.ம்‌ எங்களூர்‌ கால்பாடு.ம்‌.... .ப்பனறைம்‌ எங்களூர்‌ நாயனார்‌ திருகிருந்தீசுவுரம்‌ உடைய 
நரயனார்க்கு. தீதில்‌ நிறைகற நிறைந்து குறைகறக்கூடி குநீதபடி யாது நாயனார்க்கு. அமுதுபடி பல 
ெஞ்சனங்களுக்கு எங்களூரில்‌ உழ.மடந்திக்கு கா....தினைக்கு கலக்கண்டம்‌ மூன்ற....ந்கதிக்கு 
தண்டம்‌ ஆட்டை கு௫ப்சீபஈமாகற/ம்‌ இது கொண்கலலெடுத்துப்‌ மண்கலம்‌ தகர்த்துபம்‌ தண்டிக்கொள்‌ 
வர்களாக இத்தண்ம.ம்‌ சந்திராதித்தர்வரை நடக்கக்‌ கடயதர்கறும்‌ இந்த தன்மம்‌ க.மரி' 
கங்கைமிடை ரட்சிக்க நடியலுரில்‌ வெள்ளாளன்‌ கொற்றந்தைக்‌ கண்டன்‌... எழுத்து I 


90 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - வீரபாண்டிய தேவரின்‌ 10 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1275. 
செய்தி - இடிகரையில்‌ வெள்ளாளன்‌ கொற்றந்தைகளில்‌ மிலசன்‌ 


பெருமாள்‌ வில்லீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ வீரபாண்டிய தேக/ர்க்கு யாண்டு 10 வது உபபரிகார நட்டு இடிகரைமில்‌ 


68 கொங்கு வேளாளர்‌ 

வெள்ளாளன்‌ கொற்றந்தை .மிலசன்‌ பெரு.மாளன்‌ ஆளுடையார்‌ கரில்லசகரமுடையார்க்கு வைத்த 
சந்தியா தீப விளக்கு ஒன்றுக்கு ஒடுக்கின' ௨/ரகண்‌ பணம்‌ 10 இப்பணம்‌ பத்தும்‌ கைக/கொண்டேன்‌ 
இக்கோமில்‌ காணியுடைய சிறுப்பிராமணன்‌ காசிப கோத்திரத்துத்‌ திருந.ட்டன்‌ அுகஸ்தீஸ்லர 
முடையானான சித்திரமேழிப்‌ பட்டணைன்‌ குடங்கொடு கோமில்‌ புகுவான்‌ சந்திராதித்தர்லரை 
செலுத்துவதாக இத்தன்ம.ம்‌ பன்மாகஸ்வரர்ரட்சை. 


91 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - வீரவல்லாளதேவர்‌ காலம்‌, நளவருடம்‌, கி.பி.1316 
செய்தி - இடிகரை வெள்ளாளன்‌ கொற்றந்தைகளில்‌, பிள்ளையாண்டி 


யான கோக்கண்டன்‌ ரிஷபதேவரை எழுந்தருளிவித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கீரலல்லரள£தவர்‌ திருமிராச்சியம்‌ பண்ணியருளாநின்ற நள கருக;்ஷத்து 
வடபரிசாரநாட்டு இ௲கரைமில்‌ வெள்ளாளன்‌ கொற்றந்தைகளில்‌ பிள்ளையாண்டியான 
சீகாக்கொண்ட னன்‌ ரி;ப5தலார்‌ என்‌ தன்மம்‌. 


ஓஃ 
கொற்றன்‌ குலம்‌ 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி1271 
செய்தி - வெள்ளாளன்‌ கொற்றன்‌ மக்கள்‌ கோவன்‌ வீரணுக்கமுடையார்‌ 


செய்த கொடை குறிக்கப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ வீரபாண்டிய சதேவற்கு யாண்டு 6 ஐது கபரிசாரநாட்டு வெள்ளாளன்‌ கொற்றன்‌ 
மக்கள்‌ கோலின்‌ மீரணுக்கமுடையார்‌ உடையார்‌ வில்லீசுவரமூடையார்‌... கைக்‌ கொண்டு 
காணியுடைய சிறுப்பிராமணன்‌ காசிப சீகாத்சிரத்து திருநட்டன்‌ அகஸ்கீசரம்‌ உடையானான 
சித்திரமேழிக்ககோன்‌ குடங்கொண்டு காமில்‌ புகுவார்‌ செலுத்து தாகவும்‌. 


93 
கோட்டாறு குலம்‌ 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, சேவூர்‌ மந்நியூராண்டார்‌ 
கோயில்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 69 


காலம்‌ - குலோத்துங்க சோழனின்‌ ஏழாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி1155 
செய்தி - குழிமங்கலம்‌ செயங்கொண்டீசுவரர்‌ கோயிலில்‌ வெள்ளாளன்‌ 
கோட்டாறில்‌ அய்யன்‌ அரைசன்‌ திருமஞ்சனம்‌, திருப்பள்ளி 
எழுச்சிக்குக்‌ கொடை கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ குலோத்துங்க சோழ தேல/ர்க்கு யாண்டு ஏழாஸிதுஃ. திங்கள்‌ உ/டபரிசார நாட்டில்‌ 
படையீட்டில்‌ வெள்ளாளன்‌ கோட்டில்‌ ஐயன்‌ அரைனைன்‌ உடையார்‌ செயங்கொண்டீள்வ/ர 
முடையார்க்கு இவர்க்கு கழஞ்சு பொன்‌ ஒடுக்கினைன்‌ இப்பொன்னுக்‌ கொண்டு ஆண்டு தோறும்‌ 
காரணத்தால்‌ கல நெல்‌ பதக்குஃம்‌ தண்டி உபயம்‌ வ/ரும/தாககும்‌ பங்கழுசிப்பானுக்குஃம்‌ திருமஞ்சனம்‌ 
சுமப்பானுக்குஃம்‌ திருப்பள்ளித்‌ தாயமத்திற்கும்‌ அமுதுபடி நாலு சந்திக்குத்‌ தூணி அரிசியும்‌ 
பிள்ளையாருட்பட கெஞ்சனாதிகளு.ம்‌ குழி.மங்கலத்தில்‌ உடையார்‌ செயங்கொண்சற/ரம்‌ உடையார்‌ 
தீதாமிலில்‌ காணியுடைய சிலுப்பிராமணர்‌ பாரத்காச கோத்திரத்தில்‌ சுவன தேவனான ஞுலதீப 
பட்டன்‌. 

94 


கோரக்கர்‌ குலம்‌ 


இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனிவட்டம்‌, கொங்கூர்‌ பசுபதீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ ஏழாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1214. 
செய்தி - கொங்கூர்‌ வேளாளன்‌ கோரக்கர்களில்‌ சோழன்‌ கோவன்‌ சந்தியா 
தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸஐஸ்திஸ்ரீ வீரராகீசந்திர தேவ/ற்குச்‌ செல்லா நின்ற யாண்டு ஏழாவது பொங்கலுர்க்கா நாட்டும்‌ 
கொங்கூரான ஜெயங்கொண்ட சசாழ நல்லூரில்‌ பசுபதீஸ்வரமுடையரர்க்கு சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு 
துளைகழஞ்சு பொன்‌ சிஐ/ப்பிராமணன்‌ யகம்‌ குடுத்தேன்‌ இய்வூர்‌ வேளாளன்‌ கோரக்கர்களில்‌ சோழன்‌ 
காலன்‌ இப்பொன்‌ கொண்டு விளக்கெரிக்கலை! கடவன்‌ இக்கோமில்‌ காணியுடைய சீலுப்பிராமணன்‌ 
கற/சிமன்‌ ஆண்டபிளளை உரியலனான சைவாலயச்‌ சக்கரலத்தியன் ௫.டங்கொண்டு கோயில்‌ புஞுக/ரர்‌ 
சந்திராசித்த்ல/ரை செலுத்துக/ரராக பன்மாகஸ்லரர்‌ ரட்சை. 
95 


சாத்தந்தை குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
கரியமாணிக்கப்பெருமாள்‌ கோயில்‌ 


காலம்‌ - வீர ராசேந்திர தேவனின்‌ பத்தாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1217 


70 கொங்கு வேளாளர்‌ 


செய்தி உ விசயமங்கலம்‌ வெள்ளாளன்‌ சாத்தந்தைகளில்‌ சிறியான்‌ 
தேவனான முடிகொண்ட சோழ மாராயன்‌ திருப்படி மாற்றுக்காக 
29 அச்சு ஸ்ரீ பண்டாரத்தில்‌ மூலப்பொருளாக வைத்து நித்தம்‌ 
நானாழி அமுதுபடி செய்ய ஏற்பாடு செய்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்சிறக்க கோஙிராசகீகசரி பன்மரான திரிபுவனச்‌ சக்கறறுத்திகள்‌ ஸ்ரீ 
மீரரா8சந்திர 8தவற்குத்‌ திருகெழுத்திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு பத்தாவது 
ஐப்பசித்திங்களில்‌ குறுப்பு நாட்டு சிசயமங்கலத்து திருமெற்ககாமில்‌ சித்திரமேழி கிண்ணகர்‌ 
ஆசீயார்க்கு திருப்படிமாற்றுக்கு இருபத்தொன்பது ஆச்சு எம்பெருமான்‌ ஸ்ரீ பண்டாரத்து ஒடுக்க 
(இங்வமுதுபடி நித்த நாண்ழிமமுதுபடி. செல்வதாகக்‌ கல்வெட்டுகித்தேன்‌ கிசயமங்கலத்து 
நிய/ள்ளாளன்‌' சாத்தந்தைகளில்‌ சிறியான்‌ தேவனான முடிகொண்ட 8சர்ழ மர்ரரயகனன்‌ தமம்‌ 
சுந்திராதித்தஙவரை செல்வதாக இத்தன்ம.ம்‌ இடங்கை தொண்ணூற்றொன்பது ரட்சை இறக்குவான்‌ 
வழிய ழெச்சமறலான்‌: 


96 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, கொங்கர்‌ பசுபதீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ 11 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1218. 
செய்தி - கொங்கூரான செயங்கொண்ட சோழநல்லூர்‌ வெள்ளாளன்‌ 


சாத்தந்தை பிள்ளன்‌ தேவன்‌ சந்தியாதீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கீர்ராகீசந்திர சீதவற்கு யாண்டு 11 வது கொங்கூரான செயங்கொண்ட 
8ீசாழநல்லுூரில்‌ இருக்கும்‌ கவெள்ளாளரில்‌ சாத்தந்தைகளில்‌ பிள்ளன்‌ 8த/6னன்‌ நாயனார்‌ 


பசுபதீசுவ/ரமுடையார்க்கு சந்தி கிளக்கு ஒன்றுக்கு... ... சசழமிடர்ரீனன்‌ இயிஙிளக்கா 
குடங்கொண்டு கீகரமில்‌ புகுயார்‌ சந்திராதித்தவரை..... பன்‌ மாஙீகஸ்லரர்‌ ரட்சை, 
97 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, திங்களூர்‌ சந்திரபுரீ 
சுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ இருபதாவது ஆட்சியாண்டு, கி.பி.1227 
செய்தி - விசயமங்கலம்‌ வெள்ளாளன்‌ சாத்தந்தைகளில்‌ சிறியான்‌ 


உடையான்‌ மனைக்கிழத்தி தாவந்தாவி திருப்பணியில்‌ ஒரு 
படையில்‌ மூன்றொடாதி செய்வித்தார்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 71 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ கோவிராசச்கசரி பன்மரான்‌ திரிபுவனச்‌ சக்கரத்தின்‌ ஸ்ரீ கீறராகசந்திர 

தயாக்குத்‌ திருலெழுக்சிட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு இருபதாவது தை .மாத.ம்‌ குறுப்பு 

நாட்டுத்‌ திங்களூர்‌ உடையார்‌ சந்திரபரி உடையார்‌ கோமில்‌ திருக்கற்றலித்‌ திருப்பணி 

கிசையமங்கலத்து இருக்கும்‌ வெள்ளாளரில்‌ சாத்தந்தைகளில்‌ சிறியான்‌ உடையான்‌ 


னையக்கிழத்தி தரல/ந்தாயி ஒரு படைமில்‌ மூன்றொபாதி செய்யித்தார்‌. 


98 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, குன்னத்தூர்‌ 
குன்றமுடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 17 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1282 
செய்தி - சிறுவலூர்‌ வெள்ளாளன்‌ சாத்தந்தைகளில்‌ கேசன்‌ மனைக்‌ 


கிழத்தி அந்தியூராண்டி குன்றமுடையார்‌ கோயிலில்‌ சந்தியா 
தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்சிறக்க ஸ்ரீமீரபாண்டி௰ தேவுற்கு யாண்டு 17 வது மார்கழி மாத 
முதலாக குறுப்பு நாட்டில்‌ சிறவலுூர்‌ ஹெள்ளாளன்‌ சாத்தந்தைகளில்‌ கசன்‌ மனைக்கிழத்தி 
அந்தியராண்டியன்‌ குறுப்பு நாட்டில்‌ குன்றத்தார்‌ நாயனார்‌ குண்முடையார்‌ காமிலில்‌ சந்தியா தீப 
விளக்கு ஒன்றினுக்கு அச்சு ஒன்று கொடுத்தேன்‌. 


99 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, ஊதியூர்‌ மாரியம்மன்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - பரிதாபி வருடம்‌, 19 ஆம்‌ நூற்றாண்டு, கி.பி.1852 
செய்தி - வெள்ளோடு சாத்தந்தை குலம்‌ சின்னண கவுண்டர்‌ மாரியம்மன்‌ 


கோயில்‌ தீபத்தம்ப மண்டபம்‌ கட்டினார்‌. 
கல்வெட்டு 
பரிதாபி வரக௨.ம்‌ வெள்ளாடு சாத்தந்தை கோத்திரம்‌ உருளிக்கறுப்‌ பெரியணகயுண்டர்‌ 
ம்கண்‌ சின்னணககுண்டன்‌ உபயம்‌. 
100 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, பொள்ளாச்சி வட்டம்‌, ஜமீன்‌ ஊத்துக்குளி 
அகத்தூரம்மன்‌ கோயில்‌. 


72 கொங்கு வேளாளர்‌ 
காலம்‌ - பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டுத்‌ தொடக்கம்‌ 
செய்தி - குமாரசாமிக்‌ காலிங்கராயர்‌ அவர்‌ தம்பி சின்னைய கவுண்டர்‌, 
மணியம்‌ குழந்தைவேலுப்பிள்ளை, சம்பிரதி குமரகுருபரம்‌ 
பிள்ளை, போடிபாளையம்‌ மணியம்‌ சாமிக்கவுண்டர்‌ இவர்கள்‌ 
நலனுக்காக அகத்தூர்‌ அம்மன்‌ கோயிலில்‌ பந்தக்கால்‌ மண்டபம்‌ 
கட்டப்பட்டது. 
கல்வெட்டு 
ச்பமஸ்து ஸ்வுஸ்திஸ்ரீ.மன்‌ மகாமண்டலாதிபசி எம்‌.மண்‌்டலமுந்‌ திறை கொண்டருளிய நான்கு 
சிம்மாசனாதிபதி மகாமண்டலேசுவரன்‌ ஆனைகுந்திச்‌ சமஸ்தானம்‌ சதாசிவ/ராயன்‌ புத்திரன்‌ 
யீர்நரசிம்‌மரரயர்‌ அரசாட்சி ராமராயர்‌ நாளில்‌ சாலிற/ாகன சகாப்தம்‌ 1203 கலியுக சகாப்தம்‌ 4382 கமல்‌ 
செல்லாநின்ற கிய வருடம்‌ தை .மாத.ம்‌ 5 ததி சப்தமி நட்சத்திரம்‌ அமிர்த சித்த யோகம்‌ கெரசை 
ஐ/ரகரணம்‌ பெற்ற சுபதினத்தில்‌ ராயர்‌ யட்டாபிலைதகம்‌ பெற்று தீஃல்முடைய காணியாட்சியாகிய பூந்துறை 
நாட்டில்‌ பலானியாற்றில்‌ அணைகட்டிச்‌ சந்திராசித்தர்‌ உள்ள ட்டும்‌ காலிங்கராயன்‌ அணை 
ஏன்கிறதாகம்‌ பர்பிரசித்தியாகச்செய்து கால/டிக்கர நாட்டில்‌ ஊத்துக்குளி பாளையக்கரரனாகப்‌ சபர்‌ 
வாங்கி ராயர்‌ பட்டாபிலைதகம்‌ பத்தாம்‌ பட்டக்கரரானாகிய குமாரசாமிக்‌ காரலிங்கரரயக்‌ கலண்டர்‌ 
ஆவரத.ம்பி சின்னைய கண்டர்‌ நாட்டு மணியம்‌ குழந்தைவஹேலுப்பிளளை கூம்பிரதி குமரகுருபரம்‌ 
பிள்ளை போடிபரளையம்‌ மணியம்‌ சாமிக்கயுண்டன்‌ இஙரர்கள்‌ முதலான சகலரு.ம்‌ சுகத்திலிருக்கா.ம்‌ 
படியாய்‌ ஆதி..-அரகத்தார்‌ அம்‌.மனுக்குப்‌ பந்தக்கால்‌ மண்டபம்‌ திருப்பணி உடம்‌ ஐயாறு குட்டியாசாரி 
மகன்‌ ஏமுரரயன்‌ கை கவலை அகத்தூர்‌தும்மன்‌ லட்சிக்கறும்‌. 


101 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, பொள்ளாச்சி வட்டம்‌, ஜமீன்‌ ஊத்துக்குளி 
அகத்தூரம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - விய புரட்டாசி 25, 19ஆம்‌ நூற்றாண்டு, கி.பி.1826 
செய்தி - குமாரசாமி காலிங்கராயன்‌ விநாயகர்‌ கோயில்‌ கட்டினார்‌. 
கல்வெட்டு 


சிய வருஷம்‌ புரட்டாசி மாதம்‌ 256துதி வெள்ளிக்கிழமை தசமி நாழிகை 25 திருணாண 
நட்சத்திரம்‌ நாளிகை 24 திரிதி நாமயோகம்‌ நாளிகை 16 ஐ/கதசை நாளிகை 24 சுபதினத்தில்‌ 
ராரயநீபட்டம்‌ குமாரசாமிக்‌ காலிங்கராயக்கக/ண்டர்‌ தங்கள்‌ கிக்கினைசவரன்‌ கோமில்‌ திருப்பணி 
செய்து நிறை செய்யிச்சுது குருநாத ஆசாசி மகன்‌ பத்திரனாசாரி. 


102 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, பொள்ளாச்சி வட்டம்‌, ஜமீன்‌ ஊத்துக்குளி 


அகத்தூரம்மன்‌ கோயில்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 73 
காலம்‌ - கி.பி. 1808 
செய்தி - குமாரசாமிக்‌ காலிங்கராயர்‌ அகத்தூர்‌ அம்மன்‌ கோயிலில்‌ கருட 
கம்பம்‌ உபயம்‌. 
கல்வெட்டு 

சாலில//கன சகாப்தம்‌ 1780 கலியுக சகாப்தம்‌ 4915 கமல்‌ செல்லாநின்ற ஸ்ரீமுக கார்த்திகை 
மாதம்‌ 25 தியதி சுக்கிர வரமும்‌ சப்தமி 16 பரிநாம சயாகம்‌ பெற்ற சுபதினத்தில்‌ ஊத்துக்குளிப்‌ 
பாளையக்காரர்‌ பட்டரபிைதக.ம்‌ பெற்ற அகத்தார்‌ காலிங்கராயர்‌ அவர்கள்‌ குமாரன்‌ குமாரசாமிக்‌ 
கரலிங்கராயக்‌ கவுண்டர்‌ அவர்கள்‌ தங்கள்‌ ஆகத்தார்‌ அமலுக்கு கருடக.ம்பம்‌ உபயம்‌. 


103 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
இராசாக்கோயில்‌ 
காலம்‌ - 19 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - நல்லைய கவுண்டம்பாளையம்‌ முதலியாக்‌ கவுண்டர்‌ குதிரை 
உபயம்‌ 
கல்வெட்டு 


கள்ளோட நல்லைய கல/ண்டஃம்பரளையம்‌ சரத்த்ந்தை நல்லய்யகவண்டன்‌ குமாரன்‌ 
முதலியாக்‌ கற/ண்டன்‌ குமாரன்‌ காசிலிங்கம்‌ கண்டன்‌ உபயம்‌. 


104 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கனகபுரம்‌ 
சித்திவிநாயகர்‌ கோயில்‌. 
காலம்‌ - 19 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - காலிங்கராயன்‌ வழியினரான காசிலிங்கக்‌ கவுண்டர்‌ சித்தி 


விநாயகர்‌ கோயில்‌ கட்டினார்‌. 
I கல்வெட்டு 
காலிங்கராயன்‌ வங்குக$த்தில்‌ சாத்தந்தை கோத்திரம்‌ தென்ழுகம்‌ வெள்ளாடு காசிலிங்கக்‌ 
கண்டன்‌ உபயம்‌. 
105 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கவுண்டச்சி பாளையம்‌ 


பாலமடையம்மன்‌ கோயில்‌. 


காலம்‌ - கி.பி. 1850. 


74 கொங்கு வேளாளர்‌ 
செய்தி - காலிங்கராயன்‌ வழியினரான சாத்தந்தை குலம்‌ கொளந்தசாமிக்‌ 
கவுண்டர்‌ பாலமடையம்மன்‌ கோயில்‌ கட்டினார்‌. காலிங்கராயன்‌ 
அணை நிற்கும்‌ பொருட்டு அனுமன்பள்ளி சின்னம்மன்‌, 
பெரியம்மன்‌ கோயிலிலிருந்து காலிங்கராயன்‌ எடுத்துவந்த 
பெரியம்மன்‌ சிலையே பாலமடையம்மன்‌. 
கல்வெட்டு 
றரமசெய.ம்‌ சுபமஸ்து கரிசயாப்புதய சாலிறாகன சகாப்தம்‌ 1772 கலியுக சகாப்தம்‌ 4957 க்கு 
ஜமல்‌ நடக்கும்‌ சார்றரி வருஷம்‌ தை மாதம்‌ 25 தேதி பெற்ற நவமி வெள்ளிக்கிழமை... நட்சத்திரம்‌ 
சற/பரக்கியநாமக்யோகம்‌ மிந்த சுபதினத்தில்‌ சாத்தந்தி கோத்திரம்‌ காலிங்கராய கவுண்டன்‌ அம்மி 
வெள்ளாடு கனகபுரம்‌ காசிலிங்கக்‌ கவுண்டன்‌ மகன்‌ முத்துக்‌ கவுண்டன்‌ மகன்‌ பழனி 
சீறுலப்பகவுண்டன்‌. மகன்‌ கொளந்த6லோல்‌ கண்டன்‌ செமியிச்ச பாலமுட அம்மன்‌ காமில்‌ திருப்பணி 
சீறுலை முடிந்தது உபயம்‌. 


106 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளிரவெளி, 
மாங்குட்டை கரியகாளியம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1804 
செய்தி - இங்கிலீசு கும்பினியார்‌ நாளில்‌ வெள்ளோடு சாத்தந்தை குலம்‌ 


சின்னக்கவுண்டர்‌ கரியகாளியம்மன்‌ கோயில்‌ கட்டினார்‌. 
கல்வெட்டு 

ஸ்லஸ்திஸ்ரீ சாலியயாகன' சகாப்தம்‌ 1726 கலியுக சகாப்தம்‌ 4905 மிதின்‌மல்‌ செல்லாநின்ற 
ரீதீதாட்சி வருஷம்‌ புரட்டாசி மாதம்‌ 30 தேதி சனிக்கிழமை ஙிசயதசமி திருவோண நட்சத்திரம்‌ 
திருமிநாம ீயாகமுங்‌ கூடன சுபதினத்தில்‌ குன்றத்தூர்‌ கெள்ளிரகெளி கரியகாளியம்‌.மனுடைய 
தீகாகில்‌ திருப்பணி ம்பம்‌ மகாரர்ச்ராயஸ்ீீ மிங்கிலீச்‌ குஃ்பினியார்‌ நாளில்‌ கெற்பக்கிரகம்‌ 
அர்த்தமண்டபம்‌ மகாமண்டபம்‌ சுத்துப்பிரகாரத்‌ திரு.மதிள்‌ ரத நிங்மானமு.ம்‌ உண்றுபண்ணிமிதினுடன்‌ 
குரோதன வருஷம்‌ புரட்டாசி .மாத.ம்‌ 27 கததி வியாழக்கிழமை அமமரபட்சத்து துதிகை அசுபதி 
ந.ட்செத்திர.ம்‌ க/ச்சிரநா.ம8ீயாக.ம்‌ தைதுலவ/ரகரணமு.ம்‌ அமிர்த யாகமும்‌ பெற்றநாளில்‌ 
கெற்பகீகிரக.ம்‌ அர்த்தமண்டபம்‌ மகாமண்டபம்‌ கிக்கிரகம்‌ முதலான சம்புகரராசணைபும்‌ செய்து 
ம்கீரசம்பு 8ரரட்சணையும்‌ செய்து ரசீதரற்சல;ம்‌ நடப்பியிச்சவன்‌ குறுப்பு நாடு குன்றத்தார்‌ 
ெள்ளிரகெளி காணியாளக்கவுண்டர்களில்‌ வெள்ளோடு சாத்தந்தை கோத்திரத்தில்‌ திருவேங்கடம்‌ 
கண்டன்‌ குமாரன்‌ சுப்பிரமணீமக்கவுண்டன்‌ புத்திரன்‌ சின்னக்கவுண்டன்‌ உபயம்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 75 


107 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, ஃலவமலை செல்லாண்டி 
யம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - விரோதிகிருது ஐப்பசி 25, 19 ஆம்‌ நூற்றாண்டு, கி...1851 
செய்தி - சாத்தந்தை குலம்‌ லிங்ககவுண்டர்‌, விஜயகவுண்டன்‌, 


முத்தாண்டி மூவரும்‌ செல்லாண்டியம்மன்‌ கோயில்‌ கட்டினர்‌. 
கல்வெட்டு I 
கிரோதிகிருது உரும்‌ அப்பிசை .மாத.ம்‌ 25 ததி மீ£றாடு தாலூக்காறுக்குச்‌ சசர்ந்த 
யெலல/மலையிலையிருக்குஃம்‌ சாத்தந்தை குல பெரியண கற/ண்டன்‌ மகன்‌ லிங்கக்/ண்டன்‌ சின்னி௰௰ம்‌ 
பாளையத்திலிருக்கு.ம்‌ செல்ல குஃாரகல/ண்டன்‌ மகன்‌ விஜமகவண்டன்‌ குப்பாண்டி மகன்‌ முத்தாண்டி 
மூவ/௬.மாகக்‌ கூழ்‌ செல்லாண்டி ம.ம்‌.மன்‌' திருப்பணி வேலை முடிச்சது சம்பூரணம்‌ சதா சேலை. 
108 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கொடுமணல்‌ 
இராமசாமி கோயில்‌ 
காலம்‌ - 19 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - சாத்தந்தை குல சின்னய கவுண்டரும்‌ செலம்ப கவுண்டரும்‌ 
திருப்பணியில்‌ தூண்‌ அளித்தனர்‌. 
சுல்வெட்டு 
மிந்த தூணு சாத்தந்தைஞல.ம்‌ செம்பாக்கயுண்டன்‌ மகன்‌ சின்னபக்கவுண்டன்‌ உபயம்‌ 
மிந்த தாணு சாத்தந்தைகுலம்‌ குப்பிச்சிக்‌ குண்டன்‌ மகன்‌ செலம்பக்கற/ண்டன்‌ உபயம்‌. 


109 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரநஞ்சராயர்‌ காலம்‌, கி.பி.1489-1500 
செய்தி - பூந்துறை நாட்டுச்சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 


சர்வலிங்கர்க்கு தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை கொடுத்தனர்‌. 
பூந்துறை நாட்டுச்‌ சபை உறுப்பினர்கள்‌. 
கல்வெட்டு 
வெள்ளாடு வெள்ளாளன்‌ சாத்தந்தைகளில்‌ கனஃ்புரி ஹளான்‌ பெரியண்ணன்‌ இலகலமலை 
ஹெள்ளாளன்‌ சீர்த்தந்தைகளில்‌ சடையர்‌. 


76 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


கொங்கு வேளாளர்‌ 
110. 


ஈரோடு மாவட்டம்‌, கோபி வட்டம்‌, கூகலூர்‌ மத்திய புரீசுவரர்‌ 
கோயில்‌ 


கி.பி.1919 


கூகலூரில்‌ வாழ்ந்த சாத்தந்தைகுல இளையணகவுண்டர்‌ மகன்‌ 
பழனியப்பகவுண்டரும்‌, அவர்‌ மகன்‌ பச்சையப்பகவுண்டரும்‌ 
1919 ஆம்‌ ஆண்டு 5 ஏக்கர்‌ 63 .5 சென்ட்‌ நன்செய்‌ நிலத்தைக்‌ 
கூகலூர்‌ மத்தியபுரீசுவரர்‌ கோயிலுக்குக்‌ கொடையாக அளித்தனர்‌. 
(24 அடிச்‌ சதுரக்‌ கோலால்‌ 402.5 குழி) வரி நீக்கி வருவாய்‌ 
நெல்லில்‌ பாதி காலையில்‌ வேதம்‌ ஓதவும்‌, சிவன்‌ உமைக்கு 
சகஸ்ரநாம அர்ச்சனையும்‌, கணபதி, முருகனுக்கு அஸ்டோத்திரம்‌ 
சொல்லும்‌ அந்தணன்‌ பெறவும்‌, கால்‌ பங்கு அபிஷேக அர்ச்சனை 
நிவேதனத்துக்கும்‌, கால்‌ பகுதி வில்வம்‌, விளக்கு, பாயச 
நிவேதனத்துக்கும்‌ அளித்துப்‌ பதிவும்‌ செய்து அழகிய 
ஆசிரியப்பா வடிவில்‌ கோயில்‌ முன்‌ மண்டபத்தில்‌ பாடலாகவும்‌ 
வெட்டி வைத்தனர்‌. 


கல்வெட்டு 


கடல்புடை சூழ்ந்த காசினி தன்னில்‌ 
கலியுகம்‌ அய்யா மிரத்திரு பதினில்‌ 
காளயுக்‌ தியாண்‌ டைப்பசி மதியில்‌ 
காஞ்சிக்‌ கூகுல்‌ நரட்டுள்‌ கூலர்‌ 
மத்யபுரி ஈசன்‌என மறுபெயர்‌ கொண்ட 
நீட்டு ராண்ட நர்யனரர்‌ தமக்கு 

௯ூவுலுரர்‌ 6வளாண்‌ குடச்சாத்‌ தந்தை 
இளையண 8வள்தீகுத்து எய்திய புதல்வன்‌ 
பழனி மப்பனும்‌ ஒருபழனி யப்பன்‌ 8சய்‌ 
பச்சையப்‌ பனுமாம்‌ இருவரும்‌ மனமெொத்து! 
எழுதிவைத்‌ திட்ட தரும சாசனம்‌ 
க௯ூகிலூர்ப்‌ புதுவ/ரய்க்‌ கால்பாம்‌ நஞ்சைமில்‌ 
எங்களுக்‌ குள்ள ஏக்கரா நாலு 

சென்டறு பத்து மூன்றரை யுடனை 
8மவாரனி௰்‌ கிராமம்‌ ரர ஜவாரம்க்‌ கரல்பரய்‌ 
8தேர்புளியல்‌ என்ற திகழ்தரு நஞ்சை 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 77 


ஏக்கரா ஒன்றும்‌ இல்மிரண்டு.ம்‌ சேர்ந்து 
ஏக்கர்‌ ஐந்துடன்‌ அறுபத்து மூன்றரை 
சென்மு.ம்‌ கொண்ட இவ்‌ விரண்டு பூமியும்‌ 
இருபத்து நால,டச்‌ சதுரக்‌ குழிகள்‌ 
நானூத்தி இரண்டரை உள்ள ததனில்‌ 
வருடநீ தோறும்‌ வருந்தானி யத்தில்‌ 
ஆகல்‌ காலத்து அரசிறை செலுத்தி 

மீதி உள்ளதில்‌ பாதி தானி௰.ம்‌ 

காலை லயத்தில்‌ கே/தஃம்‌ ஓதியும்‌ 
மரலைமயில்‌ சிலன்உமைக்கு ஆமீர நாமமுயம்‌ 
கணபதி கந்தவள்‌ அஷ்கடோத்‌ திறமும்‌ 
சொல்லும்‌ லைசிக அந்தணன்‌ பெறும்‌ 
பின்னும்‌ பாதிமில்‌ பாதி தானி௰௰ம்‌ 
அபிைக அர்ச்சனை செய்யும்‌ அந்தணன்‌ 
அன்ன நிலைதனமாய்ச்‌ செய்து பெறல;ம்‌ 
தி உள்ளதில்‌ வில்லும்‌ கரிளக்கு 

பரமச நி தனம்‌ பண்ணிஙித்‌ தற்கும்‌ 
இறைகின்‌ கோயில்‌ தரும கர்த்தன்‌ 
சங்கள்‌ குலத்தில்‌ கந்தப்‌ பனிட.ம்‌ 

விருத்த பூமி 6தல! தானம்‌ 

எங்கள்‌ சந்ததிக்கு இப்பூமி தன்னில்‌ 
யாதொரு தொடர்பும்‌ இல்லை அலரர்கள்‌ 
துருஃ0பம்‌ தன்னைத்‌ தரன்‌ மலனித்து 

என்று நீடுழி நடத்த 

ஃன்றுள்‌ ஆர்‌ ம்லர்ப்பத.ம்‌ சீபாற்றி. 
இய்ஙியுரம்‌ தற்கால நாஜர்ங்கத்தில்‌ பதிய/ செய்திருக்கும்‌ பத்திரங்களில்‌ பார்க்கலாம்‌. 


இங்ஙனம்‌ பழனீ௰ப்பகங/ண்டன்‌ பச்சியப்பகவுண்டன்‌ மரகதாம்பிகை சகாயம்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


ந 13 
சாத்துபாடி குலம்‌ 


ன்‌ ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌ 
- வீரராசேந்திர தேவனின்‌ 14 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1221 


செய்தி - விசயமங்கலத்து வெள்ளாளன்‌ சாத்துபாடிகளில்‌ உடையான்‌ 


78 கொங்கு வேளாளர்‌ 
தேவனான சிவகல்யாண நம்பி சிவராத்திரி நான்கு கால 
அமுதுபடிக்கு மூன்று கழஞ்சு பொன்‌ கொடுத்தார்‌. தொண்ணூறு 

விளக்குகளும்‌ வைத்தார்‌. ' 

கல்வெட்டு 
ஸ்கஸ்திஸ்ரீ கரணிராசீகசரி பன்மரான திருபுனச்‌ சக்கரஙுத்திகள்‌ ஸ்ரீ கீரராகீஜந்திர தேயறகுத்‌ 
திருவெழுத்திட்டுச்‌ செல்லா நின்ற திருநல்லியாண்டு பதினர்லாஙது குறுப்பு நாட்டு கிசயமங்கலத்து 
வெள்ளாளன்‌ சாத்துபாடகளில்‌ உடையான்‌ தேவனான சிய/ல்லியாண நஃ்பியன்‌ ஆளுடையார்‌ திரு 
நாகீஸ்உர்‌ முடையாற்ஞாச்‌ சிறராத்திரிக்கு ண்டுவதுக்கு குடுத்த பொருள்‌ முக்கழஞ்சுல்கு.ம்‌ அமுதுபடி. 
நாலு சந்திக்கும்‌ தூணிப்பத்க்குஃம்‌ திருமிளக்குத்‌ தொண்ணுூறம்‌ இதுக்கு சவண்டும்‌ விஞ்சனாதிகள்‌ 
அ௨ட்டுவதாகக்‌ கைக்கொண்டீடாம்‌ மிக்கோமில்‌ காணியுடை௰ சிலப்பிராமணரில்‌ இத்ரேய கோத்திரத்து 
தட்சிணாமூர்த்தி ஜளவந்தியான குறப்பு நாட்டுப்பட்டனும்‌ மாடல கோத்திரத்து தெற்றியப்பனும்‌ மாடல 
கீதரத்திரத்து குனிசாரனுடையாணான நாற்பத்‌ தெண்ணாமிரச்‌ சக்கரவர்த்தியும்‌ இயியனைக்வாஙம்‌ 

இத்தன்மம்‌ சந்திராதித்தஙயரை செலுத்துமதாக இது பன்மாககஸ்லரர்ரட்சை. 
112 


சாத்துவாய்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌ 

காலம்‌ - குலோத்துங்க சோழதேவனின்‌ எட்டாம்‌ ஆட்சியாண்டு, 
கி.பி.1156 

செய்தி - விசயமங்கலத்து வெள்ளாளன்‌ சாத்துவாய்களில்‌ காங்கய 


தரையன்‌ மனைக்கிழத்தி ஆண்டியான மங்கையர்க்கரசி பெரிய 

நாச்சியார்‌ திருக்கலியாண உற்சவம்‌, அமுதுபடி, இரண்டு சந்தியா 

தீபம்‌ அளித்தார்‌. 

கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ குஃலாத்துங்க 6சோழதேய/ர்க்கு யாண்டு எட்டாது குறுப்பு நஙட்டு மிசயமங்கலத்து 

வெள்ளாளன்‌ சாத்துவாமிகளில்‌ காங்கயதரையன்‌ மனைக்கிழத்தி ஆண்டி யான மங்கையர்க்கரசி யேன்‌ 
ஆளுடையார்‌ திருநாகீஸ்கர்டாடையார்க்கும்‌ பெரிய நாச்சியாரை எழுந்தருளுகித்துத்‌ திருக்கலியாணம்‌ 
பண்ணி நாச்சியார்க்கு அமுதுபடி நித்த.ம்‌ இருநாழி அரிசிக்கும்‌ அடைக்கரயமுது ஆறுக்கும்‌ 
இலையமுது பதினைஞ்சுக்கு.ம்‌ சந்தியாதீப.ம்‌ இரண்டுக்கும்‌ ஆண்டொன்றுக்கு இரண்டு 
பரிவுட்டத்துக்கும்‌ கிசயமங்கலத்து ஊரார்‌ வசம்‌ ஒடுக்கின' அச்சு பத்தொன்பது இத்தன்ம.ம்‌ 
சந்திராதித்தர்பிரை உபையம்‌ ஊரார்‌ செலுத்துவதாக இது பன்மோஃஃஸ்வரர்றட்சை 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ ட்‌ 79 


113 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரமுடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீர ராசேந்திர தேவனின்‌ 42 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1249 
செய்தி - விசயமங்கலத்து வெள்ளாளன்‌ சாத்துவாய்களில்‌ உடையான்‌ 


உடையான்‌ நாகீசுவரருக்கு சந்தியாதீபம்‌ வைத்தார்‌. 
I கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்சிறக்க கீரராசந்திர தேவர்க்கு மாண்டு நாற்பத்திரண்டாயது 

கார்த்திகை மாதம்‌ முதலாகக்‌ குறுப்பு நாட்டு கிசயமங்கலத்து வெள்ளாளன்‌ சாரத்துவப்களில்‌ 
உடையான்‌ உடையான்‌ ஆளுடையார்‌ திருநாகீஸ்கர்‌ முடையார்ம்ஞு சற்தியாதீபம்‌ ஒன்றுக்கு 
ஓடுக்கின ஆச்சு ஸ்ரீ யக்கி பழஞ்சலாகை அச்சொன்றுங்‌ கொண்டம்‌ இக்கொமில்‌ காணியுடைய 
சியப்பிராமணரில்‌.. இஆளநந்தபட்டன்‌ மாடல கீகாத்திரத்து உடையான்‌ வஞ்சிய... சீறுத்‌ 
நாயக பட்டனும்‌ பிள்ளையாழ்லான்‌ மாழ்யித்தானும்‌ குடங்கொண்டு கோமில்‌ புகுயார்‌ சந்திராதித்தர்‌ 
வரை எரிப்போமாக்ம/ம்‌ இத்தன்ம.ம்‌ பன்மாககஸ்கரரட்சை. 


114 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, குன்றத்தூர்‌ குன்ற 
முடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - போசள வீரவல்லாள தேவர்‌ காலம்‌, சித்திரபானு கார்த்திகை, 
கி.பி. 1342 
செய்தி - குன்றத்தூர்‌ வெள்ளாளன்‌ சாத்துவாயரில்‌ கோன்‌ கூத்தப்பெருமாள்‌ 
குன்றமுடையார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க வீரவுல்லாள தவர்‌ திருவிராச்சியம்‌ பண்ணியருளாநிறக 
சித்திரபானு க/ரஷத்துக்‌ கார்த்திகை .மாத.ம்‌ குறுப்பு நாட்டுக்‌ குன்றத்தூர்‌ வெள்ளாளர்‌ சாத்துவாயரில்‌ 
கோன்‌ கூத்தப்பெரு.மாள்‌ குன்றத்தரர்‌ ஜளுடையார்‌ குன்றமுடையரர்க்குச்‌ சந்தியாதீபபம்‌ ஒன்றுக்கு 
அக்கோமிலுடைம சிறுப்பிராமணரில்‌ றாச்சியகீகர்த்திரத்துப்‌ பன்றிபட்டன்‌ உய்மயந்தான்‌ 
உள்ளிட்டாரு.ம்‌ நான்‌ உத்திரர்பதி உள்ளிட்டாரு.ம்‌ இய்லனைக்லாமும்‌ அச்சொன்றுங்‌ கைக்கொண்டு 
குடங்கொரண்டு கோமில்‌ புகுவான்‌ சந்திராதித்தர்‌ வரை செலுத்துலோமாக்‌ இத்த ன்‌மஃம்‌ பன்மாககஸ்ுரர்‌ 


ரட்சை. 


80 கொங்கு வேளாளர்‌ 


115 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, குன்னத்தூர்‌ குன்ற 
முடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - போசள வீரவல்லாள தேவர்‌ காலம்‌, கி.பி.1296 - 1342 
செய்தி - குன்றத்தூர்‌ வெள்ளாளன்‌ சாத்துவாய்‌ குலத்தார்‌ கொடை 
கல்வெட்டு 


நன்மங்கலஞ்‌ சிறக்க கீர்லுல்லாள சதவர்க்குச்‌ செல்லாநின்ற மாண்டு... குறுப்பு நாட்டுக்‌ 
குன்றத்தூரில்‌ வெள்ளாளன்‌ சாத்துவ/ாயரில்‌..இகீகேரமில்‌ காணிபுடைய சியப்பிராமணன் காச்சிய 


8ீகாத்திரத்தில்‌ பன்றிபட்டன்‌ உம்மலந்தபட்டன்‌ உள்ளிட்டார்‌ குடங்கொண்டு 8கரமில்புகுக/ரர்‌ 


சந்திராசித்தல/ரை.ஃ 
116 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, குன்னத்தூர்‌ 
இலட்சுமி நாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌. 
காலம்‌ - விரோதி வருடம்‌, ஆனிமாதம்‌, கி.பி.16 ஆம்‌ நூற்றாண்டு, 
கி.பி. 1529. 
செய்தி - குன்றத்தூர்‌ வெள்ளாளன்‌ சாத்துவாயரில்‌ கேசன்‌ அம்பலத்‌ 


தாடுவார்‌ சந்தியா தீபம்‌ எரிக்க பாலையன்‌ புள்ளிப்பணம்‌ 

12 கொடுத்தார்‌. 

கல்வெட்டு 

ஸ்வுஸ்சிஸ்ரீ கீரோதி சம்வித்சரத்து ஜனி மாதத்தில்‌ குறுப்புநாட்டுக்‌ குன்றத்தூரில்‌ 
கெள்ளாளன்‌ சரத்துல/ர்யரில்‌ கசன்‌ அ.ம்பலத்தாடுல/ரர்க்கு மேற்படியூரில்‌ நாயனார்‌ இலட்சுமி 
நாராயணம்‌ பெருமாள்‌ கோமிலில்‌ நஃ்பிமாரில்‌ பரரத்ம/ரஜ சீகாத்திரத்து திருவேங்கடதர்தன்‌ 
ஆரயப்பிள்ளைகீயன்‌' கல்ஹெட்டிக்‌ குடுத்தபடி யாவது இற்றை நாளில்‌ இவர்‌ பக்கல்‌ நீர்யனார்‌ 
இலட்சுமி நாராயணப்‌ பெருமாள்‌ திருமுன்‌ சந்தியாதீப விளக்கு எரிப்பதாக வாங்கின” பணம்‌ 
பரலையன்‌ புள்ளிப்பணும்‌ 12 இப்பணம்‌ பன்னிரண்டும்‌ பற்றிக்கொண்டு சந்தியாதீபம்‌ எரிக்கக்‌ 
கடனாகும்‌ இம்‌,மரியாதி குடங்கொண்டு கோமில்‌ புகுவான்‌ எரிக்கக்‌ கடலார்களாகல]ம்‌ 


இப்படி சம்மதித்துக்‌ கல்வெட்டிக்‌ குடுத்தேன்‌ இமப்பிள்ளையேன்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 81 
117 
செங்கண்ணன்‌ குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, வண்ணங்‌ வட்டம்‌, காங்கய அகிலாண்ட 
புரம்‌, அகத்தீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - கி.பி.13 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி - காங்கயம்‌ வெள்ளாளன்‌ செங்கண்ணரில்‌ பிள்ளை சேரமான்‌ 
தோழனான தொண்டைமான்‌ அகத்தீசுவரர்‌ கோயிலில்‌ 
நிர்மாலியத்‌ தொட்டி அமைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கரங்கயத்தில்‌ நாயனார்‌ திரு அகத்தீசுரமுடையார்‌ கீகாமிலில்‌ நிர்மாலியத்‌ 
தொட்டி சலைப்பித்தேன்‌ இவ்வூர்‌ வெள்ளாளன்‌ செங்கண்ணரில்‌ பிள்ளை சேரமான்‌ தோழனான 
தொண்டைமான்‌ தன்ம.ம்‌ ஸ்ரீ நன்றாக. 
118 


செட்டர்‌ குலம்‌ 


இடம்‌ - கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, கோயமுத்தூர்‌ (வடக்கு) வட்டம்‌, 
இடிகரை வில்லீசுவரமுடையார்‌ கோயில்‌ 

காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ இரண்டாம்‌ ஆட்சியாண்டு, 
கி.பி, 1287. 

செய்தி - சேவூர்‌ வெள்ளாளன்‌ செட்டரில்‌ சின்னன்‌ காவன்‌ வில்லீசுவர 


முடையார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ வைக்க பணம்‌ 10 கொடைய 

ளித்தார்‌, 

கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தரமாண்டிய தேறிர்க்கு மாண்டு 2 இலது அடபரிசரரநர்ட்டு fear 
கெள்ளாளன்‌ செட்டரில்‌ சின்னன்‌ காவன்‌ உடையார்‌ மில்லீசகரமுடையார்க்கு வைத்த சந்தியா 
தீப விளக்கு ஒன்றுக்கு ஒடுக்கின வராகன்‌ பணம்‌ 10 இப்பணம்‌ பத்தும்‌ கைக்கொண்டடேன்‌ 
இக்கோமில்‌ காணியுடைய சிறுப்பிரரமணன்‌ , காசிப காத்திரத்து திறுநட்டன்‌ அகத்தீச்ய/ரம்‌ 
உடையானான சித்திரமேழி பட்டேன்‌ குடங்கொடு கோரமில்‌ புகுவான்‌ சந்திராதித்தர்‌ வரை 


செலுத்துோஃமாக இது பன்மாரீகஸ்வரர்‌ ரட்சை, 


82 


இடம்‌ - 


காலம்‌ - 


செய்தி - 


கொங்கு வேளாளர்‌ 
119 
செம்பன்‌ குலம்‌ 
கோவை மாவட்டம்‌, த்தன ரக வனின்‌ வட்டம்‌, 
வெள்ளியங்காடு (முத்துக்கல்புதூர்‌) பசுவேசுவரர்‌ கோயில்‌. 
வீரராசேந்திர தேவனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 121௦ 


மாவண்டூரான எறிவீரபட்டணம்‌ வெள்ளாளன்‌ செம்பரில்‌ 
செல்வனான கொங்காள்வான்‌ பசுபதீசுவரமுடையார்கோயிலில்‌ 
சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 

கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ யீரராரீசந்திர தவர்க்கு யாண்டு 3 வது உடபரிசரரநாட்டில்‌ மரறுண்டூுரான 
ஏறிகீரபட்டணத்தில்‌ வெள்ளாளன்‌ செ.ம்பரில்‌ செல்லனான கொங்காழ்யானேன்‌ பசுபதீஸ்ய/ரமுடை 
யார்‌ சகரமிலில்‌ சந்தியா தீபமொன்று காணியுடைய சிறுப்பிராமணன்‌ கை௰/௪.ம்‌ ஓடுக்கின பொன்‌. 


இடம்‌ - 


காலம்‌ - 


செய்தி - 


120 
ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, காஞ்சிக்கோயில்‌, 
குமரன்‌ கோயில்‌ 
விரோதி ஐப்பசி, 15 தேதி, கி.பி.1529 
காஞ்சிக்கூவல்‌ வெள்ளாளன்‌ செம்பரில்‌ இளச்சி காலிங்கராயன்‌ 
குமரன்‌ கோயில்‌ திருப்பணி செய்தார்‌. 


கல்வெட்டு 


மிசராதி வரும்‌ ஐப்பசி மாதம்‌ 3 தியதி ஸ்ரீமன்‌ மகாமண்டலீசுவர பாலய தேவர்‌ காலத்து 


காஞ்சிக்கூவுல்‌ வெள்ளாளன்‌ செ.ம்பரில்‌ இளைச்சி காலிங்கராயன்‌; 


இடம்‌ - 


காலம்‌ - 


செய்தி 


121 


ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு சர்வ 
லிங்கேசுவரர்‌ கோயில்‌ 


வீரநஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி. 1489 - 1500. 


பூந்துறை நாட்டுச்சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 
சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை கொடுத்தனர்‌. 
பூந்துறை நாட்டுச்சபை உறுப்பினர்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 83 
கல்வெட்டு 
நசையனூரில்‌ வெள்ளாளன்‌ செம்பர்களில்‌ பச்சையன்‌. 
122 
செம்பூத்தன்‌ குலம்‌ 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, கொடுவாய்‌ நாகீசுவரர்‌ 
கோயில்‌. 

காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 14 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1279. 

செய்தி - கொடுவாய்‌ வெள்ளாளன்‌ செம்பூத்த குலம்‌ சிறுக்காளி 


சிறுபிள்ளையான சன்னதி நிறைந்தான்‌ நாகீசுவரருக்குச்‌ 
சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ மீர்பாண்டி௰ தவர்க்கு மாண்டு 74வ/து பொங்கலூர்க்கா நாட்டுக்‌ கொடுவாமில்‌ 
செ.ம்பூதிகளில்‌ சிறுக்காளி சிறபிள்ளையான சன்னதி நிறைநீதர8னேன்‌ குடுத்த சீநீதியாதீப 
கிளக்கொன்றுக்கு ஒடுக்கின அச்சு 4 இவ்லச்சு நாலுங்‌ கைக்கொண்டீடாம்‌ இக்கேரமில்‌ 
சிவபிராமணரில்‌ க௮/சிய கோத்திரத்து அடிகள்‌ திருத்தளியான்‌ திருச்சிற்றம்பல நம்பி ஒருகையுபம்‌ 
குன்றன்‌ இ௰ுடையான்‌ காளியாண்டானு.ம்‌ நாங்களிருவரும்‌ ஒரு கையும்‌ இஙிகிருகீவா.ம்‌ 
சிளக்கொன்ற.ம்‌ செலுத்தும்‌ குடங்கொண்டு காமில்‌ புகுவான்‌ சந்திராதித்தவ/ரை செல்வதாக 
(இது பன்மாக்களுவரர்ரட்சை, 
128 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, ஊதியூர்‌ உத்தண்ட 


வேலாயுதசுவாமி கோயில்‌. 


காலம்‌ - கி.பி. 1843, சோபகிறிது, புரட்டாசி மாதம்‌ 
செய்தி - முதலிபாளையம்‌ செம்பூத்தகுலம்‌ கவுண்டைய கவுண்டர்‌ 
கோயில்‌ திருமதிளும்‌, மகன்‌ நல்ல குமாரசாமிக்கவுண்டர்‌ 
குறட்டு வாசலும்‌ உபயம்‌. 
கல்வெட்டு 


கலியுக சமாத்தம்‌ 4948ல்‌ கீசாபகிறிது ஊருஷஃம்‌ பிறட்டரதி மாதம்‌ முதலி பாளையத்‌ 
திலைமிருக்கு.ம்‌ உள்ளூருக்‌ கதுண்டைய கண்டன்‌ திரு.௦திஞ உபய.ம்‌ அவருடைய மகன்‌ 
. நல்லகுமரரசர்மிக்‌ கவுண்டர்‌ குறட்டு வாசல்‌ செ.ம்பூத்த கோத்திரம்‌ உத்தண்ட ோலர்யுத்சாமி 
துணை. 


84 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


கொங்கு வேளாளர்‌ 
124 

ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, ஊதியூர்‌ உத்தண்ட 
வேலாயுதசுவாமி கோயில்‌. 
கி.பி. 1775, மன்மத சித்திரை மாதம்‌. 
ஊதியூர்‌ செம்பூத்த குலம்‌ கவுண்டைய கவுண்டர்‌ கோயில்‌ 
திருமதிள்‌ கட்டினார்‌. 

கல்வெட்டு 


சுல/ரமி துணை கலியுக சகாத்த.ம்‌ 4875 க்கு மேல்‌ செல்லாநின்ற மன்மத ஐ/௬௨௨.ம்‌ சித்திரை 
ம்ர்தீம்‌ தென்கரை நாடு கெரற்றனூர்‌ ஊதிழர்க்‌ காதிபன்‌ செ.ம்பத்த சீகரத்திர.ம்‌ நல்ல 
. குமரருக்கதுண்டன்‌மகன்கறுண்டையகதுண்டன்‌ உத்தண்ட வ/லாயுதகக/௩மி 8ீகரமில்‌ திருமதில்‌ 


உபய 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


125 
ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, வாணராய நல்லூர்‌ 
கரியகாளியம்மன்‌ கோயில்‌ (தீபத்தம்ப மண்டபம்‌) 
கி.பி. 1853, பிரமோதூத தை மாதம்‌ 
செம்பூத்தகுல மாணிக்கி ஊதியூர்‌ வத்தமுதலி மகள்‌ 
தெய்வானை தீபத்தம்பம்‌ அமைத்தார்‌. 


கல்வெட்டு 


கலியுக சகரத்த.ம்‌ 4954 கீர மேல்‌ பிரஃமாதாத தை .மாத.ம்‌ செ.ம்பூதீத்குல மாணிக்கி 
ஊதியூர்‌ வத்த முதலி மகள்‌ தெய்வானை உபயம்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


126 
ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, ஊதியூர்‌ உத்தண்ட 
வேலாயுதர்‌ கோயில்‌ மயில்‌ வாகனக்‌ குறடு. 
23-4-18986, துன்முகி சித்திரை 13 தேதி. 
நாகரசு நல்லூர்‌ செம்பூத்த குலம்‌ ராமசாமிக்‌ கவுண்டர்‌ மயில்‌ 
வாகனக்‌ குறடு உபயம்‌. 


கல்வெட்டு 


கலியுக சகாப்தம்‌ 4996 துன்முகி வருகூ.ம்‌ சித்திரை .மாத.ம்‌ 7.3 ததி நாகரசு நல்லூர்‌ 
செ.ம்பூற்றாதிபன்‌ சிஙன்மலைக்‌ கவுண்டர்‌ கு.மாரன்‌ ராமசாமிக்‌ கவுண்டர்‌ மமில்வாகனக்‌ குறடு 


உபயம்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 85 


127 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, கொடுவாய்‌ நாகீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - விக்கிரம சோழனின்‌ 12 ஆம்‌ ஆடசியாண்டு, கி.பி. 1267. 
செய்தி - செம்பூத்த குலம்‌ சாடையார்‌ கண்ணைக்‌ கொடுத்தேன்‌ 
திருநிலைகால்‌ இரண்டு கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ மரிக்கிரம€சாழ தேயுற்கு யாண்டு 12 வது பொங்கலூர்க்கா நாட்டில்‌ திரு 
நரகீசுவர.ம்‌ உடையார்‌ 8ீகரமிலில்‌ செ.ம்பதிகளில்‌ சாடையார்‌ கண்ணைக்‌ கொடுத்ததன்‌. .. 
திருநிலை கரலிரண்டு. 
128 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, மறவபாளையம்‌ 
அப்பிரமேயர்‌ கோயில்‌ (தீபத்தம்பத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது) 
காலம்‌ - கி.பி.1869. 
செய்தி - கொற்றனூர்‌ செம்பூத்த குலம்‌ முதலிபாளையம்‌ (வட்டமலை 
பாளையம்‌) குமாரக்‌ கவுண்டர்‌ தீபத்தம்பம்‌ அமைத்தார்‌. 
கல்வெட்டு 
கலியுக சகரப்த.ம்‌ 4970க்கு மேல்‌ செல்லாநின்ற சரிபய/ அருகம்‌ கார்த்திகை .மாத.ம்‌ 
கெரற்றனூர்‌ ஆதிபன்‌ செ.ம்புதீதகுல சகாத்திரம்‌ மூதலிபாளைய.ம்‌ நல்ல குமாருக்‌ கவுண்டன்‌ மகன்‌ 
ஐ/ட்டமலைப்பாளையம்‌ கு.மாரக்‌ கண்டன்‌ உபயம்‌. 
129 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, கூத்தம்பூண்டி 
அத்தனூரம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ - விசு கார்த்திகை 5, பதினெட்டாம்‌ நூற்றாண்டு, கி.பி.1761. 
செய்தி - செம்பூத்த குலம்‌ குப்பிச்சிக்கவுண்டர்‌ அத்தனூரம்மன்‌ கோயில்‌ 
மகாமண்டபம்‌ கட்டினார்‌. 
கல்வெட்டு 
செம்புத்த கோத்திர:ம்‌ கிசு வருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ 5 ததி கூத்த.ம்பூண்டி கரீணியாளர்‌ 
குப்பிக்கவுண்டன்‌ மகன்‌ செட்டிக்‌ கவுண்டன்‌ மகன்‌ குப்பிச்சிக்‌ கண்டன்‌ மகர மண்டபம்‌ அவின்‌ 


உபயல்‌. 


86 கொங்கு வேளாளர்‌ 
190 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, கூத்தம்பூண்டி 
புவனேசுவரர்‌ கோயில்‌. 


காலம்‌ - 13ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி - கணவரும்‌ மனைவியும்‌, உருவச்சிலையின்‌ கீழ்‌ பெயர்‌. 
கல்வெட்டு 


கெம்பூத்த குல.ம்‌ செல்லப்பகவ/ண்டருஃம்‌ சதயியும்‌. 


131 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, கூத்தம்‌ 
பூண்டி புவனேசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - கி.பி. 18ஆம்‌, நூற்றாண்டு. 
செய்தி - செம்பூத்த குலத்தார்‌ திருப்பணி. 
கல்வெட்டு 


இதன்மேல்‌ செல்லா நின்ற ரவுத்திரி ௨௫௨9.ம்‌ செ.ம்பூத்த குலக்‌ கல/ண்டர்கள்‌ அனைவரும்‌ 
செய்த தருஃமஃம்‌ நீடுழி காலம்‌ சி௦/பத முண்டாகு.ம்‌. 


132 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, கொடுவாய்‌ நாகீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - வீரபாண்டிய தேவரின்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1271 
செய்தி - கொடுவாய்‌ வெள்ளாளன்‌ செம்பூதிகளில்‌ மஞ்சனான காளியான்‌ 
காழி ஞானசம்பந்தன்‌ நாகீசுவரருக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ மீர்பாண்டி௰ சதேவுற்கு யாண்டு து பெரங்கலூரர்கா நாட்டில்‌ கொடுவரமில்‌ 
வுள்ளாளன்‌ செ.ம்பதிகளில்‌ மஞ்சனான கரளியான்‌ கரழிஞான சம்பந்த னன்‌ 
திருநாகீச்வரமுடையாற்கு நரன்‌ சந்தியா தீப கிளகீகொன்றுக்கு ஒடுக்கின' அச்சொன்றுஃம்‌ 
கைக்கொண்கீடாம்‌ இக்கோயில்‌ காணியடைய சிலப்பிராமணரில்‌ க௮/சிய கோத்திரத்துக்‌ குன்றன்‌ 
ஆவ/டையானு.ம்‌ சொக்கன்‌ வுண்டானு.ம்‌ நரங்களிருவகையம்‌ அஃகள்‌ திருத்தளி ஒரு க/கையும்‌ 
நாங்கள்‌ சந்தியாதீப கிளக்கொன்றும்‌ இட்டு அருஹோமாகதும்‌ குடங்கொண்டு நீகரமில்‌ பதன்‌ 
சந்திராசித்த்வுரை செலுத்துவார்களால்‌ இது பன்மாககஸ்வ/ரரட்சை. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 87 


133 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, ஊதியூர்‌ உத்தண்ட 
வேலாயுதர்‌ கோயில்‌. . 
காலம்‌ ன்‌ 11-4-1843 
செய்தி - ஊதியூர்க்‌ காணியாளர்‌ செம்பூத்தகுல சிவன்மலைக்‌ கவுண்டர்‌ 


வாத்திய மண்டபம்‌ கட்டினார்‌ 
கல்வெட்டு 
தெண்டாயுதபாணி துணை கலியுக சகரப்த.ம்‌ 494,2க்கு கமல்‌ சுபகிறுது வரும்‌ மாசி மாதம்‌ 
29 8ததிக்கு சுக்கிரவாரமு.ம்‌ தகமியு.ம்‌ புனர்பூச நட்சத்திரமும்‌ கூடிய சுபதினத்தில்‌ தென்கரைநாடு 
பொன்னூதி மாமலை உத்தண்ட கேலாயுத சும/1மி சீகரமில்‌ முன்‌ வாத்ய மண்டபம்‌ கொற்றலூரு 
ஊதிழராதிபன்‌ செம்புத்த  சீகாத்திரத்தில்‌ கவண்டய கறுண்டருட குமரன்‌ முதலிக்கவுண்டன்‌ 
இஙருடையகுமாரன்‌ சிலன்மலைக்‌ கறண்டன்‌ வாத்‌ யமண்டடபம்‌ உபயம்‌. 
134 
செல்லன்‌ குலம்‌ 

இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, 

பருத்திப்பள்ளி சீகாழிநாதர்‌ கோயில்‌ 
காலம்‌ - இராசேந்திர சோழன்‌ காலம்‌, கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி டக பருத்திப்பள்ளி செல்லர்களில்‌ அத்தாணிக்காமிண்டன்‌, 

நம்பியாழ்வான்‌, தேவன்‌ நாயன்‌, பெரிய தேவன்‌,கஞ்சமலைத்‌ 

தேவன்‌ ஆகியோர்‌ சோழங்கத்‌ தேவர்‌, அவர்‌ தம்பி ஆகியோரின்‌ 

நலத்துக்காகவும்‌ திருநாளுக்காகவும்‌ ஏரிக்கீழ்‌ நிலம்‌ 

அளித்தனர்‌. 

கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ ராகீஜந்திரசீசாழ தவர்க்கு மாண்டு....நாடாழ்வூரர்‌ நாட்டுப்‌ பருத்திப்‌ பள்ளிமில்‌ 

காமிண்டன்‌ செல்லங்களில்‌.... கரனசீலம்‌ அத்தாணில்‌ காமிண்டனும்‌ ந.ம்பியாழ்வான்‌ கதவின்‌ 
நரயனு.ம்‌ பெரியதேவன்‌ கஞ்சமலைத்‌ தேவன்‌ உள்ளிட்டாரு.ம்‌ இவ்வூர்‌ உடையார்‌ ஸ்ரீ 


கமிலரயமுடைம.... நாடு உடைய சீசாழங்கத் தகரும்‌ த.ம்பியார்‌.ஃனு.ம்‌ தங்கள்‌ திருமேனிக்கு 
நண்றாக திருநாளைக்குஃம்‌ உட்பட பெரியதரிக்குக்‌ கிழக்குப்பற்றில்‌ எங்கள்‌ காரணியான நிலம்‌. 


135 


இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, 
பருத்திப்பள்ளி ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 


88 கொங்கு வேளாளர்‌ 


காலம்‌ - போசள வீரராமநாத தேவனின்‌ 19ஆம்‌ ஆட்சியாண்டு 
கி.பி.1273. 
செய்தி - பருத்திப்பள்ளி முதலி கஞ்சமலைத்‌ தேவன்‌ அர்த்தமண்டபத்‌ 


திருநிலைகால்‌ இரண்டும்‌ கொடையாக அளித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்றுஸ்திய்£ீ சார்வு! பெள௰ திருபுலனச்‌ சக்கரறுத்திகள்‌ ஸ்ரீ 8பாஜள கீரராமநாத தேவர்க்கு 
யாண்டு 19 வது சீசல நாட்டுப்‌ பருத்திப்பள்ளியான ராஜசிம்மச்‌ சதுர்சீ/தி மங்கலத்துச்‌ சித்திரமேழி 
கிண்ணகரான ஆதி6கசற/ப்‌ பெருமாள்‌ திருக்கோமிலில்‌ அர்த்தமண்டபத்தில்‌ திருநிலைகால்கள்‌ 
இரண்டும்‌ செய்ஙித்தேன்‌ பருத்திப்பள்ளிக்‌ காமிண்டர்களில்‌ முதலி கஞ்ச.மலைத்ததவன்‌ என்‌ 
தன்மம்‌ 


136 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, பருத்திப்பள்ளி 
அழகு நாச்சியம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - விசயநகர மன்னன்‌ புக்கராயர்‌ காலம்‌, கி.பி. 1408 
செய்தி - பச்சைப்‌ பெருமாள்‌ கோயில்‌ திருப்பணியின்போது செல்லன்‌ 


குல பூமிக்காமிண்டர்‌ முதலிக்‌ காமிண்டர்‌ உள்ளிட்ட 

காணியாளர்கள்‌ பிரதம்‌ முதல்‌ கபோதம்‌ வியாழம்‌ வரை 

தங்கள்‌ உபயமாகச்‌ செய்தனர்‌. 

கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ மகாமண்டலைசுய/ரன்‌ பாகை3க்ஞுத்‌ தப்புவராயர்‌ கண்டன்‌ சதுஸ்‌ சமுத்திராதிபதி 

அரிகரமகரராயர்‌ கு.மாரன்‌ ஸ்ரீ யிஜயபுக்க ராயர்க்குச்‌ செல்லாநின்ற சர்வதாரி சம்க/த்சரத்து 
ஆனிமாதம்‌ மூன்றாம்‌ தியதி நமினார்பச்சைப்‌ பெருமாள்‌ ஸ்ரீ கோமில்‌ பிரத.ம்‌ கோத கியாழம்‌ அளம்‌ 
நமினாரையும்‌ இறங்கல்‌ மீட்ட வெள்ளாளர்‌ செல்லர்களில்‌ பூமிகாமிண்டர்‌ முதலிக்கரமிண்டர்‌ 
உள்ளிட்ட காணியாளகீராம்‌ எங்களொபாதிக்கு ஸ்ரீமன்‌ தர்மம்‌ ரட்சை. 


137 
இடம்‌ க நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, பருத்திப்பள்ளி 
அழகு நாச்சியம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - புக்கராயர்‌ காலம்‌ 
செய்தி - பச்சைப்‌ பெருமாள்‌ கோயில்‌ திருப்பணியின்போது பருத்திப்‌ 


பள்ளி வெள்ளாளர்‌ செல்லன்‌ குல சிவபக்தர்‌ அத்தாணிக்‌ 
காமிண்டர்‌ உள்ளிட்ட காணியாளர்கள்‌ பிரதம்‌ முதல்‌ கபோத 
வியாழம்‌ வரை உபயமாகக்‌ கட்டினர்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 89 
கல்வெட்டு 
ஸ்கஸ்திஸ்ரீ மகாமண்டலைசகரன்‌ அரியராயர்விபாடன்‌பாலைக்குத்‌ தப்புராயர்கண்டன்‌ 
ஸ்ரீ யிஜயபுக்க தவரரயர்க்குச்‌ செல்லா நின்ற காலத்து நரயனர்‌ பசிசைப்பெழு.மாள்‌ ஸ்ரீ கோமிலில்‌ 
பிரதம்‌ முதல்‌ க$ீபாத கியர்ழம்‌ அளம்‌ நர்யனாரையும்‌ ஏங்களொபாதி பருத்திப்பள்ளிமில்‌ 
வெள்ளாளன்‌ செல்லர்களில்‌ சிவபக்தர்‌ அத்தாணிக்‌ காமிண்டர்‌ உள்ளிட்ட காணியாளசீராம்‌ ஸ்ரீ.மன்‌' 


துங்மம்ரட்சை. 
138 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, பருத்திப்பள்ளி 
புவனேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - சுந்தரபாண்டியனின்‌ 24 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1209 
செய்தி - பருத்திப்பள்ளி முதலி செல்லர்களில்‌ சண்ணுவான்‌ அப்பன்‌ 
தூண்‌ கொடை 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தரபாண்டிய தேலர்க்கு யாண்டு 24 லது பருத்திப்பள்ளி முதலி செல்லர்களில்‌ 
சண்ணுவான்‌அப்பன்‌'த.£ம.ம்‌. 


189 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌,திருச்செங்கோடு வட்டம்‌, பருத்திப்பள்ளி 
ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
காலம்‌ - சடையவர்மன்‌ வீரபாண்டியனின்‌ 20 ஆம்‌ ஆட்சியாண்டு, 
கி.பி.1285 
செய்தி - பருத்திப்பள்ளி முதலிகளில்‌ செல்லன்‌ சண்ணுவான்‌ ஆண்டை 


முதலிக்காமிண்டன்‌ கோயிலில்‌ கார்த்திகை தீபத்துக்கும்‌ 
புதுப்பிக்கும்‌ பணிக்காகவும்‌ 42 குழி நிலம்‌ அளித்தார்‌ 
கல்வெட்டு 
ச்பமஸ்து கோச்சடபன்மரான திருபுலனச்‌ சக்கரவுத்திகள்‌ க பாண்டிய நீதலார்க்கு யாண்டு 
பதினஞ்சாவதுக்கு எதிர்‌ அஞ்சாகது பருத்திப்பள்ளியான இராஜசிங்கச்‌ சதுர்வேதி மங்கலத்து 
நீரயனார்‌ ஆதிகீகசற/ப்பெரு.மாளுக்கும்‌ பருத்திப்பள்ளி முதலிகள்‌ செல்லன்‌ சண்ணுவான்‌ 
ஆண்டை முதலிக்காமிண்ட னன்‌ திருக்கார்த்திகை தீபத்துக்குஃம்‌ திருப்புதியதுக்கு.ம்‌ உண்டான 
நிலம்‌ குறம்படி குழி முப்பது மட்டிகை நிலம்‌ தெத்தலை குழி பன்னிரண்டும்‌ ஆக குழி 
நாற்பத்திரண்டு.ம்‌ இந்த நிலம்‌ இரண்டும்‌ என்‌ தர்மம்‌. 
140 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, பாலமேடு 


பொன்காளியம்மன்‌ கோயில்‌ வளாகம்‌ 


90 


காலம்‌ 


செய்தி 


கொங்கு வேளாளர்‌ 
13ஆம்‌ நூற்றாண்டு 
முதலிகளில்‌ செல்லன்‌ கஞ்சமலைத்‌ தேவர்‌ அத்தாணிக்‌ 
காமிண்டர்‌ திருநிலைகால்‌ உபயம்‌ 


கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ இத்திருநிலைகால்‌ இங்றுர்‌ முதலிகளில்‌ செல்லன்‌ கஞ்சமலைத்‌ துவர்‌ 


அத்தாணிக்‌ காமிண்டன்‌ தன்ம.ம்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


141 
நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, பாலமேடு 
பொன்காளியம்மன்‌ கோயில்‌ வளாகம்‌ 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 
முதலிகளில்‌ செல்லன்‌ சண்ணுவான்‌ அய்யன்‌ திருநிலைகால்‌ 
உபயம்‌ 


கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ. இச்சிருநிலைகால்‌ இங்வூர்முதலிகளில்‌ செல்லன்‌ சண்ணுஙான்அம்யன்தன்மம்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


142 
ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, அனுமன்பள்ளி 
அனுமீசுவரர்‌ கோயில்‌ 
17 ஆம்‌ நூற்றாண்டு, கி.பி. 1678 
செல்லன்‌ குலப்‌ பச்சையப்ப கவுண்டர்‌ சுப்பிரமணியர்‌ சன்னதி 
கட்டினார்‌. 


கல்வெட்டு 


கரலயுக்தி ௧௬௯௨ம்‌ அய்ப்பசி .மாத.ம்‌ சுப்பிரமணிய சல/ஙமியார்‌ சன்னதி செல்லன்‌ கீரண 


கவுண்டன்‌ மகன்‌ பச்சையப்ப கண்டன்‌ உபய.ம்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


143 


ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, காங்கயம்பாளையம்‌ 
நட்டாற்றீசுவரன்‌ கோயில்‌. 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


செல்லகுலம்‌ பட்டில்‌ மன்றாடி மூக்கன்‌ சாத்தனான இராசேந்திர 
சிங்க காமிண்டன்‌ மண்டபம்‌ கட்டி கோயில்‌ புதுப்பித்தார்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 91 
கல்வெட்டு 
செல்லன்‌ கொற்ற மூக்கன்‌ ஏகவீர்‌ மாரரயன்‌ மகன் பட்டில்‌ மன்றாடி முக்கன்சாத்தனான்‌ 
(இராசசந்திர சிங்க காமிண்டன்‌ மண்டபமும்‌ எழுப்பிச்சான்‌ சகோமிலு.ம்‌ புதுக்கு கிச்சன்‌ 
இத்தன்மம்‌.. 


144 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, இருப்புலி 
அத்தனூரம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - 1936 நவம்பர்‌ 30 ஆம்‌ தேதி 
செய்தி - இருப்புலி அத்தனூரம்மன்‌ கோயிலில்‌ செல்லகுல வம்சப்‌ 


பங்காளிகள்‌ அனைவரும்‌ புதியதாக கர்ப்பக்கிரகம்‌, அர்த்த 
மண்டபம்‌, மகா மண்டபம்‌ ஆகியவற்றைக்‌ கட்டினர்‌. மூன்று 
நிலைக்‌ கோபுரமும்‌ கட்டினர்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ விஜயாத்புதய சாலியாகன சகாப்தம்‌ வரும2ம்‌ 1859 கலியுக சகரப்த.ம்‌ 
வுருக.ம்‌ 5038 இங்கீலிஸ்‌ வரும்‌ 1936 நவபம்பர்‌.மாத.ம்‌ 90 தேதிக்கு தமிழ்‌ தாது நரம bag 
கார்த்திகை .மாத.ம்‌ 15ந்தேதி சசாமல/ரரம்‌ துதிகையும்‌ மிருகசீரிட நட்சத்திரமும்‌ அமிர்த Bunga 
கூடிய சுபதினத்தில்‌ திருச்செங்ககோடு கொங்கு கைலாசம்‌ ஆண்டவர்‌ சந்நிதி திருப்பணி கைங்கரிய 
பாத்திரராகிய இருப்புலி கிராமம்‌ செல்லங்குல சீகாத்திர.ம்‌ சளையாக்கவுண்டர்‌ அம்மி 
குலதெய்லமாகிய அத்தனூர்‌ அம்மன்‌ கோமில்‌ சிகஸ்தாம்‌ இருந்ததை தற்போது மேற்படி ஐ/மிசம்‌ 
பங்காளிகளாகிய நாங்கள்‌ எல்லாரும்‌ 8சர்ந்து நாதன்‌ கெர்ப்பக்கிரக அர்த்த்மண்டப மகர 
மண்டபங்களும்‌ மூன்று நிலை தோபுரங்களு.ம்‌ திருப்பணி செய்து வைத்தது. 


145 
இடம்‌ - சேலம்‌ மாவட்டம்‌, ஓமலூர்‌ வட்டம்‌, இலவம்பட்டி கன்னிமார்‌ 
பாழி 
காலம்‌ - மதுரை திருமலை நாயக்கர்‌ காலம்‌ 
செய்தி - தாரமங்கலம்‌ இம்முடி சீயால கெட்டி முதலியார்‌ இலவம்‌ 


பட்டியை கைலாசநாதபுரம்‌ என்று பெயரிட்டு தாரமங்கலம்‌ 
கைலாச நாதர்க்குக்‌ கொடையாக அளித்த கல்வெட்டில்‌ 
காணியாளர்‌ செல்ல குலத்தார்‌ பெயர்‌ குறிக்கப்படுகிறது. 
கல்வெட்டு 
காவாண்டைக்‌ கவுண்டர்‌ கொல்லையுண்டான்‌ மட்டும்‌ இதுப்படிக்கு எட்டுத்‌ திக்கும்‌ 
எல்லை கண்டு ஊர்‌ காணியாள செல்லர்குல காறுர்ண்டைக்‌ கவுண்டன்‌ தண்டு ஸ்தானத்து மற்ற 


முண்டான கட்டுக்‌ கல்லணைக்கும்‌ கூட 


92 கொங்கு வேளாளர்‌ 


146 
இடம்‌ - சேலம்‌ மாவட்டம்‌, சேலம்‌ வட்டம்‌, ஆட்டையாம்பட்டி 
திருமணி முத்தாற்றாங்கரை 
காலம்‌ - கி.பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு, கி.பி. 1372 
செய்தி - பருத்திப்பள்ளிச்‌ செல்லர்‌, விழியர்‌ குறிக்கப்பெறுகின்றனர்‌ 
கல்வெட்டு I 


பரிதாபி வருஷம்‌... /96ததி பருத்திப்பள்ளிமிலிருக்கு.ம்‌ வெள்ளாளர்‌ செல்லர்களில்‌ 
கொரண்டாக்‌ கவுண்டர்‌ மகன்‌ காகத்தலைக்‌ கண்டன்‌ நல்ல மமில்‌ கண்டனும்‌ மல்ல 
சமுத்திரத்தில்‌...க்குஃ்‌ செ... கிழியர்களில்‌... 


147 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரநஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி. 1489-1500 
செய்தி - பூந்துறை நாட்டுச்‌ சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 


சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை 
கொடுத்தனர்‌. பூந்துறை நாட்டுச்சபை உறுப்பினர்‌. 
கல்வெட்டு 
அனுமன்பள்ளிமில்‌ வெள்ளாளன்‌ செல்லர்களில்‌ பத்தயான்‌ 
148 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, பெரியகோட்டை 
திருப்பாண்டீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - விக்கிரமசோழ தேவனின்‌ எட்டாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1164 
செய்தி - வீரசோழநல்லூர்‌ வெள்ளாளன்‌ செல்லர்களில்‌ கரும்பிள்ளை 
உத்தமனான உய்யநெறி காட்டினான்‌ திருப்பாண்டீசுவர. . 
முடையார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திப்ரீ திரிபுவனச்‌ சக்கரலுத்திகள்‌ ஸ்ரீ யிக்கிரமசாழ தய/ர்க்குத்‌ திருவெழுக்சிட்டுச்‌ 
செல்லாநின்ற திருநல்லியாண்டு 8 ஆவது அண்ட நாட்டில்‌ ஆண்டான்‌ 8கரமிலான' கீரசோழ 
நல்லூரில்‌ வெள்ளாளரில்‌ செல்லர்களில்‌ கரு.ம்பிள்ளை உத்தமனான்‌ உய்யநெறி கர்ட்டினான்‌ 
திருப்பாண்டீசுரமுடையமார்க்கு சீபண்டாரத்துக்கு ஒடுக்கின' சிரியக்கி பழஞ்சலாகை அச்சு ஒன்று 
உடையார்‌ திருப்பாண்டீசரமுடையார்‌ கோமில்‌ காணியுடைய சிலபிராமணக்ராம்‌ மொகல்லிய 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 93 
சீகாத்திரத்தில்‌ சியமங்கையாழ்கி ஆன அருமறை ஆதித்தச்‌ சக்கரவுத்திகள்‌ சந்தியா தீபம்‌ ஒரு 
கிளக்கு எரிம்‌8பா. மாகம்‌ சந்திராதித்தஙரை குடங்கொண்டு கச்சிகொடு புக்கார்‌ எரிச்சு 
அருகலமாகல/ம்‌ இது பண்‌மாககசவரர்‌ ரட்சை, 


149 
செவ்வந்தி குலம்‌ 


இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, இருப்புலி 
அழகுராயப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 

காலம்‌ - கி.பி. 1857, நள சித்திரை 18 ஆம்‌ தேதி 

செய்தி - இருப்புலி காணியாளர்களில்‌ செவந்தி குலத்தார்‌ அழகுராயப்‌ 


பெருமாள்‌ கோயிலில்‌ கர்ப்பக்கிரகம்‌ அர்த்தமண்டபமும்‌, 
தேவராயப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ மகாமண்டபமும்‌ கட்டினர்‌. 
அழகப்பகவுண்டர்‌, பழனிக்கவுண்டர்‌, முத்துக்கவுண்டர்‌ 
முன்னிருந்து பணி செய்தனர்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சாலியயாகன சகாப்தம்‌ 1779 கலியுக சகாப்தம்‌ 4958 இதன்‌மமேற்‌ செல்லாநின்ற 
நள நம சம்வுத்சரத்து சித்திரை மாதம்‌ 18நீ 8ீததி சுக்கிர வாரமும்‌ சத்த.மிழ.ம்‌ மிருகசீரிச 
நட்சத்திரமும்‌ கூடிய ச்பதினத்தில்‌ அழூஞரரம ச்ல/ர்மிக்கு கெருப்பகிரக.ம்‌ இரர்த்த்மண்ட பம்‌ தேவராய 
சம/£மிக்கு மகர்‌ மண்டபமும்‌ சேஷஓய்யங்கார்‌ பூசை பண்ணுகுற நாளைமிலை செறுந்தி குலத்துக்‌ 
காணியாளக்கவுண்டர்கள்‌ நாங்கசீள உபயமாகக்‌ கட்டிய/ச்ச சகாயம்‌ இந்தக்‌ கோமில்‌ வேலைக்கு 
எசமானராம்‌ இருந்து வலை நடப்மிலச்சது அழகப்பகவுண்டன்‌ பழனிக்கவுண்டன்‌ 
முத்துக்கலுண்டன்‌ வலை பண்ணினது ச்ப்பனர சாரீ. 
150 


செவ்வாயர்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, பொன்னிவாடி 
நிரமலீசுவரர்‌ கோயில்‌. 

காலம்‌ - விக்கிரமசோழ தேவரின்‌ 19 ஆவது ஆட்சியாண்டு, கி.பி.1293 

செய்தி - பொன்னிவாடி வெள்ளாளன்‌ செவ்வாயரில்‌ காவன்‌ 


செம்பள்ளி நிர்மலீசுவரர்‌ கோயிலில்‌ மேலைவாசல்‌ 
விநாயகருக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 


94 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ கிக்கிர.ம சீசாழ தவர்க்கு யாண்டு பத்தொன்பதாவது பொங்கலுர்க்கா நாட்டு 

நிர்மணிமில்‌ கமலை வரசவில்‌ பிள்ளையார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு மற்படியூர்‌ 

வெள்ளாளர்களில்‌ செல்வாயரில்‌ காலன்‌ செம்பள்ளி£பன்‌இயய/ச்சு ஒன்று ஒடுக்கினைன்‌ இப்பொருள்‌ 

கைக்கொண்கடாம்‌ இக்ககோமில்‌ காணியுடைய சீலுப்பிரங்மணர்‌ சாலங்காய கோத்திரத்தில்‌ மணியன்‌ 

வடுகன்‌ மணியன்‌ அயிநாசியும்‌ திருமுக்கூடல்‌ அஙிநாசியும்‌ சந்திராசித்தர்வரை குடங்கொண்டு 
தீகரமில்‌ புகுவர்‌ எரிப்பதாக பன்‌மாககஸ்வரர்‌ ரட்சை. 


151 

இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, பருத்தியூர்‌ 
காட்டுக்குள்‌ உள்ள கற்பாறை. 

காலம்‌ - குலோத்துங்கசோழ தேவனின்‌ எட்டாவது ஆட்சியாண்டு, 
கி.பி. 1157 

செய்தி - நவனியில்‌ வெள்ளாளர்‌: செவ்வாயரில்‌ மாணிக்கதேவர்‌ வாசி 
பருத்தியூர்‌ நக்கீசுவரமுடையார்க்கு சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 

கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ குலலோத்துங்ககீசாழ சுவற்கு யாண்டு எட்டாக/து பொங்கலூர்க்கா நாட்டு 
நக/னிமில்‌ வெள்ளாளர்‌ செய்லாமரில்‌ மாணிக்க8தலர்‌ மாசி கயன்‌ பத்தியூர் நக்கீசரமுடையார்க்கு ஒரு 
சந்தியாதீபத்துக்கு அரச்சொன்றுமொடுக்கிகனேன்‌ பொன்‌ பெற்றுக்கொண்டேன்‌ இக்கோமில்‌ 
காணியுடைய சிலுப்பிராமணன்‌ மணியன்‌ அயிநாசி உள்ளிட்டடாம்‌ குடங்கொண்டு கோயில்‌ 
புகுவான்‌ எரிப்பானாக இது பன்மோசகஸ்வர ரட்சை. 


152 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, பொன்னிவாடி 
நிர்‌:5லீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரராசேந்திரனின்‌ பனிரண்டாம்‌ ஆட்சியாண்டு கி.பி.1219 
செய்தி ee பொன்னிவாடி வெள்ளாளன்‌ செவ்வாயரில்‌ குருடன்‌ மாணிக்க 
தேவன்‌ நிர்மலீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியாதீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ வீரராசீசந்திர தேவர்க்கு யாண்டு பனீரண்டாவ/து பெரங்கலூர்க்கா நாட்டு 
நிர்மணியமில்‌ வெள்ளாளன்‌ செயயாயரில்‌ குரு.டன்‌.மாணிக்கத௫/ன்‌'நிர்மணி தேவர்க்கு சந்தியா தீபம்‌ 
ஒன்றுக்கு காணியுடைய௰ . சிவப்பிராமணன்‌ க/சம்‌ வைத்த அச்சு ஒன்று சீகரமில்புகுவாண்‌ 


சந்திராதித்தவரை செல்வதாக தன்மம்‌ க/ச்சன்‌ குருடன்‌ மாணிக்கதேலன்‌ பன்மாகேஸ்வ/ரர்‌ 
ரட்சை, 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 95 


158 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவர 
முடையார்‌ கோயில்‌. 
காலம்‌ - விக்கிரமசோழ தேவனின்‌ மூன்றாவது ஆட்சியாண்டு, 
கி.பி. 1259. 
செய்தி - வெள்ளாளன்‌ செவ்வாயரில்‌ கேசன்‌ காவன்‌ சந்தியாதீபம்‌ 


வைக்க பத்து வராகன்‌ கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்றுஸ்தியீ மிக்கிரமசீசாழ தேவர்க்கு யாண்டு மூன்றாவது கில்லீச்றரமுடையார்ககு 
உடபரிசர்நீர்ட்டுக்‌ கருலலூர்‌ வெள்ளாளன்‌ செய்வாயரில்‌ கசன்‌ காவன்‌ பத்து ம/ராகன்‌ வைத்தார்‌. 


154 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, பொன்னிவாடி 
நிர்மலீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ பதினொன்றாம்‌ ஆட்சியாண்டு, 
கி.பி.1218 
செய்தி - பொன்னிவாடி வெள்ளாளன்‌ செவ்வாயரில்‌ கண்ணன்‌ பொத்தி 


மனைக்கிழத்தி சிறிய கண்டி நிர்மலீசுவரர்‌ கோயிலில்‌ மேலை 
வாசல்‌ பிள்ளையார்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திப்ரீ வீரராசசந்திர தீதவர்க்ர யாண்டு பதினொன்றாவது பொங்கலூர்க்கா நாட்டு 
நிங்பணிமில்‌ வெள்ளாளர்‌ செல்லுர்யரில்‌ கண்ணன்‌ பொத்தி மனைக்கிழத்தி சிறிய கண்டியன்‌ இய்வுர்‌ 
மேலை வாசலில்‌ பிள்ளையார்க்கு சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு அச்சொன்று ஓடுக்கினைன்‌ இப்பொருள்‌ 
கைக்கொண்டடோம்‌ இக்கோமில்‌ கரணியுடைய சிறப்பிராமணர்‌ சாலங்காயன கோத்திரத்தில்‌ 
மணியன்‌ வ/ரகனும்‌ மணியன்‌ அகிநாசியும்‌ திருமுக்கூடல்‌ அமிநாசியும்‌ இம்‌ மூலம்‌ 
கைக்கொண்டு சந்திராசித்தய/ரை செலுத்து8லா.மாகக/ம்‌ குடங்கொண்டு 8கரமில்‌ புகு தூரர்‌ 
எரிப்பாராக பன்மாசீகஸ்கறர்ரட்சை. 
155 
சேடர்‌ குலம்‌ 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, இடிகரை வில்லீசுவரர்‌ 
கோயில்‌. 


96 கொங்கு வேளாளர்‌ 


காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ இரண்டாம்‌ ஆட்சியாண்டு 
கி.பி. 1287. 
செய்தி - சேவூர்‌ வெள்ளாளர்‌ சேடர்களில்‌ சின்னன்‌ காவன்‌ இடிகரை 


வில்லீசுவரமுடையார்க்கு சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தரபாண்டிய தேல/ற்கு யாண்டு 2 அது அடபரிசார நாட்டு சஜுர்‌ வெள்ளாளன்‌ 
சீசடரில்‌ சின்னன்‌ காற/சனன்‌ உடையார்‌ கில்லீஸ்ல/ரமுடையார்க்கு வைத்த சந்தியா தீப 
கிளக்கொன்றுக்கு ஒடுக்கின வராகன்‌ 10 இப்பணம்‌ பத்தும்‌ கைக்கொண்டீடன்‌ இக்சீகாமில்‌ 
கரீணியுடை௰ சிறுப்பிராமணன்‌ காசிப ீகரத்திரத்துத்‌ திருந்ட்டன்‌ அகத்தீசரமுடையானான 
சித்திரமேழி பட்டனைன்‌ குடங்கொண்டு கோமில்‌ புகுவார்‌ சந்திராசித்தவரை செலுத்துவதாக 
(இது பன்மோசீகஸ்வர ரட்சை. 
156 


சேரன்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, தாராபுரம்‌ தில்லா 
புரியம்மன்‌ கோயில்‌. 

காலம்‌ - காலயுக்தி, சித்திரை 7 ஆம்நாள்‌ ,கி.பி. 1803 

செய்தி - நரையனூர்‌ நாட்டில்‌ சேர குலத்தார்‌ பிரமணகவுண்டர்‌, நல்ல 


செட்டிக்கவுண்டர்‌, நல்லமுத்துக்கவுண்டர்‌, சின்னயகவுண்டர்‌ 
காணிகொண்ட விபரம்‌ கூறப்பட்டுள்ளது. 
கல்வெட்டு 
சொஸ்த்திரி விசயாப்புதைய சாலிலாகன வருக கலியுகம்‌ 4904 சாலிறாகனம்‌ 1725க்கு 
மல்‌ செல்லாநின்ற கரலையுக்தி அருகம்‌ சித்திரை 7 ததி புதகாறூம்‌ பஞ்சமி உத்திராடம்‌ மீன்‌ 
லக்கினம்‌ இப்படிப்பட்ட சுபதினத்தில்‌ கொங்கு வஞ்சி விலட புரம்‌ ராசராசபுரம்‌ கிதாபுரம்‌ நரையனூர்‌ 
நடு கரணி கொண்டது சர குலம்‌ காசிப கோத்திரம்‌ பிர மணகல/ண்டன்‌ நல்லகெட்டிக்கவண்டன்‌ 
நலீலமுத்துக்கவுண்டன்‌ சின்னமக௰/ண்டன்‌ தெய்ல/ம்‌ வஞ்சிம.ம்‌.மன்‌ தில்லாபுரி பிரமதாய௰்‌ மிதுக்கு 
எல்லை அனுமந்தநல்லூர்‌ கரை எல்லை சதிரம்‌ வஞ்சிக்குளத்துக்கு கொங்கு நகரம்‌ இது. 
157 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, சித்தளந்தூர்‌ 
அத்தனூரம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.19 ஆம்‌ நூற்றாண்டு, 4.7.1864 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 97 
செய்தி - புளியம்பட்டி சேரகுல நல்லமகவுண்டரும்‌, சாமப்பாளையம்‌ 
சேரகுல துலுக்க கவுண்டரும்‌ ஒவ்வொரு தூண்‌ உபயம்‌. 
கல்வெட்டு 

(௮)துந்துமி வருஷம்‌ ஆவணி மாதம்‌ 22 தேதி வெள்ளிக்கிழமை புளியம்பட்டி சரன்‌ 
சீகரத்திரம்‌ நல்ல.மகங/ண்டன்‌ தூண்‌ உப௰௰்‌. 

(ஆ) துந்துபி அருகம்‌ ஆணி மாதம்‌ 22 நீததி வெள்ளிக்கிழமை சரமப்பரளையம்‌ சரன்‌ 
சீகாத்திரம்‌ நல்லய குண்டன்‌ பரன்‌ துலுக்க கவுண்டன்‌ அத்தனூர்‌ அஃம்லைக்குத்‌ தாண்‌ 
உபயம்‌. 


158 


சேரிலான்‌ குலம்‌ 


இடம்‌ க திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, பெரியகோட்டை 
சோழீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீர ராசேந்திர தேவனின்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1207-1256 
செய்தி - சேரிலான்‌ குல அவிநாசி புளியன்‌ சோழீசுவரம்‌ உடையார்‌ 
கோயிலில்‌ சண்டிகேசுவரரை எழுந்தருளச்‌ செய்து சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ 6காஙிராசகேசரி பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவுத்திகள்‌ வீரராச்சந்திர நீதவரக்கு 
யாண்டு... அண்ட நாட்டு ஆழ்வான்‌ ீதோமிலான்‌ வீரசீசழநல்லூரில்‌ வெள்ளாளன்‌ சீசரிலாரில்‌ 
அயிநாசி புளியன்‌ தண்‌டடசவரம்‌ பிள்ளையாரை எழுந்தருளுகித்‌ நீதன்‌ Bergan God 
அகிநாசி புளியன்‌ கையால்‌ கொண்ட பழஞ்சலாகை அச்சு ஒன்று இச்சு ஒன்றுங்கொண்டு 
தண்கடசுலரப்‌ பிள்ளையார்க்கு சந்தியா தீபம்‌ இடுல/ரனாகலும்‌ இலை! பன்மாக்கள்ற/ர நர்சை 
159 


சோழன்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, கோபி வட்டம்‌, நம்பியூர்‌ தான்தோன்றீ 
சுவரர்‌ கோயில்‌. 

காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ பதினொன்றாம்‌ ஆட்சியாண்டு 
கி.பி. 1276. 

செய்தி - நம்பி பேரூர்‌ வெள்ளாளர்‌ சோழரில்‌ தேவன்‌ ராசராசன்‌ தான்‌ 


தோன்றீசுவரருக்குச்‌ சந்தியாதீபம்‌ வைத்தார்‌. 


98 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 
ஸ்வஸ்சி.ரீ ஸீர்பாண்டிய தேலுற்கு மாண்டு 77வது ஐப்பசி மாதம்‌ கடபரிசாரநாட்டு நம்பி 
சீபரூரில்‌ வெள்ளாளன்‌ ீசாழரில்‌ தவன்‌ ராசராசசீனன்‌ ஆளுடையார்‌ தான்சீதான்றிமீ 
சுவரமுடையார்க்கு சந்தியா தீபம்‌ ஒன்று இக்கோமில்‌ காணியுடைய சிலுப்பிராமணன்‌ பாரத்யாஜ 
சீகரத்திரத்து ஆண்டான்‌ செல்லபட்டனைன்‌ திருச்சிற்றம்பல ந.ம்பி.... 
160 


தனஞ்செயன்‌ குலம்‌ 


இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, இராசிபுரம்‌ வட்டம்‌, அலைவாய்ப்பட்டி 
ஏகாம்பர நாதர்‌ கோயில்‌ 

காலம்‌ - கி.பி. 1648, சேலம்‌ சின்னம நாயக்கர்‌ ஆட்சிக்காலம்‌ 

செய்தி - வெள்ளாளர்‌ தனஞ்செயரில்‌ அலைவாய்‌ செங்கோடகவுண்டர்‌ 


சேலம்‌ சின்னம நாயக்கருக்கு 100 பொன்‌ கொடுத்து காணி 
பெற்றார்‌. செங்கோட கவுண்டர்‌ கிணறு வெட்டி வைத்துள்ளார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கலியுக சகரத்த.ம்‌ 4 74 9க்கு கமல்‌ செல்லாநின்ற சரறுவ/ரி ௨(௬௨.ம்‌ மாசி .மாத.ம்‌ 
75 ததி பூருலபட்ச தசமியும்‌ ரோகணியும்‌ பெற்ற சசர்மல/ரரநீாள்‌ 8சல.ம்‌ சின்னமே நாயக்கன்‌ 
காலத்தில்‌... வெள்ளாளன்‌ தனஞ்செயரில்‌ அலைலாயம்‌ 8/லக௨ண்டன்‌ பேரன்‌ .மாரப்பகவுண்டன்‌ 
மகன்‌ செங்கீகாடகவுண்டன்‌ கமலைக்கிணற-ம்‌...க்௫ு காணியாளக்‌ கட்டளைமிட்டதுக்கு 
.இரரண்மேனைக்குக்‌ குடுத்த பொன்‌ நூறு... ஏகாம்பரநாதர்‌ சன்னதி... . என்னுடைய உ பய்‌... 


161 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீர நஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி. 1489-1500 
செய்தி - பூந்துறை நாட்டுச்‌ சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 


சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை 
கொடுத்தனர்‌. பூந்துறை நாட்டுச்சபை உறுப்பினர்‌. 
கல்வெட்டு 
தைழரில்‌ வெள்ளாளன்‌ தனஞ்சுகளில்‌ தாய்க்கு நல்லர்‌. 
162 


இடம்‌ - கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, மொஞ்சனூர்‌ சிவாலயம்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 99 
காலம்‌ - கி.பி. 1900, சார்வரி ஐப்பசி 10ஆம்‌ நாள்‌ 
செய்தி - தனஞ்செய குலம்‌ பழனிக்கவுண்டர்‌ சிவாலயத்தில்‌ முருகன்‌ 
சன்னதி முன்‌ மயில்‌ வாகனம்‌ செய்து வைத்தார்‌. 
கல்வெட்டு 

கலியுக சகாப்தம்‌ 5001 சார்வரி வருகூம்‌ ஐப்பசி மாதம்‌ 7 நீதி மொஞ்சனூர்க்‌ கிராமம்‌ 
மெர்ஞ்சனூரில்‌ காவல்‌ சைக! சீவளாள ஜாதி தனஞ்செய கோத்திரம்‌ செல்லப்பகல/ண்டர்‌ மகன்‌ 
பழனிக்கவுண்டர்‌ மயில்‌ வாகனம்‌ பிரதிகந்டை செய்வித்த உப௰௰்‌. 


163 
இடம்‌ - கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, மொஞ்சனூர்‌ சிவாலயம்‌ 
காலம்‌ - போசள வீரவல்லாளன்‌ காலம்‌, கி.பி. 1296-1344 
செய்தி - மொஞ்சனூர்‌ வெள்ளாளர்‌ தனஞ்செய குலம்‌ ஆண்டவன்‌ 


சிவாலயத்தில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌ 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ 8பாசல புஜபல விரறுல்லாள 8தயாக்கு திருகிராச்சியம்‌ பண்ணியருளாநின்ற 
யாண்டு சும்லுத்சரத்து மேல்கரை அரையநாட்டு முஞ்சனூர்‌ ஆளுடைய நாயனார்க்கு கீமற்படியூரில்‌ 
வெள்ளாளர்‌ தனிஞ்சிகளில்‌ கொங்கு ீவளாளரில்‌ ஆண்டலனைன்‌ சந்தியா தீபத்துக்கு ஓடுக்கின 
அச்சொன்று இல்சீகாமில்‌ காணியுடையான்‌ அமிரவன்‌ உள்ளிட்டாரு.ம்‌ ஆவார்‌ தமர்‌ உள்ளிட்டாரு.ம்‌ 
(இல்வச்ச ஒன்றுங்‌ கொண்டு சநீதிராதிதீத மரை கமிளக்கெரிக்கக்‌ கடய/தாக்‌ பன்மோகஸ்வறர்‌ 
ரட்சை, 


164 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, ஊஞ்சலூர்‌ நாகீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - கி.பி. 1538 திருமலை நாயக்கர்‌ காலம்‌. 
செய்தி - வெள்ளாளர்‌ தனிஞ்சிகளில்‌ தாயாண்டார்க்கும்‌ மற்றும்‌ ஆறு 


வேட்டுவர்களுக்கும்‌ ஆக ஏழுபேருக்கும்‌ ஏழுமா நிலம்‌ 
கொடுமுடி சிவன்‌, பெருமாள்‌ கோயில்‌ பணிகட்காகக்‌ 
கொடை கொடுக்கப்பட்டது. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ வீர அச்சுதராயர்‌ காரார்‌ கரரியத்துக்குக்‌ கட௰/தான திருமலை நாயக்கர்‌ 
திருவெழுத்திட்டூுச்‌ செல்லா நின்ற கலியுக சகாப்த.ம்‌ 4689 மல்‌ செல்லாநின்ற ஏயிள.ம்பி கரம்‌ 
ஆற்பசி மாதும்‌ 15 ஸ்ரீமன்‌ மகா$தக/ சீத யரத்தமன்‌ கொடுமுடி லிங்கன்‌ வீர நர்ராயணப்‌ பெருமாள்‌ 


100 கொங்கு வேளாளர்‌ 
நிருபப்படிக்கு ஸ்ீமது தேர்‌ திருமலை நாயக்கர்‌ காரியத்துக்குக்‌ கடல/தான அதிகாரி மெய்க்குஃம்‌ 
பெருமாள்‌ பிள்ளையவிர்களுஃம்‌ தானத்தார்களுஃம்‌ திருப்பதியாரு.ம்‌ திருக/ம்படியாரு.ம்‌ ஊஞ்சலூர்க்குஃம்‌ 
ஊரறரர்கீகுஃம்‌ மலைய 8ீவுட்டுவரில்‌ நல்லணன் கரை ஒன்றுக்கும்‌ இப்படி சீசாழியன்கரை ஒன்றுக்கு.ம்‌ 
அந்துல! கேட்டுவரில்‌ சிறுவன்‌ கரை ஒன்றுக்குஃம்‌ மேற்பட ஃ நச்சுழி! கே/ட்டுவ/ரில்‌ சின்னான்‌ கரை 
ஒன்றுக்கும்‌ வெள்ளாளர்‌ தனிஞ்சிகளில்‌ தரயாண்டார்‌ கரை ஒன்றுக்கும்‌ இக கரை ஏழு 
திறத்தார்க்கு.ம்‌ அறவ! கொடுத்தபடி. சும/ரமீ திருக்கை கழக்கமர்க்‌ ஏழா நிலம்‌ அனுபவித்துக்‌ 
கொள்ளக்க,ட வரகும்‌ இந்த மானி௰.ம்‌ கிற்று.ம்‌ ஒற்றி கைத்துக்கொள்ளக்கடக/ரராகலும்‌ இந்தத்‌ 
திருக்கை வழக்கம்‌ ஏழு.மாநில.ம்‌. 

165 
தூரன்‌ குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஆதியூர்‌ ஆதீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ இருபத்திரண்டாம்‌ ஆட்சியாண்டு, 
கி.பி. 1287. 
செய்தி - கோனகப்பாடியில்‌ வெள்ளாளர்‌ தூரன்‌ குலத்து வேளாள 
கவுண்டர்‌ ஆதீசுவரருக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்‌ல்ஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க ஸ்ரீ வீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு இருபத்திரண்டாலது 
கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டுக்‌ கோனகப்பாடிமில்‌ கெ/ள்ளாளன்‌' தாரர்களில்‌. னைன்‌ குறுப்பு நாட்டு 
தத்தில்‌ நாயனார்‌ ஆதீசரமுடையார்க்கு நான்‌ வைத்த சந்தியா தீப மிளக்கு ஒன்றுக்கு இயிவூர்க்‌ 
காணிடிடை௰ சிலுப்பிராமணரில்‌ வாச்சிய கோத்திரத்துக்‌ குறிச்சி ஆண்டவனும்‌ பிள்ளையப்பனுஃம்‌ 
சீறுபிள்ளையப்பலும்‌ ஒடுக்கின அச்சொன்றுங்கொண்டு சந்திராதித்தர்‌ வரை குடங்கொண்டு கோமில்‌ 
புகுவான்‌ செலுத்தக்‌ கடலாரர்களாகக]ம்‌ இது பன்மாகேஸ்லரர்‌ ரட்சை. 


166 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஆதியூர்‌ ஆதீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ பன்னிரண்டாம்‌ ஆட்சியாண்டு 
கி.பி. 1297. 
செய்தி - கோனகப்பாடியில்‌ வெள்ளாளர்‌ தூரர்களில்‌ பாண்டிய அரையன்‌ 


ஆதியூர்‌ ஆதீசுவரமுடையார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 101 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு பன்னி 
ரெண்டாவது கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டுக்‌ கோனகப்பாடிமில்‌ வெள்ளாளன்‌ தூரர்களில்‌ பாண்டிய. 
அரரையசீனன்‌ குறுப்பு நாட்டு ஆதஜுரில்‌ ஆதீஸ்வரமுடையார்க்கு நான்‌ வைத்த சந்தியா தீபம்‌ 
ஒன்றுக்கு காணியுடைய சிறுப்பிராமணன்‌ யாச்சிய கோத்திரத்து கடைக்குறிச்சி ஆண்டவனுக்குஃம்‌ 
பெரிய பிள்ளையப்பனுக்குஃம்‌ சிறுபிள்ளையப்பனுக்குஃம்‌ சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு ஒடுக்கின அச்சு 
ஒன்றுங்‌ கைக்கொண்டு காமில்‌ புகுவான்‌ செலுத்துலோமாககும்‌ பண்மாககஸ்வரர்‌ ரட்சை. 


167 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, பருத்திப்பள்ளி 
புவனேசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ 24 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1309 
செய்தி - மின்னாம்பள்ளி முதலிகளில்‌ தூர குல பெரியபிள்ளை 


யாண்டை கரும்பிள்ளை புவனேசுவரர்‌ கோயில்‌ திருப்பணி 
யின்‌ போது கால்‌, போதிகை, உத்திரம்‌, இதன்மேல்‌ பாக்கல்‌ 4 
இவைகளைக்‌ கொடையாக அளித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தரபாண்டிய தவுற்கு யாண்டு 24 வது பருத்திப்பள்ளி நாட்டு மின்னா 
மெரதிமில்‌ தூரர்களில்‌ பெரிய பிள்ளையாண்டை கரும்பிள்ளைகயன்‌ இக்காலு.ம்‌ 8பாதிகையு.ம்‌ ஒரு 
உத்தரமு.ம்‌ செய்யித்தேன்‌ எந்தன்ம.ம்‌ இதில்‌ மல்‌ பாக்கல்‌ 4.ம்‌ என்‌ தன்மம்‌. 


168 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - நஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி. 1489-1500 
செய்தி - பூந்துறை நாட்டுச்சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 


சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்கொடை 
கொடுத்தனர்‌. பூந்துறை நாட்டுச்‌ சபை உறுப்பினர்‌. 
கல்வெட்டு 
மெர்டக்குறிச்சிமில்‌ வெள்ளாளன்‌ தூரர்களில்‌ ஆவுடையார்‌ 
169 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, குமரமங்கலம்‌ 
பொன்காளியம்மன்‌ கோயில்‌ வளாகம்‌ 


102 கொங்கு வேளாளர்‌ 
காலம்‌ - 19ஆம்‌ நூற்றாண்டு, பிலவ வைகாசி முதல்‌ நாள்‌, கி.பி. 1841 
செய்தி - குமரமங்கலம்‌ பொன்காளியம்மன்‌ கோயில்‌ காணியாளர்‌ தூரன்‌ 
குலத்தில்‌ ஐந்து கரையாரும்‌,கோயிலுக்குரிய இதர சமூக 
த்தினரும்‌ ஒன்றாகக்‌ கூடி மண்டபம்‌ கட்டினர்‌. 
இப்பணியை நிறைவேற்றியவர்கள்‌ செட்டியாக்கவுண்டர்‌, 
சுவாமிக்‌ கவுண்டர்‌ ஆகிய இருவரும்‌ ஆவர்‌. 
கல்வெட்டு 
பிலல அருகம்‌ வைகாசி .மாத.ம்‌ 1 தததி தூரன்‌ அஞ்சுகரைக்‌ காணியாளக்‌ கல/ண்டர்களுஃம்‌ 
கட்டுகல்லையும்‌ கூடிமிந்தத்‌ தன்மம்‌ செட்டியாக்கல/ண்டன்‌ சுல/ஙமிக்‌ கவுண்டன்‌ முகிப்பித்தார்‌. 
170 

இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, குமரமங்கலம்‌ 
பொன்காளியம்மன்‌ கோயில்‌ முன்‌ மண்டபத்தூண்கள்‌. 

காலம்‌ அ சுமார்‌ 150 ஆண்டுகள்‌ முன்‌ 

செய்தி - பொன்காளியம்மன்‌ கோயில்‌ காணியாளர்‌ தூரன்‌ குலத்தார்‌ 
இறந்தால்‌ அவர்‌ நினைவாகக்‌ கோயிலில்‌ தூண்‌ எடுப்பது 
வழக்கம்‌ போலும்‌. பிரியாவிடை என்பது அவர்கள்‌ மறைந்‌ 
ததைக்‌ குறிக்கிறது. இது ஒரு வகை நினைவுக்கல்‌. 

கல்வெட்டு 

அ தாரன்‌ குமரகயண்டன்‌ மகன்‌ கெட்டிக்‌ கற/ண்டன்‌ பிரியர்கிடை 

ஆ தாரன்‌ யிருப்பணகக/ண்டன்‌ மகன்‌ ரங்கைய கற/ண்டன்‌ மகன்‌ பெருமாள்‌ கவுண்டன்‌ 

இ. தூரன்‌ ஆரியணகவ/ண்டன்‌ மகன்‌ விருப்பணகஙண்டன்‌' பிரியாமிடை 

௪. தாரன்‌ கல்லாக்கல/ண்டன்‌ மகன்‌ சய/௩மிக்‌ கண்டன்‌ பிரியாகிடை 

171 


இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, பாலமேடு 
சீனிவாசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 


காலம்‌ - கி.பி. 1828, சர்வதாரி மாசி 10 ஆம்‌ நாள்‌ 
செய்தி - பாலமேடு தூரகுலப்‌ பொன்காளிக்கவுண்டர்‌ சீனிவாசப்‌ 
பெருமாளுக்குச்‌ சித்திரத்‌ தேர்‌ செய்தார்‌. 
கல்வெட்டு 
கலியுக சகாப்தம்‌ 4929 சர்வதாரி வரும்‌ மாசி மாதம்‌ 10 ததி வியாழக்கிழமை சீனி௰ாசப்‌ 


பெரு.மாளுக்குச்‌ சித்திரத்தேர்‌ செய்தது பாலமேடு தாரன்‌ பழனிவேல்‌ கண்டன்‌ மகன்‌ பொன்காளிக்‌ 
கண்டன்‌. g 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 103 


172 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு மலைக்‌ கோபுர வாயில்‌ 
காலம்‌ - 18ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - கோபுரவாயில்‌ வலப்புறமும்‌, இடப்புறமும்‌ சுப்பிரமணியர்‌ 


மண்டபம்‌, விநாயகர்‌ மண்டபம்‌ ஆகியவைகளை அமைத்தவர்‌ 
குமரமங்கலம்‌ தூர குல சடையப்ப கவுண்டர்‌ 
கல்வெட்டு 
(அ) இச்சுப்பிரமணியர்‌ மண்டபம்‌ கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டில்‌ கொமரமங்கலஃம்‌ 
கெள்ளாள தாரகுல.ம்‌ சடையப்பன்‌ உபயம்‌ 


(ஆ) இப்மிள்ளையார்‌.மண்டடப.ம்‌ கீழ்க்கரைம்பூந்துறை நாட்டில்‌ கொமரமங்கலம்‌ வெள்ளாள 


தூரகுல சடையப்பன்‌ உபயம்‌. 
173 
தேவந்தை குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, குன்னத்தூர்‌ குன்ற 
முடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ இருபதாம்‌ ஆட்சியாண்டு, 
கி.பி. 1305 
செய்தி - குன்றத்தூர்‌ வெள்ளாளர்‌ தேவந்தைகளில்‌ சொக்கன்‌ இனிய 
பிள்ளை குன்றமுடையார்க்கு சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 


கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க ஸ்ரீசுந்தர பாண்டிய தேவர்க்கு யாண்டு 20 வது 
அற்பிசை .மரத.ம்‌ குறுப்பு நாட்டுக்‌ குன்றத்தூரில்‌ ஹெள்ளாளன்‌ சதவந்தைகளில்‌ சொக்கன்‌ 
இனிம பிள்ளைசீயன்‌ ஆளுடையார்‌ குன்றமூடையார்க்கு சந்தியா தீபத்துக்கு சீகரமில்‌ 
காணியுமைய சில/ப்பிராமணன்‌ ஆத்ரய சீகாத்சிரத்தில்‌ உடையான்‌ சிறுவனும்‌ நாயனார்‌ 
திருநிலை பட்டனும்‌ பன்றிப்பட்டனும்‌ ஆளலந்தானும்‌ இய்றுனைக்யோம்‌ ம/ரங்கின்‌ அச்ச 
ஒன்றுக்கும்‌ குடங்கொண்டு தீகரமில்‌ புகுவான்‌ சந்திராதித்தவ/ரை செலுத்து 8வ/ர.மாக௮/ம்‌ 
பன்‌மா8கஸ்வரர்‌ ரட்சை. 

174 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, பெருமாநல்லூர்‌ 
உத்தமசோழீசுவரமுடையார்‌ கோயில்‌ 


104 கொங்கு வேளாளர்‌ 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ ஏழாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1272 
செய்தி - ஒத்தனூரான பெரும்பழனத்து வெள்ளாளர்‌ தேவந்தைகளில்‌ 
சிறியான்‌ செயங்கொண்ட சோழக்‌ காமிண்டன்‌ உத்தமசோழீ 
சுவரமுடையார்‌ கோயில்‌ முக மண்டபத்தில்‌ திருவிளக்கு 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கீர்பாண்டி௰ தேவற்கு 7வது ஐப்பசி மாதம்‌ முதலாக அடபரிசார நாட்டு 
ஓத்தலூரான பெரும்பழனத்து வெள்ளாளன்‌ 6தல/ந்தைகளில்‌ சிறியான்‌ செயங்கொண்ட சோழ 
காமிண்டனைன்‌ நாயனார்‌ உத்தமகசாழீசுரமுடையார்‌ முகமண்டபத்துக்கு நான்‌ வைத்த திரு 
சரிளக்கு ஒன்றுக்கு குடுத்த பழஞ்சலாகை அச்சு ஒன்று இஙியச்சு ஒன்றுங்‌ கைக்கொண்டடன்‌ 
ீறற்படி நாட்டு ஓத்தனூரான பெரு.ம்பழனத்துக்‌ கராணீியுமைய சியப்பிராமணன்‌ காசல 
சீகரத்திரதீது ஆளக/ந்தான்‌ அப்பனாரன அன்னதான ந.ம்பிகயன்‌ குடங்கொண்டு 8காமில்‌ புகுவான்‌ 
சந்திராதித்தவ/ரை செலுத்தவானாக இது பண்மா£கஸ்வரர்‌ ரட்சை. 
175 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, பெருமாநல்லூர்‌ 
உத்தம சோழீசுரமுடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 13 ஆவது ஆட்சியாண்டு, கி.பி 1278 
செய்தி - ஒத்தனூரான பெரும்பழனத்து வெள்ளாளர்‌ தேவந்தைகளில்‌ 
சிறியான்‌ பிள்ளான்‌ உத்தம சோழீசுவரருக்குத்‌ திருவிளக்கு 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ வீரபாண்டிய சேவுற்கு யாண்டு 79வது ஆவணி முதலாக கடபரிசாரநாட்டு 
ஓத்தனூரான பெரு.ம்பழனத்து வெள்ளாளன்‌ தேல/ந்தைகளில்‌ சிறியான்‌ பிள்ளானேன்‌ நாயனார்‌ 
உத்தம சோழீசுரமுடையார்க்கு திருவிளக்கு ஒன்றுக்குக்‌ குடுத்த அச்சொன்று இங்யச்சு ஒன்றுங்‌ 
கைக்கொண்டடன்‌ 8மற்படி நாட்டு ஒத்தலூரான பெரும்பழனத்துக்‌ காணியுடைய சிலப்பிராமணன்‌ 
காசுவ8ீகோத்திரத்து ஆளவந்தான்‌ அப்பனான்‌ அன்னதான நம்பிீயன்‌ சந்திராதித்த்ம/ரை 
செலுத்துக/தாக பன்‌மா8கஸ்யரரட்சை. 
176 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, குன்னத்தூர்‌ குன்ற 
முடையார்‌ கோயில்‌ முத்துக்குமாரசாமி சந்நதி 
காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ 27ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1312 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 105 
செய்தி - குன்றத்தூர்‌ வெள்ளாளர்‌ தேவந்தைகளில்‌ சொக்கன்‌ இனிய 
பிள்ளை குன்றமுடையார்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்சிறக்க ஸ்ரீசந்தர பாண்டிய சீதவூர்க்கு யாண்டு 27வது 
கார்த்திகை மாதம்‌ குறுப்பு நாட்டுக்‌ குன்றத்தூரில்‌ வெள்ளாளன்‌ ீதவந்தைகளில்‌ சொக்கன்‌ 
இனியபிளளைச்யன்‌ ஆளுடையார்க்கும்‌ சங்காதி....சந்தியர்‌ தீபம்‌ ஒன்றுக்கு ஊரங்கின அச்சு 


177 
இடம்‌ - கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, மொஞ்சனூர்‌ சிவாலயம்‌ நந்தி 
மண்டபம்‌ 
காலம்‌ - கி.பி. 1804, விஜய ஐப்பசி 18ஆம்‌ நாள்‌ 
செய்தி - மொஞ்சனூர்‌ பசுபதிபாளையம்‌ தேவேந்திர குலம்‌ குமார 
சின்னய கவுண்டர்‌ சிவாலயத்தில்‌ நந்தி குறடு அமைத்தார்‌. 
கல்வெட்டு 


சகரப்த.ம்‌ 4905 விஜய வருஷம்‌ ஐப்பசி மாதம்‌ 18 நீதி மொஞ்சனூர்க்‌ கிராமஃம்‌ பசுபதி 
பாளையம்‌ சைக! சங/ளாளர்‌ ஜாதி தெலைந்சிர கொத்திரம்‌ முத்திக்கலுண்டர்‌ மகன்‌ கு.மார 
சின்னைய கலண்டர்‌ நற்திமீசன்‌ குறடு செம்கித்து உபயம்‌, 
178 


தோடை குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, கீரனூர்‌ வீரநாராயணப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ 

காலம்‌ - 18ஆம்‌ நூற்றாண்டு, விக்ருதிதை 5 ஆம்‌ நாள்‌, கி.பி.1770 

செய்தி - பாப்பினியைச்‌ சேர்ந்த வெள்ளாளரில்‌ தோடை குல மாந்தன்‌ 


கூத்தன்‌ காங்கய நாட்டுச்‌ சுங்க அலுவலராக இருந்தார்‌. 
கீரனூர்‌ ஆதீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ ஒரு திருவிளக்கு 
வைத்தார்‌. குயவர்கள்‌ கொடுக்கும்‌ திருகைச்‌ சுங்கத்தின்‌ 
மூலமாக அவ்விளக்கு என்றென்றும்‌ எரிய வேண்டும்‌ என்ற 

விருப்பத்தையும்‌ தெரிவித்துள்ளார்‌. 

கல்வெட்டு 

கிகுறுதி ஐ௬௨9.ம்‌ தை மாதம்‌ 5 ததி பரப்பினிமில்‌ வெள்ளாளன்‌ கீதாடன்‌ மாந்தன்‌ 
கூத்தன்‌ கரங்கய நாட்டுச்‌ சுங்கம்‌ நடத்துகைமில்‌ கீரனூரில்‌ மீர்‌ நாராயணப்‌ பெருமாளுக்கு 
த.ம்‌.மிட உபயம்‌ ஆக ஒரு திருயிளக்கு நடக்கிறதற்கு இங்யிளக்கு குசவன்‌ திருகைச்‌ சுங்கம்‌ 
பெருமாள்‌ கேமில்‌ பிராமணன்‌ செரு... சீந்திராதித்தர்‌ ம/ரைக்குஃம்‌ சரக! மரனிங்‌.மாக ந்டத்திக/ரக்‌ 


106 கொங்கு வேளாளர்‌ 
கடக/ரராகக/ம்‌ இந்த்‌ தன்மத்தை விலகினவூர்‌ கங்கைக்‌ கரைமில்‌ காராங்ம்பள்னைக்‌ கொண்ற 
தாகத்தில்‌ போராகும்‌ கூத்தன்‌ எழுத்து. 

179 


பண்ணை குலம்‌ 


இடம்‌ .- தென்‌ ஆர்க்காடு மாவட்டம்‌, செங்கம்‌ நடுகல்‌ 
காலம்‌ - கி.பி. 7 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - நடுகற்களில்‌ போந்தை ஊராளி பண்ணன்‌ நாட்டார்‌, பசீரப்‌ 


பண்ணன்‌ ஆகியோர்‌ குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. இவர்‌ பண்ணன்‌ 
அல்லது பண்ணை குலத்தின்‌ முன்னோராக இருக்கக்‌ கூடும்‌. 
கல்வெட்டு 
7) அதசியரைசர்க்கு - 8பாந்தை ஊராளி பண்ணன்நாட்டார்‌ 
ஆ) கோரகிசைய சிங்கவிண்ண பருஃர்க்கு முப்பத்து மூன்றாவது கங்கதி அரைசர்‌ மக்கள்‌ 
மல்‌ கிண்ணனார்‌ சேவுகன்‌ தொப்பு ஐ/ர.ம்பாடி ஆள்கின்ற பசீர்ப்பண்ணன்‌ குறட்டாதன்‌' தொறுக்‌ 
கொண்ட ஞான்று ஏறிந்து பட்டான்‌ கந்தபரு பென்னரதியார்கல்‌. 


180 
பதரி குலம்‌ 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி, அவிநாசியப்பர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு, துந்துபி ஆவணி மாதம்‌, கி.பி 1562 
செய்தி - குறுப்பு நாட்டுப்‌ பாலத்தொழு வெள்ளாளர்‌ பதரிகளில்‌ 


நல்லிசையாளன்‌ பராக்கிரமன்‌ அவிநாசி ஆளுடைய 
நாயனார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ துந்துபி சம்ல/த்சரத்து ஆவணி மாதம்‌ குறுப்பு நாட்டில்‌ பரலத்தொழுகில்‌ 
வெள்ளாளன்‌ பதரிகளில்‌ நல்லிசையாளன்‌ பராக்கிரமனேன்‌ அமயிநாசி ஆளுடைய நரயனார்க்கு 
நான்‌ வைத்த சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு இற்றை நாளில்‌ சீபண்டாரத்தில்‌ ஒடுக்கின பணம்‌ 10 
பணம்‌ பத்துக்கும்‌ இந்த யிளக்கு ஒன்றும்‌ சந்திராதித்தவரை செல்லுதாக இது பன்மாகேஸ்க/ர 
தீட்சை, 
181 
பயிரன்‌ குலம்‌ 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை கோட்டை சங்கமேசுவரர்‌ 
கோயில்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 107 


காலம்‌ - 


செய்தி - 


விக்கிரம சோழதேவனின்‌ பனிரண்டாம்‌ ஆட்சியாண்டு, 
கி.பி.1016 


கோவன்புத்தூர்‌ வெள்ளாளர்‌ பயிரரில்‌ பாவநை வீர சோழகங்கன்‌ 
சங்கீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌ 


கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ீ கிக்கிரமசோழ தெலுற்கு யாண்டு பனிரண்டாலது பேரூர்‌ நாட்டுக்‌ 
சீகாலும்புத்தாரான' வீரகீகரள நல்லூர்‌ ஆளுடையார்‌ சங்கீசவரமுடையார்‌ காமில்‌ காணிய/டைய 
சிலப்பிராமணன்‌ வீரநாராயண சைய/ மர்ழனியேன்‌ இவ்வூர்‌ இருக்கு.ம்‌ வெள்ளாளன்‌ பமிரரில்‌ 
பாவநை கீரசோழகங்கன்‌ பக்கல்‌ நான்‌ சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு கொண்ட அச்சு சந்திராகித்‌ 
தீல/ரைக்‌ குடங்கொண்டு கேமில்‌ புகுவார்‌ செலுத்துகரராக இது பன்மோசீகஸ்கர ரட்சை, 


இடம்‌ - 


காலம்‌ - 


செய்தி - 


182 
ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, நத்தக்காடையூர்‌ 
செயங்கொண்டீசுவரர்‌ கோயில்‌ 
16 ஆம்‌ நூற்றாண்டு 
காரையூரில்‌ பயிரகுல வீரநாயனார்‌ கொங்க வேளதரையர்‌ 
சிறுவப்பர்‌ தூண்‌ உபயம்‌. 


கல்வெட்டு 


ஸ்வுஸ்திப்ரீ காங்கய நாட்டுக்‌ கரரையூரில்‌ வீரநாயனார்‌ கொங்கலைளதரையர்‌ சிறவப்பர்‌ 


கொங்க வள தரையர்‌ இட்ட தூண்‌ 


இடம்‌ - 
காலம்‌ - 


செய்தி - 


183 


ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, நத்தக்காடையூர்‌ 
செயங்கொண்டீசுவரர்‌ கோயில்‌ 

வீரமல்லிகார்ச்சுனர்‌ காலம்‌, பிரபவ வைகாசி 22 ஆம்‌ நாள்‌, 
கி.பி.1567 

காரையூர்‌ வெள்ளாளர்‌ பயிரர்களில்‌ கொற்றன்‌ உத்தமக்‌ 
காமிண்டன்‌, அழகப்பெருமாள்‌ உத்தமக்‌ காமிண்டன்‌ தூண்‌ 
உபயம்‌. 


கல்வெட்டு 


ஸ்றுஸ்திஸ்ரீ மகா மண்டலீசுயரன்‌ ஸ்ரீ யீரமல்லிகார்ச்சன ரரயர்க்குச்‌ செல்லாநின்ற பிரபக/ 
சும்வுத்சரத்து வைகாசி மாத.ம்‌ 23 நீத்தி காங்கய நாட்டுக்‌ காரை ஊரில்‌ கெள்ளாளம்‌ பமிரர்களில்‌ 
கொற்றன்‌ உத்தமக்‌ காமிண்டன்‌ அழகப்பெருமாள்‌ உத்தமச்‌ காமிண்டன்‌ இட்ட தூண்‌. 


108 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


கொங்கு வேளாளர்‌ 
184 

ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, நத்தக்காடையூர்‌ 
செயங்கொண்டீசுவரர்‌ கோயில்‌ 
வீர மல்லிகார்ச்சுனராயர்‌ காலம்‌, பிரபவ வைகாசி 23 ஆம்‌ நாள்‌, 
கி.பி. 1567 
காரையூர்‌ வெள்ளாளன்‌ பயிரர்களில்‌ கொங்கவேள்‌ தரையர்‌ 
இராட்சதப்‌ பெருமாள்‌ தூண்‌ உபயம்‌. 


கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ மகாமண்டலீசு/ரன்‌ ஸ்ரீகீரமல்லிகார்ச்சனராயர்க்குச்‌ செல்லரநின்ற பிரபல 


வைகாசி 28 ததி கரங்கய நாட்டுக்‌ காரையூர்‌ வெள்ளாளன்‌ பமிரர்களில்‌ கொங்க.6/ள்‌ தரையர்‌ 
இராட்சத பெருமாள்‌ இட்ட தூண்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


185 
ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, நத்தக்காடையூர்‌ 
செயங்கொண்டீசுவரர்‌ கோயில்‌ 
கி.பி. 16 ஆம்‌ நூற்றாண்டு 
திருப்பணி செய்த பயிர குலப்‌ பட்டக்காரர்கள்‌ பெயர்‌ பொறிக்‌ 
கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ காரை ஊரில்‌ வெள்ளாளன்‌ பமிரர்களில்‌ அழகன்‌ உத்தமக்‌ கர்மிண்டன்‌ 


கரியான்‌ உத்தமக்‌ காமிண்டன்‌ 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


186 


ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, நத்தக்காடையூர்‌ 
செயங்கொண்டீசுவரர்‌ கோயில்‌. 


கி.பி. 1621, துன்முகி பங்குனி 4 ஆம்‌ நாள்‌. 


காரையூரில்‌ வெள்ளாளர்‌ பயிரர்களில்‌ நல்லதம்பிக்கவுண்டர்‌ 
விசுவநாதச்‌ சர்க்கரை உத்தமக்‌ காமிண்ட மன்றாடியார்‌ தம்‌ 
சொந்தப்‌ பணத்தில்‌ நொய்யலாற்றில்‌ புதிய அணையும்‌ 
கால்வாயும்‌ அமைத்து புன்செயை நன்செய்‌ ஆக்கி செயங்‌ 
கொண்டீசுவரருக்கு அளித்தார்‌. சின்னக்குளம்‌, 

பெரியகுளத்து நிலங்களும்‌ அளித்தார்‌. காரையூர்‌. சுற்றுக்‌ 
கிராமக்குடிகள்‌ கலியாணத்துக்கு 15 பணமும்‌, திருப்பணிக்கு 
ஒரு பணமும்‌ அளிக்கக்‌ கட்டளையிட்டார்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 109 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ மகா.மண்டலீசவரன்‌ அரியராய சிபாடன்‌ பாதைக்குத்‌ தப்புலராய கண்டன்‌ 
[ரம.8தவ/! மகாராயர்‌ காரியத்துக்கும்‌ கர்த்தரான முத்துவீரப்ப நாயக்கனுப்பனஙர்கள்‌ தெட்சிண 
சமுத்திராதிபதியாம்ப்‌ பிருத்வி ராச்சியம்‌ பண்ணியருளா நின்ற கலியுகம்‌ 4 722 இதில்‌ சாலிஙாகன! 
சகாப்தம்‌ 1548 கீகு மேல்‌ செல்லாநின்ற துன்முகி வருஷம்‌ பங்குனி மாதம்‌ 9.ம்‌5ததி' 
ததித்தயாரநாள்‌ காங்கய நாட்டில்‌ காரையூரில்‌ ஹெள்ளாளம்‌ பமிரர்களில்‌ நல்லத.ம்பிக்கவண்டர்‌ 
மிசுயநாதச்‌ சர்க்கரை உத்தீமக்‌ கர்மிண்ட மன்றாடியார்‌ ஆவர்கள்‌ கு.ம்முடைய மெற்புயாசிச்‌ 
சொத்திரீல காஞ்சிநதி தீரத்தில்‌ நறப்பிரதில்டையாக அணையும்‌ வரம்க்காலு.ம்‌ கண்டு மேற்கு 
சீர்க்க்ரைபாளையம்‌ கிழக்கு பெரிய காரையூரிலேை தெற்கு கோமில்‌ கரையளலம்‌ இதுவெல்லாம்‌ 
சலம்‌! செயங்கொண்டநாத த.ம்பிராணார்க்குப்‌ பூர்வம்‌ நடந்துவந்தது இந்தப்‌ புஞ்சைமில்‌ நஞ்சை 
நிலங்கண்டதெல்ல௩ம்‌ சல/௩மிக்கு ிட்டொம்‌ இப்பால்‌ பெரிய காரையூரிலைமிருந்து ஆற்றுக்குப்‌ 
ீபாகிற இட்டேரில்கும்‌ கிழக்கும்‌ புதுக்கோட்டையில்‌ பெரிய குளமும்‌ சின்னக்குளமும்‌ இது 
ன்‌ நிலமும்‌ அப்பால்‌ நீரோடி நிலம்‌ எழமாயாக கூடிய நிலத்தில்‌ பாதி நிலம்‌ சுவாமிக்கு 
கிட்டோம்‌ ககோமிலுக்குமேற்கு கந்தப்பன்‌ பரளையத்திலிறாந்து சர்க்கரைப்‌ பாளையத்துக்கும்‌ 
ீபரகிற இட்6டேரி மட்டும்‌ அதுக்கு வடக்கு சர்க்கரைப்‌ பாளையத்து மட்டும்‌ காரையூர்‌ சுற்றுக்‌ 
கிராமக்‌ குடிமில்‌ கலியாணத்துக்குப்‌ பதினஞ்சு பணமும்‌ திருப்பணி டிக்கை குடிக்கு ஒரு 
பணமும்‌ கட்டளைமிட்டோம்‌ ஊர்க்கணக்கு பொன்னாளிப்பிள்ளை மகன்‌ சடைய பிள்ளை 


எழுத்து. 


187 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரநஞ்சராய உடையார்‌ காலம்‌ , 1489-1500 
செய்தி - பூந்துறை நாட்டு 32 ஊரவர்‌ கூடி வெள்ளோடு சர்வலிங்கர்க்குத்‌ 


தைப்பூச விழாவெடுக்கக்‌ கொடை கொடுத்தனர்‌. பூந்துறை 
நாட்டுச்சபை உறுப்பினர்‌. 
கல்வெட்டு 
கெள்ளைஈட்டு வெள்ளாளன்‌ பமிரர்களில பிளளையாண்டான்‌ எழுத்து. 
188 

இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, கவுண்டம்பாளையம்‌ 
விநாயகர்‌ கோயில்‌ 

காலம்‌ - கி.பி. 1793 , பிரமாதீச சித்திரை மாதம்‌ முதல்நாள்‌ 


110 கொங்கு வேளாளர்‌ 
செய்தி - தீர்த்தகிரிச்‌ சர்க்கரை உத்தமக்‌ காமிண்ட மன்றாடியார்‌ சிவன்‌ 
மலையாண்டவர்‌ உச்சிக்காலக்‌ கட்டளைக்கு இரண்டு இடங்‌ 
களில்‌ 16வள்ளக்காடு (64ஏக்கர்‌) கொடையளித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கிசயாற்புத்ய கலியுக சகாப்தம்‌ 4894 சாலிவாகன சீகர்ப்தும்‌ 1715 கமல்‌ 
செல்லாநின்ற பிறமாதீட்ச வராம்‌ சித்திரை மாதத்தில்‌ தீர்த்தகிரிச்‌ சர்க்கரை உத்தலக்‌ 
கர்மிண்ட மன்றாடியார்‌ அவர்கள்‌ அதிகாரத்தில்‌ சிவன்மலை ஆண்டவருக்கு உச்சிக்காலக்‌ 
கட்டளைக்கு காடவர்‌ கிராமத்தில்‌ மானி௰.ம்‌ கிட்ட விபரம்‌ கவுண்‌ட.ம்பாளையத்துக்குத்‌ தெற்கு 
பொத்திபாளையத்துப்‌ பால....கீ௫ சீமற்கு ராசாகலச்க்கு குடக்கு ேலரங்காட்டுக்குக்‌ கிழக்கு 
இந்த சதுர்‌ மத்திமில்‌ கரடுஃ14 ஆக 15 வள்ளம்‌ இந்த பதினஞ்சு வ/ள்ளக்‌ காடும்‌ 
சந்திராதித்தவரை-. டுத்த. போகத்திலேை இறுப்பதாகக/ம்‌ இதற்கு மிகாத.ம்‌ பண்ணினவன்‌ 
கங்கைக்‌ கரைமிசீல கரராம்பச்லைக்‌ கொன்ற 8தாத்திலையுஃம்‌ 
189 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, பட்டாலி (அரசம்‌ 
பாளையம்‌) தனிக்கல்‌. 


காலம்‌ - கி.பி. 1793, பிறமாதீட்ச வருஷம்‌ சித்திரைமாதம்‌ முதல்‌ நாள்‌ 
செய்தி - தீர்த்தகிரிச்‌ சர்க்கரை உத்தமக்‌ காமிண்ட மன்றாடியார்‌ 
கொடுத்த ஒரு கொடை 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திப்ரீ.சன்‌மிசமாற்புதய கலியுக சகாப்தம்‌ 4894 சாலிக/ாகன சகாப்தம்‌ 1715 க்கு மேல்‌ 
செல்லாநின்ற பிரமாதீட்ச வருஷம்‌ சித்திரை மாதம்‌ 1 இம்‌ 8ததிமில்‌ தீர்த்தகிரிச்‌ சர்க்கரை உத்த.மக்‌ 
காமிண்ட மன்றாடியார்‌... 


190 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, சிவன்மலைப்பாதை 
அடிவாரம்‌ இடப்புறம்‌ பழையகோட்டை மடம்‌. 
காலம்‌ - கி.பி. 1858, பிங்கல கார்த்திகை 30 ஆம்‌ நாள்‌ 
செய்தி - சிவன்‌ மலையில்‌ பழையகோட்டை மடம்‌ கொற்றவேல்‌ 
சர்க்கரை மன்றாடியாரால்‌ கட்டப்பட்டது. 
கல்வெட்டு 
கலியுகம்‌ 4959 பிங்கள ம/ருஷஃம்‌ கார்த்திகை .மாத.ம்‌ 306ததி பழையசீகரட்டை நல்ல 
சீசனாபதிச்‌ சர்க்கரை உத்தீ௰க்‌ காமிண்ட மன்றாடியார்‌ பெளத்திரன்‌ நல்லத.ம்பிச்‌ சர்க்கரை 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 111 
உத்த.மக்‌ காமிண்ட மன்றாடியார்‌ புத்திரன்‌ கெற்றசீஙல்‌ சர்க்கரை உத்தமக்‌ காமிண்ட 


லன்றாடியார்‌ உபயம்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


191 
ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, சிவன்மலை 
நுழைவாயில்‌ முன்‌ மண்டபம்‌ 
கி.பி. 1899, விளம்பி ஆவணி 30 ஆம்‌ நாள்‌ 
வாழத்தோட்டத்து வலசுக்காரர்கள்‌ ரங்கசாமிக்கவுண்டர்‌ 
இரத்தினத்தாக்‌ கவுண்டர்‌ ஆகியோர்‌ முன்‌ மண்டபம்‌ கட்டினர்‌. 


கல்வெட்டு 


கலியுக சகாப்த.ம்‌ 5000 கிளம்பி அரும்‌ ஆணி .மாத.ம்‌ 30 ததி பழைய கோர்ட்டை 
தீர்த்தகிரிச்‌ சர்க்கரை சந்ததி வாழத்தோட்டத்து ம/லசு ரங்காமிக்கயுண்டர்‌ ரத்தினத்தாக்‌ கவுண்டர்‌ 
ஜீரண உத்தாரணம்‌ 


192 
ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கொம்மக்கோயில்‌ 
வரதராசப்‌ பெருமாள்‌ செப்புப்‌ படிமம்‌ 
கி.பி. 1827, சர்வதாரி ஐப்பசி 10ஆம்‌ நாள்‌ 
வடமுகம்‌ வெள்ளோடு கரையைச்‌ சேர்ந்த பயிர குலத்தார்களில்‌ 


ராசாக்கவுண்டர்‌, திருமலைக்கவுண்டர்‌ இருவரும்‌ கொம்மக்‌ 
கோயில்‌ வர தராசப்‌ பெருமாள்‌ செப்புப்‌ படிமம்‌ செய்தனர்‌. 


கல்வெட்டு 


ஸ்ரீகலியுக சகரறத.ம்‌ 4928 க்கு மல்‌ செல்லாநின்ற சரலியக/ாகன சகாற்தஃம்‌ 1749 க்கு கமல்‌ 
செல்லாநின்ற சறுவ/தாரி அருகம்‌ அப்பிசை மாதம்‌ 106ததி புதன்‌ வாரமு.ம்‌ உத்திர நட்சத்திரமும்‌ 
௯.டன அமுத சீயாகத்தில்‌ கொ.ம்‌.மகசீகரமில்‌ வரதராசப்பெருமாள்‌ அடமுகம்‌ வெள்ளோடு பமிரகுல.ம்‌ 
ராசாக்கவுண்டன்திருமலைக்‌ கண்டன்‌ சதா சோலை. 


193 
பவளன்‌ குலம்‌ 


கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, கோயில்பாளையம்‌ 
கவைய காளியம்மன்‌ கோயில்‌ 


கி.பி. 1895, மன்மத வைகாசி மாதம்‌ 


தென்திசை வேளாளரில்‌ பவளகுலம்‌ ராயகுமாரகவுண்டர்‌ 


112 கொங்கு வேளாளர்‌ 
கவையகாளியம்மன்‌ குலதெய்வக்‌ குடிகளிடம்‌ தொகை வசூல்‌ 
செய்து முன்‌ மண்டபத்தைப்‌ பிரித்துப்‌ புதுக்கற்களால்‌ 
கட்டினார்‌. 

கல்வெட்டு 
கலிடுகாதி 4996 மன்மத அருகம்‌ வையாசி முன்‌ மண்டபம்‌ பிரித்து புது கல்லுடன்‌ 
சீரணத்துடன்‌ தென்திசை லளாள ப௫/ளகுல.ம்‌ மணியம்‌ லையாபுரிக்‌ குண்டர்‌ புத்திரன்‌ 
ரரயகுமரர்கலண்டன்‌ மிதன்‌ குலதெய்வக்‌ குடிகளரல்‌ தொகை ஊ/சூல்‌ செய்து சீரண உத்தரரணம்‌ 
விரிலுரய்‌ செய்யலாச்ச்து 1895 வரும்‌ 8ம மாதம்‌. 


194 


பனங்காடை. குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, திங்களூர்‌ 
சந்திரபுரீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ 31 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1238 
செய்தி - கூடூரில்‌ வெள்ளாளன்‌ பனங்காடரில்‌ சொக்கன்‌ கொற்றன்‌ 
திங்களூர்‌ சந்திரபுரீசுவரருக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


சீகாமிராசசகசரி பன்மரான திரிபுவனச்‌ சக்கரயித்திகள்‌ ப்ரீ வீரராசீசந்திர£த ௫/ற்கு 
திருவெழுத்திட்டுச்‌ செல்லா நின்ற திரு நல்லியாண்டு இருபத்தைந்தாக/துக்கெதிர்‌ ஆறாவது 
குறுப்பு நாட்டில்‌ கூடுரில்‌ வெள்ளாளன்‌ பனைங்காடர்களில்‌ சொக்கன்‌ கொற்றசீனன்‌ திங்களூரில்‌ 
ஆளுடையார்‌ சந்திரபுர ஈசவரமுடையார்க்குச்‌ சந்தியா தீபமெொன்றுந்‌ திங்களூர்க்‌ கரணியுடைய 
சில/ப்பிராமணன்‌ பாரத்யாஜ கோத்திரத்தில்‌ கதன்‌ தவன்‌... பழஞ்சலாகை அச்சொன்றுங்‌ 
கைக்கொண்£டன்‌ சற்திராதித்தவரை செலுத்துமானாக இது பன்மார்கஸ்லரர்‌ ரட்சை. 


195 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌ 


காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1210 
செய்தி - கூடூர்‌ வெள்ளாளன்‌ பனங்காடரில்‌ கோவன்‌ மனிச்சர்‌ 
மனைக்கிழத்தி உண்ணாடி நாகீசுவரருக்குச்‌ சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ வீரராசீசந்திர தவர்க்கு யாண்டு இரண்டாலதுக்‌ கெதிரால/து கூடுரில்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 113 
வெள்ளாளன்‌ பனைங்காடரில்‌ காவன்‌ மனிச்சரின்‌ மனைக்கிழத்தி உண்ணாடி யன்‌ 
கிசயமங்கலத்து ஆளுடையார்‌ திரு நாகீசுவரம்‌ உடையார்க்கு சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு ஒடுக்கின 
அச்சு ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அச்சொன்றுங்‌ கொண்டம்‌. இக்கோமில்‌ காணியுமைய 
சிப்பிராமணரில்‌ மாகத்துடையான்‌ ேத்நாயக பட்டனும்‌ தத்ரேய சீகாத்திரத்து ஆளலந்தான்‌ 
பிஜைபொறுத்தானும்‌ மாடல 8கரத்திரத்து அப்பன்‌ பிள்ளையும்‌... ௫.டங்கொடு காமில்‌ புகுவான்‌ 
சந்திராதித்தவ/ரை எரிப்பதாக இது பன்மாகஸ்லர ரட்சை. 


196 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரநஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி.1489-1500 
்‌ செய்தி - பூந்துறை நாட்டுச்‌ சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி 


வெள்ளோடு சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ 
கொடை கொடுத்தனர்‌. பூந்துறை நாட்டுச்‌ சபை உறுப்பினர்‌. 
கல்வெட்டு 


எழுமாத்தாரில்‌ வெள்ளாளன்‌ பனங்காடரில்‌ பெரியண்ண காகுத்தர்‌. 


197 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கொடுமணல்‌ 
இராமர்‌ கோயில்‌ தூண்‌ 
காலம்‌ - 19ஆம்‌ நூற்றாண்டு, விசு ஆடி 9 ஆம்‌ நாள்‌, கி.பி. 1821 
செய்தி - கொடுமணல்‌ பனங்காடைகுல வெள்ளைக்‌ கவுண்டர்‌ இராமர்‌ 


கோயிலுக்குத்‌ தூண்‌ உபயம்‌. 
கல்வெட்டு 
கிசு வரும்‌ ஆடி மாத.ம்‌ 9 ததி கொடுமணல்‌ சீரங்கராமருக்குப்‌ பனங்காடை குலம்‌ 
கமிலாசக்‌ கவுண்டன்‌ மகன்‌ முத்துக்‌ கவுண்டன்‌ மகன்‌ வெள்ளைக்கவுண்டன்‌. 
198 


பில்லன்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு திருத்தொண்டீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - இரவிகோதையான கோக்கலி மூக்கனின்‌ நான்காம்‌ ஆட்சி 
யாண்டு 


செய்தி - ஆவணிப்‌ பேரூர்‌ வெள்ளாளன்‌ பில்லர்களில்‌ சொக்கன்‌ 


114 கொங்கு வேளாளர்‌ 
விக்கிரம சோமயரையன்‌ தன்‌ மகன்‌ அக்கன்‌ சோமன்‌ மாமணி 
யாழ்வானின்‌ நலத்திற்காக ஈரோடு திருத்தொண்டீசுவரருக்கு 
நிலம்‌ கொடை அளித்தார்‌. 
கல்வெட்டு 

நீதாமிராசககசரி பண்மரான' திரிபுவனச்‌ சக்கரஙத்திகள்‌ ஸ்ரீ இரவிசகாதையான' கோக்கலி 
மூக்கற்குத்‌ திருவெழுத்திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு நாலாவது பூவாரணிய நாட்டு 
ஆவணிப்சபரூரில்‌ வெள்ளாளன்‌ பில்லர்களில்‌ சொக்கன்‌ சிக்கிரம்‌ சோமயரையன்‌' தன்‌ மகன்‌ 
அக்கன்‌ சோமன்‌ .மாமணியாழ்வான்‌ திருநாமஞ்சாத்தினலையால்‌ 8பருடைச்‌ சிறப்பு இனுக்கு 
ஊர்க்கு மடக்க தாழ்துகுளம்‌ கட்டிக்‌ கொண்டு புன்புலம்‌ நன்புலம்‌ ஆக்கிக்‌ கொள்ல/ரனாககும்‌ 
(இக்குளத்தில்‌ உள்ள பமிர்‌ யாதொன்றும்‌ முச்சூடும்‌ தானே அனுபயிப்பானாகவும்‌ ஈரோட்டில்‌ 
ஆளுடையார்‌ தொண்டீசுவரமுடையார்க்கு நாலில்‌ ஒன்று இறைகீபோகஃம்‌ குடுப்பானரகக]ம்‌ மற்றும்‌ 
மூவன்‌ முளைப்பன்‌ தெங்கு பனையும்‌ தன்‌ மக்கமக்கள்‌ அனுபகிப்பானாகயும்‌ நான்‌ 
கெல்லைக்கு உட்பட்ட கல்லும்‌ காஞ்சனமும்‌ மற்றும்‌. கழிமிறை உள்ளதும்‌ தீரனே 
அனுபகிப்பானாக உதக.ம்‌ பண்ணிக்குடுத்‌தோ.ம்‌ இது மூன்று நியாயற்கு.ம்‌ இரட்சை இது 
விலங்கல்‌ செய்து இறங்கல்‌ பண்ணினஙன்‌ வழி ஏழெச்சமறுப்ப உதகம்‌ பண்ணிக்குடுத்தோம்‌ 
இய்றுரில்‌ நான்கெல்லையாவது அடக்கு சிறுபாடிக்குளத்து தென்னிளந்தலையும்‌ கிழக்கு 
தீறுப்பம்‌ பர்டியும்‌ தெற்கு ஆயத்தர்‌ மடையும்‌ மேற்கு ஒழுகு கறறடும்‌ இந்நான்கும்‌ 
எல்லையாவ/தரகவம்‌ இவ்வூர்‌ நான்கு மன்றாட்டரலுள்ளதும்‌ தான்‌ அனுபகிப்பான்‌ 
நாரசமுறவான்‌ இலை! சீகால்கலி மூக்கனேன்‌ என்‌ எழுத்து இலை பெருமாள்‌ அதிகாரம்‌ செய்யார்‌ 
காடுகெட்டிசீமன்‌ இணை ஏன்‌ எழுத்து பெருமாள்‌ திணைக்களத்தாரில்‌ முனையதரையனைன்‌ 

இயை என்‌ எழுதீது. 


199 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ 20 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1227 
செய்தி - பூவாணிய நாட்டு ஆவணிப்‌ பேரூரில்‌ வெள்ளாளர்‌ புல்லர்களில்‌ 


நடுவிலான்‌ மனைக்கிழத்தி சிறுப்பெண்‌ தன்‌ மகன்‌ பில்லனின்‌ 
நலத்தின்பொருட்டு இரு கழஞ்சு பொன்னால்‌ காக்கல்‌ 
ஊராணியோடு ஒத்த திரு ஆரம்‌ அம்மனுக்கு அணிவித்தார்‌, 

சந்தியா தீபமும்‌ வைத்தார்‌. 

. கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கீரராசசந்திர6தவர்க்கு யாண்டு பதினைஞ்சரலதுக்கெதிர்‌ அஞ்சாவது 
கார்த்திகைத்‌ திங்கள்‌ முதல்‌ பூறாணி௰ நாட்டில்‌ தவணிம்‌ பேரூரில்‌ இருக்கும்‌ வெள்ளாளர்‌ 
புல்லர்களில்‌ நடுமிலான்‌' மனைக்கிழத்தி சிறுப்பெண்ணேன்‌ என்‌ மகன்‌ பில்லனுக்கு நன்றாக 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 115 
கிசயமங்கலத்ீது ஆளுடையார்‌ திருநாகீஸ்வரமுடையார்‌ பெரிய நாச்சியரர்க்கு திருயார்மாக 
காக்கல்‌ ஊராணிசயாடொப்பது இரு கழஞ்சு பொன்னால்‌ சாத்தினேன்‌ ஊர்‌ கை௰/௪ப்‌ சந்தியா 
தீபம்‌ ஒன்றுக்கு ஒரு பழஞ்சலாகை காணியுடை௰ சிலப்பிராமணரில்‌ மாடல கோத்திரத்து 
உடையான்‌ அகிநாசியும்‌ உடையான்‌ ேதனும்‌ மாடல சீகாத்திரத்துத்‌ தேற்றி அப்பனும்‌ 
ஆத்ரேய சீகாத்திரதீது ஆளலந்த மாணிக்கனுபம்‌ ஆளவந்த பிழைபொறுத்தானு.ம்‌ குடங்கெொண்டு 
சீகரமில்‌ செய்வார்‌ சந்திராகித்தவரை மக்க மக்கள்‌ விளக்கெரிப்போமாககும்‌ இத்தன்ம.ம்‌ 
பண்மோசீகஸ்வரர்‌ ரட்சை, 


200 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, சத்தியமங்கலம்‌ வட்டம்‌, சத்தியமங்கலம்‌ 
சிவாலயம்‌ 
காலம்‌ - வீரராசேந்திரனின்‌ 24ஆவது ஆட்சியாண்டு, கி.பி.1231 
செய்தி - குளப்பலூர்‌ வண்ணன்‌ பில்லரில்‌ நம்பி தொண்டைமான்‌ 


ஆலத்துக்‌ கோம்பையான சதுமுகம்‌ கயிலாய முடையார்க்கு 
உச்சிசந்திக்கு அமுதுபடி உரியரிசிக்கும்‌, சந்தியா தீபத்துக்கும்‌ 
சுரிகுழுந்தன்‌ அச்சு அளித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரலுத்திகள்‌ ஸ்ரீ வீரராசீசந்திர தவர்க்கு யாண்டு இருபத்து 
நாலாவது ஆலத்துக்‌ கேர.ம்பையான சதுமுகத்தில்‌ ஸ்ரீகமிலரயமுடையரர்க்கு உச்சிச்‌ சந்திக்கு 
அமுதுபடி உரியரிசி நித்தஞ்‌ சந்தியா தீபம்‌ சுரி குழுந்தன்‌ அச்சு பண்டாரத்திசீல ஒடுக்கி னான்‌ 
குறப்பு நாட்டில்‌ குளப்பலூரில்‌ இருக்கும்‌ வெள்ளாளன்‌ பில்லரில்‌ ந.ம்பி தொண்டையமாகனைன்‌. 


201 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரநஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி.1489-1500 
செய்தி - பூந்துறை நாட்டுச்சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 


சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்கொடை 
கொடுத்தனர்‌. பூந்துறை நாட்டுச்சபை உறுப்பினர்‌. 
கல்வெட்டு 
மங்கலத்து வெள்ளாளன்‌ பில்லர்களில்‌ சூரியததவன்‌. 
202 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, கோயில்பாளையம்‌ 


காலகாலேசுவரர்‌ கோயில்‌ 


116 கொங்கு வேளாளர்‌ 


காலம்‌ - வீரநாராயணதேவனின்‌ ஏழாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1144 
செய்தி - மன்னியூர்‌ வெள்ளாளன்‌ புல்லிகளில்‌ கோவன்‌ இருடனான 
இராசநாராயணக்‌ காமுண்டன்‌ திருப்பணிக்கு மூன்றரை கழஞ்சு 
பொன்‌ கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ கீ£ரநரீரரயண நீதகுற்கு யாண்டு ஏழாலது அடபரிசரரநாட்டில்‌ 
மன்னிடரிலிருக்கு.ம்‌ வெள்ளாளன்‌ புல்லிகளில்‌ கோகன்‌ இருடனான்‌ இராஜநரீரர்யணக்‌ 
காமுண்டேனன்‌. ஆளுடையார்‌ காலகாலநீதவற்கு திருப்பணிக்கு முக்கழஞ்சரை பொன்னும்‌ 
தன்மத்துக்கிட்டுச்‌ செய்வித்துக்‌ கல்‌ ஹெட்டுகிச்‌சேன்‌ இது பன்மாகேஸ்லரர்‌ ரட்சை. 
203 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை நகரம்‌ சங்கமேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - விக்கிரம சோழதேவனின்‌ 19 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1293 


செய்தி - வடபரிசார நாட்டு வெள்ளாளன்‌ புல்லிகளில்‌ பறையன்‌ 
பறையனான நாட்டுக்‌ காமுண்டன்‌ சங்கீசுவரமுடையார்க்குச்‌ 
சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ விக்கிரம.சீசாழ த்வுற்கு யாண்டு பதினேழாவது திர்‌ எதிர்‌ பேரூர்‌ நாட்டுக்‌ 
கீகரவன்புதிதார்‌ உடையார்‌ சங்கீசுரமுடையார்‌ காமில்‌ பக்கல்‌ ௨/டபரிசராரநாட்டி லிருக்கு.ம்‌ 
வெள்ளாளன்‌ புல்லிகளில்‌ பறையன்‌ பறையனான நாட்டுக்‌ காமுண்டனைன்‌ வைத்த சந்தியா தீபம்‌ 
ஒன்றுக்கு இக்சீகரமில்‌ கரணியுடைய சிலப்பிரா.மணனுக்கு ஓரச்சுக்‌ குடுத்தேன்‌ 
சந்திராதித்தராவுரை செல்வதாக இக்கோமில்‌ குடமுங்குச்சியுங்கொண்டு புக்கானில்‌ ஒருவன்‌ 
செலுத்தக்‌ க.ட€வனாகவு/ம்‌ கல்ெட்டுவித்தேன்‌ இது பண்‌மாசீகஸ்வரர்‌ ரட்சை. 


204 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, அன்னூர்‌ மன்னியூ 
ராண்டார்‌ கோயில்‌. 
காலம்‌ அ வீரராசேந்திரனின்‌ 14 ஆம்‌ஆட்சியாண்டு, கி.பி.1221 
செய்தி - வெள்ளாளன்‌ புல்லிகளில்‌ பொற்கோயில்‌ நம்பி ஞாயிற்றுக்‌ 


கிழமை எழுந்தருளும்‌ இறைவனுக்கு வெஞ்சனங்கள்‌ படைக்க 
ஏழரை கழஞ்சு பொன்‌ கொடுத்துள்ளார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ வீரராசீசந்திர தவர்க்கு யாண்டு பதிநீாரலரகிது அந்நியூரிலிருக்கும்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 117 
கெள்ளாளன்‌' புல்லிகளில்‌ சலன்‌ பெரற்கோமில்‌ ந.ம்பியபன்‌ ஆளுடையார்‌ அந்நியூராண்டரர்‌ 
பெரிய... ஞரமிற்றுக்கிழலைக்ஞுச்‌ சிவாலய பிரதுட்சிணை எழுந்தருளப்‌ பண்டாரத்தில்‌ ஒடுக்கின 
பொன்‌ எமுகழஞ்சரையு.்‌. முக்குறுணியும்‌ நெல்லுக்கு... பதினொரு கலன்‌ முக்குறாணியாலு-ம்‌ 
கறியமுது வெஞ்சனங்களுக்கும்‌... 
205 
பிள்ளந்தை குலம்‌ 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, கோயில்பாளையம்‌ 


கவைய காளியம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி. 1532, அச்சுதராயர்‌ காலம்‌ 
செய்தி - கவையமுத்தூர்‌ வெள்ளாளர்‌ பிள்ளந்தைகளில்‌ இராக்கதப்‌ 
பெருமாள்‌ பிறவிக்கு நல்லார்‌ கவைய காளியம்மன்‌ கோயில்‌ 
முன்‌ மண்டபம்‌ கட்டினார்‌. 
கல்வெட்டு 
ஸ்ங்ஸ்சிஸ்ரீமன்‌ மகர மண்டலீசவ/ரன்‌ அச்சுத ரர்யர்க்குச்‌ செல்லாநின்ற கலியுக சகாத்த.ம்‌ 
4633க்கு கமல்‌ நடக்கிற நந்தன மருதம்‌ லைகாசி மர்தீம்‌ 20 நீததி நாலூர்ப்பற்று நாட்டில்‌ 
கலையமுத்தூரில்‌ வெள்ளாளன்‌ பிள்ளந்தைகளில்‌ இராக்கதப்‌ பெருமாள்‌ பிறவிக்கு நல்லார்‌ 
கீலையகாளியம்லை சீகரமில்‌ முன்‌ மண்டபம்‌ கட்டிலித்தலைக்காப்‌ பன்மோசீகஸ்கரர்‌ ரட்சை, 


2௨06 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, அவிநாசி அவிநாசி 
யப்பர்‌ கோயில்‌ முன்‌ கொடி மண்டபம்‌. 
காலம்‌ - கி.பி.1648, சித்தார்த்தி சித்திரை3 ஆம்‌ நாள்‌. 
செய்தி - கவையமுத்தூர்‌ வெள்ளாளன்‌ பிள்ளந்தைகளில்‌ பெரிய 


காளியப்பகவுண்டரும்‌,' சின்னக்காளியப்பகவுண்டரும்‌ அணி 
ஒட்டுக்கால்‌ மண்டபம்‌ அவிநாசியப்பர்‌ கோயிலில்‌ கட்டினர்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கலியுக சகாதீத.ம்‌ 4749க்கு மேல்‌ செல்லாநின்ற சித்தார்த்தி வ/:௬௨௨.ம்‌ 
சித்திரை மாதம்‌ 3 தியதி நரலூர்ப்பற்று நாட்டு கலையம்‌ புத்தூரில்‌ இருக்காம்‌ வெள்ளாளன்‌ 
மிள்ளந்தை குலத்தில்‌ பெரிய காளியப்பகல/ண்டர்‌ அவர்கள்‌ சின்னக்‌ கரளியப்பகவுண்டர்‌ வர்கள்‌ 
உபம.ம்‌ தணி ஓட்டுக்கால்‌ மண்டபம்‌ கட்டிமுகத்தீரர்‌ அஙிநாசிலிங்கர்‌ லட்சிப்பார்‌. 


118 கொங்கு வேளாளர்‌ 
207 


பூச குலம்‌ 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனிவட்டம்‌, பொருளூர்‌ கலி 
வரதராசப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
காலம்‌ - 18 ஆம்‌ நூற்றாண்டு, நள வைகாசி 31 ஆம்‌ நாள்‌, கி.பி.1736 
செய்தி - மஞ்சநாயக்கன்‌ பட்டி பூசகுலம்‌ நல்லணகவுண்டர்‌ பெருமாள்‌ 
I கோயில்‌ கருடகம்பக்‌ குறடு திருப்பணி செய்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்ரீ நள ௧௫.ட.ம்‌ வைகாசி மாதம்‌ 81 சகதி மஞ்சநாயக்கன்‌ பட்டிமிலிருக்காம்‌ பூச குலம்‌ 
குப்பாண்டக்‌ கவுண்டர்‌ பேரன்‌ ஆமிக்‌ கஙண்டருடைய புத்திரன்‌ நல்லண கவுண்டர்‌ பெருமாள்‌ 
ீகரமில்‌ கருடகம்பமுஃம்‌ குறடுஞ்‌ செமிதுலைத்த பிறசிக்‌ட்டைத்‌ தர்மஃம்‌ ந.ம்பியான ரங்கத்தாசன்‌ 
புத்திரன்‌ ஆ-ங்காத்‌ தாசன்‌: 
208 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனிவட்டம்‌, கீரனூர்‌ 
வாகீசுவரர்கோயில்‌ 
காலம்‌ - வீர ராசேந்திர தேவனின்‌ 1 1ஆவது ஆட்சியாண்டு, கி.பி.1218 
செய்தி - கீரனூர்‌ வெள்ளாளன்‌ பூசர்களில்‌ அரையன்‌ சிறியானான வேந்த 
சூளாமணிப்‌ பல்லவரையன்‌ திருவாகீசுவர முடையார்க்குச்‌ 
சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனீச்‌ சக்கரலத்திகள்‌ ஸ்ரீ வீரராசீசந்திர தேல/ர்க்கு யாண்டு 
பதினொன்றாவது பொங்கலூர்க்கா நாட்டு கீரனூர்‌ ஆளுடையார்‌ திருவாகீசுவரமுடையார்க்கு 
சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு துளை கழஞ்சு பொன்‌ சில/பிராமணன்‌ சம்‌ ஒடுக்கினைன்‌' இஙிறுர்‌ 
வெள்ளாளன்‌ பூசகளில்‌ அரையன்‌ சிறியானான 8வ/தஞளாமணிப்‌ பல்லவரையசீனன்‌ இப்பொன்‌ 
கைக்கொண்டீடன்‌ பாண்டி௰ தனிஞ்சி சுந்தனான கு8லாத்துங்க 8ீசாழபட்ட னன்‌ 
சந்திராசித்தல/ரை இவயிஙிளக்கு குடங்கொடு காமில்‌ புகுவார்‌ எரிப்பர்ரரக பன்மாககஸ்கரர்ட்சை. 
209 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, உடுமலை வட்டம்‌, கண்ணாடிப்‌ புத்தூர்‌ 
கைலாசநாதர்‌ கோயில்‌ 


காலம்‌ - வீரராசேந்திர தேவன்‌ 13 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1220 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 119 
செய்தி - கண்ணாடிப்‌ புத்தூர்‌ மன்றாடி பூசகரில்‌ திருச்சிற்றம்பல 
முடையான அம்மை அப்பனான தம்பிரான்‌ தோழனும்‌ 
மற்றொருவரும்‌ எழுந்தருளுவித்த தட்சிணாமூர்த்திக்குக்‌ 
கொடை 
கல்வெட்டு 
ஸ்வுஸ்திரீ வீரராசீசந்திர தேவிர்க்குத்‌ திருவெழுத்திட்டுச்‌ செல்லா நின்ற திரு 
நல்லியாண்டு...நீதனான மீரராசீசற்திர அணுத்திரப்‌ பல்லலரைய6னன்‌ இற்நாட்டூச்‌ 
சழ. தட்சிணாறுர்த்தி ீதய/ர்க்கு அமுதுபடிக்கு இவ்வூர்‌ மன்றாடிகளில்‌ பூசகரில்‌ 
திருச்சிற்ற.ம்பலமுடையான்‌ அஃம்லை அப்பனான தம்பிரான்‌ தோழனும்‌. திருச்சிற்றம்பல 
நம்பியும்‌... தட்சிணாமூர்த்தி தவரை எழுந்தருளுகித்து வீரராசீசந்திர அுத்திரப்‌ 
பல்லல/ரையன்‌. 


210. 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, உடுமலை வட்டம்‌, சோழமாதேவி 


குலசேகர ஈசுவரமுடையார்‌ கோயில்‌ 


காலம்‌ - வீர சோழ தேவரின்‌ காலம்‌, கி.பி. 1118-1137 


செய்தி - மன்றாடி பூசகரில்‌ அரைசன்‌ பறையன்‌ ஆன பொய்யாத்தமிழ்‌ 
நம்பி வேண்டுகோள்படி அரசன்‌ வீரசோழ தேவர்‌ ஆலோடூரில்‌ 
திருப்பள்ளியறை நாச்சியார்க்கு திரு அர்த்தசாமப்‌ பூசைக்கு 
நிலம்‌ விட்டார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ வீரசீசாழ சீதகாக்குத்‌ திருலெழுத்திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு 
கரைறுழிநாட்டுச்‌ சீசாழ.மாசீதவி நல்லூர்‌ ஆளுடையார்‌ ௫ல5௪கர ௪சுகரமூடை யார்‌ திருப்பள்ளியறை 
நாச்சியார்க்கு திருலவொத்தசா.மப்படி வேணுமென்று இங்வுர்‌ மன்றாட பூசகரில்‌ அரைசன்‌ 
பறையனான பொய்யாத்‌ த.மிழ்ந.ம்பிபக்கசீல மந்து நமக்குச்‌ சொல்லி நின்றான்‌ நானி டு ஆசீலாடூரில்‌ 
துலைய/யல்‌ மண்ணறை நிலத்துக்கு கலன்‌ தூணிக்கு எல்லையாவது ீசாழ.மாசீத விம்‌ 
பெருலாம்க்காலுக்கு மேற்கும்‌ கண்ணாடிப்புத்தார்‌ எல்லை கண்ணரற்றுக்கு கடக்கும்‌ ஐங்கலப்‌ 
பற்றின்‌ நடுதுச்செய்‌ நிலத்துக்கு கிழக்கும்‌ கொணக்பாடிக்‌ கவருக்குத்தெற்கு.ம்‌ இந்நான்கெல்லைக்‌ 
குட்பட்ட நெல்லு கிதை கலனை தூணியும்‌ அமுதுபடி வாய்வுழிநடை சீட்டி ஒன்றுஞ்‌ செல்வதாகும்‌ 
(இந்நிலத்தில்‌ வந்த இறை புரு சித்தாயம்‌ எல்கை உககை/ அற்றும்‌ ஏப்சீபர்ப்பட்டத்‌.ம்‌ 
கொள்ளாத மாகச்‌ சந்திராசிச்சற்‌ செல்வ/தாகத்‌....மாருடை பாற்படுத்துக்குடுக்க ந.ம்‌ ஓலைமில்‌ 
எழுத்துமிட்டுக்‌ குடுத்தோம்‌ இது பன்‌ .மாககசரர்‌ ரட்சை, 


120 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


கொங்கு வேளாளர்‌ 
211 


கோவை மாவட்டம்‌, உடுமலை வட்டம்‌, சோழமாதேவி 
குலசேகர ஈசுவரமுடையார்‌ கோயில்‌. 

விக்கிரம சோழதேவரின்‌ 21 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1295 
சோழமாதேவிநதல்லூர்‌ பூசகரில்‌ வெள்ளாட்டி திருப்பணியின்‌ 
போது தூண்‌ கொடுத்தார்‌. 


கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரலத்திகள்‌ சிரி யிக்கிரம சீசாழ தேவர்க்கு யாண்டு 27 வது 


சசாழமா$்தயி நல்லூர்‌ வெள்ளாட்டி பூசகரில்‌..ஃஃஃு ஆளுடையார்க்கு இட்ட தூண்‌ 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


212 

கோவை மாவட்டம்‌, உடுமலை வட்டம்‌, சோழமாதேவி 
குலசேகர ஈசுவரமுடையார்‌ கோயில்‌ 
விக்கிரம சோழ தேவரின்‌ 20 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1294 
சோழமாதேவி நல்லூர்‌ வெள்ளாட்டி பூசகரில்‌ பறையன்‌ 
ஆளுடைய நாச்சியும்‌, அவள்‌ சிறிய தாயும்‌ மண்டபத்தில்‌ 
திருநிலைகால்‌ இரண்டும்‌, படி இரண்டும்‌ செய்தனர்‌. 

கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவுத்திகள்‌ ஸ்ரீ விக்கிரம சோழ தவர்க்கு யாண்டு 


இருபதாவது சீசாழ.மரசதவி நல்லர்‌ வெள்ளாட்டி பூசகரில்‌ பறையன்‌ ஆளுடை நரரச்சியும்‌ என்‌ 
சிறிய தாயும்‌ திருமண்டபத்தில்‌ திருநிலைகாலிரண்டுஃம்‌ படிமிரண்டும்‌ செய்விச்சு நா்ட்டிகிச்சோம்‌ 
இது பன்மா8கசுஙரரர்‌ ரட்சை 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


213 


பூச்சந்தை குலம்‌ 

கோவை மாவட்டம்‌, பொள்ளாச்சி வட்டம்‌, ஆனைமலை 
நன்னனூர்‌ ஆளுடையார்‌ நக்காண்டார்‌ கோயில்‌ 

கி.பி.12ஆம்‌ நூற்றாண்டு 

நன்னனூர்‌ வெள்ளாளன்‌ பூச்சந்தைகளில்‌ மணியமரையனான 
இராசராசப்‌ பல்லவரையன்‌ பக்கல்‌ நிலத்தை ஒற்றிவைத்து 
அதனால்‌ வந்த. பணத்தை வெள்ளாளன்‌ கணிச்சரிவாப்‌ 
பழவரையனான அதிராசராச வஞ்சி வேளான்‌ மணவாட்டி 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 121 
வீரகேரளவளநாட்டு நன்னனூர்‌ ஆளுடையார்‌. நக்காண்‌ 
டார்க்குக்‌ கொடையாகக்‌ கொடுத்தாள்‌. 


( கல்றெட்டுப்படி கிடைக்கவில்லை) 


214 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனிவட்டம்‌, கீரனூர்‌ வாகீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - கி.பி.13 ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - பொங்கலூர்க்கா நாட்டுக்‌ கீரனூர்‌ ஆளுடையார்‌ திருவாகீசுவர 


முடையார்க்கு கீரனூர்‌ வெள்ளாளன்‌ பூச்சந்தைகளில்‌ காணி 
கெளத்தியன்‌ கொடை கொடுத்தார்‌. 


( கல்வெட்டுப்‌ படி கிடைக்கவில்லை ) 


215 
பூந்தை குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, துடுப்பதி 
விசுவநாத ஈசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - கிருஷ்ணராச உடையார்‌ காலம்‌, கி.பி.1744, ரத்தாட்சி பங்குனி 
8ஆம்‌ நாள்‌. 
செய்தி - துடுப்பதி காணியாளரில்‌ பூந்தை குலம்‌ வாரணவாசிக்‌ 


கவுண்டர்‌ பங்கில்‌ குமாரவேலப்ப கவுண்டர்‌ காசி விசுவேசுவரர்‌ 
விசாலாட்சியம்மன்‌ கோயில்‌ கட்டி பரிவார தெய்வங்களும்‌ 
அமைத்து மண்டபம்‌, கோபுரம்‌ கட்டி, படித்தரம்‌ 

தீபாராதனைக்கு ஏற்பாடு செய்தார்‌. 

கல்வெட்டு 

சிஙமம.ம்‌ ஸ்வுஸ்தியீமன்‌ மகா.மண்டகீலசுகரன்‌ மகர சுவாமி கிருகக்ணராஜ 
உடையமாரவூர்கள்‌ காரியத்துக்கும்‌ கர்த்தரான ஸ்ரீ தளவாய்‌ நஞ்சராசய்யன்‌ அவர்கள்‌ கணுகாரம்ச்‌ 
சீர்மைமில்‌ சுபைதார்‌ ரங்கய்யனஙீர்கள்‌ சுபையில்‌ சாலிவாகன சகாப்தம்‌ 1666 கலியுக சகரப்த.ம்‌ 
4845க்கு மேல்‌ செல்லாநின்ற ரத்தாட்சி ரும்‌ பங்குனி மாதம்‌ 8நீ ததி புதவாரமும்‌ 
பஞ்சமியும்‌ உத்தர நட்சத்திரமும்‌ இச்சாலி நாமயோகம்‌ பாலவாகரண்மு.ம்‌ பெற்ற சுபதினத்தில்‌ 
குறுப்பு நாட்டில்‌ ஜிசையமங்கைக்குச்‌ சீசர்ந்த துடுப்பதி இவ்றுர்‌ காணியாளரில்‌ வாரணஙாசிக்‌ 
கவுண்டன்‌ பங்கில்‌ அர்ணஙாசிக்‌ கவுண்டன்‌ மகன்‌ கு.மாரசர்மிகஙுண்டன்‌ மகன்‌ கு.மாரசவ/லப்ப 
கவுண்டன்‌ காசியிச௪வ/ர சுற/ரமியார்‌ கிசாலாட்சி ௮ஃம்‌.மன்‌ மற்றுமுள்ள பரிவார தேவதை 
களுக்கும்‌ மண்டப 8காபுரம்‌ உண்டுபண்ணி படித்தர.ம்‌ தீபாராதனை ந.டக்கு.ம்படிக்கு.ம்‌ 
கு.மாரசாமிகல்‌ கவுண்டன்‌ மகன்‌ கு.மாரகீயலப்பகவுண்டன்‌ உபயம்‌ இவன்‌ நீதரத்திர.ம்‌ பூந்தை. 


122 கொங்கு வேளாளர்‌ 
216 


பூமன்‌ குலம்‌ 


இடம்‌ -. ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஆதியூர்‌ ஆதீசுவரர்‌ 
கோயில்‌ 

காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டு ,கி.பி. 1271 

செய்தி - வெள்ளாளர்‌ பூமகளில்‌ அவிநாசி ஆதீசுவரர்‌ கோயிலில்‌ 


அர்த்தமண்டப இரண்டாங்காலும்‌ அகவாய்‌ புறவாய்‌ 
ஆகியவையும்‌ செய்வித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திரரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க திரிபுவனச்‌ சக்கரயித்திகள்‌ ஸ்ரீ வீரபாண்டிய 
நீதவுர்க்குத்‌ திருவெழுத்திட்டூச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு ஆறாவது வெள்ளாளன்‌ பூமகளில்‌ 
அமிநாசிரயேன்‌ நாயனார்‌ இதீஸ்லுரமுடைய நாயனார்‌ திருக்கோமில்‌ அர்த்த்மண்ட பத்தில்‌ 
இரண்டராங்காலுஃ்‌ அகலம்‌ புறவாம்‌ செய்யித்தேன்‌ அயிநாசி யேன்‌. 


217 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, கோபி வட்டம்‌, கூகலூர்‌ மத்திய புரீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - கி.பி.1338, வீரவல்லாள தேவர்‌ காலம்‌ 
செய்தி - காஞ்சிக்கூவல்‌ நாட்டுக்‌ கூவலூரில்‌ வெள்ளாளர்‌ பூமகளில்‌ 


சொக்கன்‌ ஆண்டார்‌ மத்தியபுரீசுவரருக்கு சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ வல்லாள£தயர்‌ பிருத்கிராச்சி ய்‌ பண்ணி அருளாநின்ற 1260 காஞ்சிக்‌ கூவல்‌ 
நாட்டில்‌ கூவலூரில்‌ வெள்ளாளன்‌ பூமகளில்‌ சொக்கன்‌ ஆண்டாருக்கு சந்தியாதீப விளக்கு ஒன்றுக்கு 
இக்ந்கோமில்‌ காணிடிடைய சிய/ப்பிராமணன்‌ ஆளுடைய நாயக நம்பியார்‌ ம/சம்‌ குடுத்த பணம்‌ 10 
இப்பணம்‌ பத்தும்‌ கொண்டு சந்திராதித்தவரை செலுத்து தாகம்‌ இப்படிக்கு இது பண்மோகீகஸ்௨/ர 
ரட்சை 
218 
பெரிய குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, முருங்கத்தொழு 
பிரமீசுவரமுடையார்‌ கோயில்‌ 


காலம்‌ - - சுந்தர பாண்டிய தேவனின்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1291 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 123 
- செய்தி - முருங்கத்தொழு வெள்ளாளர்‌ பெரியகுலம்‌ நம்பி நம்பியான 
பிள்ளை ஞானசம்பந்தன்‌ பிரமீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ 
திருநிலைகால்‌ இரண்டு உபயம்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவற்கு மாண்டு 6வது பூந்துறை நாட்டுப்‌ பெருந்தொழுகில்‌ 
வெள்ளாளன்‌ பெரியகளில்‌ ந.ம்பி ந.ம்பியான பிள்ளை ஞானசம்பந்தன்‌ இவ்வூர்‌ நாயனார்‌ 

பிர.ம்‌.மீசரமூடையார்‌சகரமிலில்‌ திருநிலை காலிரண்டுஞ்‌ செய்சித்‌ சேன்‌: 


219 
இடம்‌ - ஈரோடுமாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, முருங்கத்தொழு 
பிரமீசுவரமுடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - சுந்தரபாண்டியனின்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1291 
செய்தி - முருங்கத்தொழு வெள்ளாளன்‌ பெரியகுலம்‌ சிறுநம்பி 


நம்பியான நம்பி ஆரூரன்‌ பிரமீசுரமுடையார்‌ கோயில்‌ 
திருக்கட்டளையில்‌ திருநிலைகால்‌ இரண்டும்‌ ரிஷபதே 
வரையும்‌ ஏறியருளச்‌ செய்து கோயிலும்‌ உபயம்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தர பாண்டிய தற்கு யாண்டு வெது சித்திரை .மாத.ம்‌ பூந்துறை நாட்டுப்‌ 
பெருந்தொழுகில்‌ வெள்ளாளன்‌ பெரியகளில்‌ சிறுந.ம்பி ந.ம்மியான நம்பி ஜரூர6னன்‌ இங்வூர்‌ 
நரயனார்‌ பிரமீசுவ/ரமுடையார்‌ ததோமிலில்‌ திருக்க.ட்டளைமில்‌ திருநிலைகால்‌ இரண்டும்‌ இப 
தரையும்‌ ஏறியருளப்பண்ணி இ$ப தவர்சீகாமிலு.ம்‌ செய்கித்தேன்‌. 


220 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, சங்கரண்டாம்‌ 
பாளையம்‌ பெரியநாயகியம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ - கி.பி.1794, ஆனந்த சித்திரை மாதம்‌ 
செய்தி ன்‌ சங்கரண்டம்பாளையம்‌ பெரியகுலம்‌ வேணாடுடையார்‌, 


சிறுக்கிணறு ஆந்தைகுலம்‌ பெரியணன்‌ ஆகிய இருவரும்‌ 
பெரிய நாயகியம்மன்‌ கோயில்‌ கட்டினர்‌. 
கல்வெட்டு 
கலியுக சகாப்த.ம்‌ 4895 சாலிவாகன 1716 மல்‌ செல்லாநின்ற ஆனந்த அருக$ஃம்‌ சித்திரை 


மன்‌ திருப்பணி கெற்பகிரி தர்த்தமண்டபம்‌ மகாமண்டபம்‌ புந்தீதர்‌ 


மாத.ம்‌ பெரியநரச்சிய-ம்‌ ட்‌ 
தைஞுலம்‌ பெரியணன்‌ ௨ பய.ம்‌ 


பொன்னூஞ்சலுக்‌ கதிபரான சீறணாற/டையான்‌ சிறுக்கிணற தந்‌ 


பாபீபனாசாரி. 


124 கொங்கு வேளாளர்‌ 


221 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, முருங்கத்தொழு 
பிரமீசுவரமுடையார்‌ கோயில்‌. 
காலம்‌ - சுந்தரபாண்டியனின்‌ முதலாவது ஆட்சியாண்டு, கி.பி. 1285 
செய்தி - முருங்கத்தொழு வெள்ளாளன்‌ பெரியகுலம்‌ நம்பி நம்பியான 


நல்லமங்கை பாகன்‌ அர்த்த மண்டபத்‌ திருநிலைகால்‌ 
இரண்டு, படி, பலிபீடம்‌ உபயம்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தரபாண்டிய 8ீதறுற்கு யாண்டு 1 யது பூநீதுறை நாட்டுப்‌ பெருநீதொரழகில்‌ 
கெள்ளாளன்‌ பெரியகழில்‌ நம்பி நம்பியர்ன நல்லலங்கை பாகசீனன்‌ இவர்‌ நமினார்‌ 
பிரஃமசரமுடையார்‌ கோமிலில்‌ அர்த்த.0ண்ட பத்தில்‌ திருநிலைகால்‌ இரண்டும்‌ படியும்‌ பலிபீடமும்‌ 
செய்யித்தேன்‌.. 


கக 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, முருங்கத்தொழு 
பிரமீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - சுந்தரபாண்டியனின்‌ ஏழாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1292 
செய்தி - முருங்கத்‌ தொழு வெள்ளாளர்‌ பெரியகுலம்‌ நம்பியான்‌, 


மங்கைகூத்தன்‌, கொன்றைவார்‌ சடையன்‌, பெரிய பிள்ளை, 
பொல்லாத பிள்ளை இவர்கள்‌ ஐவரும்‌ பிள்ளையாரை கோயில்‌ 
கட்டி பிரதிட்டை செய்தனர்‌. இருபது பணத்தில்‌ சிவாலயம்‌ 
திருப்பணி செய்தனர்‌. முப்பது குழி நிலம்‌ கொடையளித்தனர்‌. 

சந்தியா தீபமும்‌ வைத்தனர்‌. 

கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தரபாண்டிய நீதகூர்க்கு யாண்டு ஏழாவது சித்திரை .மாத.ம்‌ பூந்துறை 
நாட்டும்‌ பெருந்தொழுயில்‌ ஊரும்‌ ஊராளிகளோம்‌ கெ/ள்ளாளன்‌' பெரியகளில்‌ ந.ம்பியான்‌ மங்கை 
கத்தனும்‌ கொன்றையார்‌ சடையனும்‌ பெரிய பிள்ளையும்‌ பொல்லாத பிள்ளையும்‌ இந்த 
ஜய்வரு.ம்‌ தங்கள்‌ தன்ம.மாகப்‌ பிள்ளையாரையும்‌ ஏறியருளப்‌ பண்ணி நீகரமிலு.ம்‌ செய்வித்து 
இவர்கள்‌ பக்கல்‌ இருபது பணம்‌ வங்கி உடையார்‌ சீகாமிலு,ம்‌ திருப்பணிமிட்டு கமேலூர்க்‌ 
குளத்தில்‌ இருபதடிக்‌ கோலா8ல முப்பது குழியால்‌ ஒரு கழனிமிட்டுக்‌ குடுத்தோம்‌ இக்கழனி 
பமிர்‌ செய்தால்‌ கொங்கால்‌ இரு கலனை தூணி நெல்‌ ஆண்டு வரை அளந்து குடுப்போமாகக]ம்‌ 
குள.ம்‌ ஏத்தாத நாள்‌ இரு கலன்‌ தூணிப்‌ பதக்கு தினை குடுப்போமாகலும்‌ இந்த அமுதுபடி 
இய்ஹீ£லை இருந்தார்‌ ஒருவர்‌ சந்திராதித்தர்‌ வரை அளந்துய/ரக்கடவ/தாகல/ம்‌ இப்படி சம்‌மதித்து 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 125 
இக்கல்‌ வெட்டிக்‌ குடுத்தோம்‌ ஊருஃம்‌ ஊராளிகளேம்‌ 8மற்படி. நாளில்‌ இவ்வூர்‌ காணியுடைய 
ீதவகன்‌மிகளில்‌ கெளண்டினை கோத்திரத்து உய௰௰ந்த பட்டன்‌ ஆலால சுந்தர நம்பியும்‌ 
தில்லைக்‌ கூத்தன்‌ மன்றுளாடீலான்‌ நஃம்பியும்‌ இப்பிள்ளையார்‌ ககரமிலுக்டு சந்தியா தீபம்‌ 
ஒன்றுக்கு மேற்படியார்‌ ஐலுர்‌ பக்கலு.ம்‌ பற்றின பொன்‌ கழஞ்சு இச்சந்தியா தீபம்‌ 
சந்திராதித்தஙரை குடங்கொண்டு கேமில்‌ புகுவர்‌ இடக்க,டவுதாகவ/ம்‌ இத்தன்‌மங்களை 
அமிக்குமயின்‌ ஏழெச்சம்‌ அறுவான்‌ இலை! பண்மாசகஸ்யரர்‌ ரட்சை, 
2௨23 

இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, முருங்கத்தொழு 

வாகைத்தொழு அம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - 19 ஆம்‌ நூற்றாண்டு, கி.பி. 1821 விக்கிரம வைகாசி 4 ஆம்‌ நாள்‌ 
செய்தி - முருங்கத்தொழுபெரியகுலத்தார்‌ வாகைத்தொழு அம்மன்‌ 

கோயிலில்‌ தூரி அமைத்தனர்‌. 

கல்வெட்டு 
விக்கிரம விரும்‌ வைகாசி மாதம்‌ ட தேதி முருங்கதிதொழு பெரியகுலத்தார்‌ 

ஐாகைத்தொழ அம்மனுக்கு உபம.்‌, 


224 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ ல்‌ வீரநஞ்சராய உடையார்காலம்‌, கி.பி. 1489-1500 
செய்தி - பூந்துறை நாட்டுச்‌ சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 


சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை 
கொடுத்தனர்‌. பெரிய குலத்தார்‌ பெயர்‌ 
கல்வெட்டு 
முருங்கைப்‌ பெருந்தொழு ஹெள்ளாளன்‌ பெரியரில்‌ நல்ல பெருமாள்‌ எழுத்து. 
225 


யைதலை குலம்‌ 


இடம்‌ ட்‌ கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, சேவூர்‌ கபாலீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ = போசள வீரசோமீசுவரன்‌ காலம்‌, சுபானு கார்த்திகை 2 ஆம்‌ நாள்‌, 


கி.பி. 1283. 


126 கொங்கு வேளாளர்‌ 
செய்தி - சேவூர்‌ வெள்ளாளர்‌ பைதலையில்‌ நடுவன்‌ உடையான்‌ 
கபாலீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்அஸ்தியீ கீர்சோமீஸ்வர தேவற்கு பிருத்கிராஜ்யம்பண்ணி யருளாநிற்க நல்லியாண்டு 
சுபானு வருகத்துக்‌ கார்த்திகை மாதம்‌ 2 தியதி ௨/டபரிசார நாட்டுச்‌ சசறுரான செம்பியன்‌ கிழானடி 
நல்லூரில்‌ உடையார்‌ திருக்கபாலீச்வரமுடையார்க்கு மேற்படியூரில்‌ வெள்ளாளன்‌ பைய்தலையரில்‌ 
நடுவன்‌ உடையாசீனன்‌ வைத்த சந்தியாதீப.ம்‌ ஒன்றுக்குக்‌ குடுத்தபணம்‌ 10 இப்பணம்‌ பத்தும்‌ 

கைக்கொண்டீடரம்‌. 

226 
பையர்‌ குலம்‌ 


இடம்‌ ட கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவர 
முடையார்‌ கோயில்‌. 


காலம்‌ - விக்கிரம சோழ தேவரின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1258 
செய்தி - இடிகரை வெள்ளாளர்‌ பையரில்‌ பிள்ளன்‌ சிறியான்‌ வில்லீசுவர 
முடையார்கோயில்‌ துவாரவாசலில்‌ திருநிலைகால்‌ இரண்டும்‌ 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ கிக்கிரம சசாழதேவற்கு யாண்டு 2 ஐது இடிகரைமிலிருக்கு.ம்‌ வெள்ளாளன்‌ 
பைய்யரில்‌ மள்ளன்‌ சிறியாசீனன்‌ ஆளுடையார்‌ யில்லீஸ்லரமுடையார்‌ கோமில்‌ துவார வாசலில்‌ 
திருநிலைகாலிரண்டு.ம்‌ என்தன்மம்‌. 


227 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை, வில்லீசுவர 
முடையார்‌ கோயில்‌. 
காலம்‌ - விக்கிரம சோழ தேவனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1258 
செய்தி - இடிகரை கள்ளர்கள்‌ பைய்யரில்‌ உடையான்‌ சிறியான்‌ 


ஆளுடையார்‌ வில்லீசுரமுடையார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ விக்கிரம சீசாழதேலுற்கு யாண்டு மூன்றாவது கடபரிசார நாட்டு 
இடிகரைமிலிருக்கும்‌ வெள்ளாளன்‌ பைய்யரில்‌ உடையான்‌ சிறியான்‌ ஆளுடையார்‌ 
சில்லீசரமுடையாற்கு வைத்த சந்தியா தீப விளக்கு ஒன்றுக்கு ஒடுக்கின வராகன்‌ பணம்‌ 10 
இப்பணம்‌ பத்தும்‌ கைக்கொண்டீடன்‌ இக்கோமிற்காணியுமை௰ சிலப்பிராமணன்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 127 
கரசிபக்கரத்திரத்துத்‌ திருந.ட்டன்‌ அகஸ்தீஸ்ல/ர.ம்‌ உடையானான சித்திரமேழி பட்டனைன்‌ 
குடங்கெரண்டு காமில்‌ புகுவான்‌ சந்திராதித்தயரை செலுத்துவதாக இத்தன்மம்‌ 
பன்மா8கஸ்ல/ரர்‌ ரட்சை. 


228 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவர 
முடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 5 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1270 
செய்தி - இடிகரை வெள்ளாளர்‌ பைய்யரில்‌ பிள்ளான்‌ சிறியான்‌ சிறுகாற்‌ 
சந்திக்கு ஒரு விளக்கும்‌, உச்சி சந்திக்கு ஒரு விளக்கும்‌ ஆக 
இரண்டு சந்தியா தீபம்‌ வைத்தார்‌ 
கல்வெட்டு 


ஸ்ஙுஸ்திஸ்ரீ வீரபாண்டிய ீதவுற்கு யாண்டு 5 ஆது ஐ/டபரிசரர நாட்டு இடிகரைமில்‌ 
வெள்ளாளர்‌ பைய்யரில்‌ பிள்ளான்‌ சிறியானன்‌ ஆளுடையார்‌ கில்லீசரமுடையாற்கு சிறுகரற்‌ 
சந்திக்கு ஒரு சற்தியாதீப கிளக்கு.ம்‌ உச்சி சந்தி ஒரு மிளக்குக்காஃம்‌ ஒடுக்கின வராகன்‌ பணம்‌ 20 
இப்பணம்‌ இருபதும்‌ கைக்கொண்டேன்‌ இக்கோமில்‌ காணியுடைய சிற/ப்பிராமணன்‌ காசிப 
சீகாத்திரத்து அமஸிதீசுல/ரும்‌ உடையானான சித்திரமேழி பட்டனைன்‌ குடங்கொண்டு நீகரமில்‌ 
புகுவார்‌ சநீதிராதித்தவரை செல்வதாக கல்லெடட்டிக்‌ குடுத்தேன்‌ இது பன்‌மரசீகஸ்வரர்‌ ரட்சை. 


229 
இடம்‌ - கோவைமாவட்டம்‌, கோவைவட்டம்‌, இடிகரை வில்லீசுவர 
முடையார்‌ கோயில்‌. 
காலம்‌ வ வீரபாண்டிய தேவனின்‌ பனிரண்டாம்‌ ஆட்சியாண்டு, 
கி.பி. 1277. 
செய்தி - இடிகரை வெள்ளாளர்‌ பையரில்‌ சடையன்‌ நெறியான்‌ 
பறையன்‌ வில்லீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ கீரபாண்டிய சீதவற்கு யாண்டு 12 வது கடபரிசார நட்டு இடிகரை 
மிலிருக்கும்‌ கெள்ளாளன்‌' பைய்யரில்‌ சடையன்‌ நெறியான்‌ பறையசீனன்‌ ஆளுடையார்‌ 
கில்லீச்வரமுடையாற்கு வைத்த சீந்தியாதீப வரிளக்கு ஒன்றுக்கு ஒடுக்கின வராகன்‌ பணம்‌ 10 
இப்பணம்‌ பத்தும்‌ கைக்கெர்ண்டன்‌ இக்கோமில்‌ காணியுடை௰ சிலப்பிராமணன்‌ காசிப 
8ீகரத்திரத்துத்‌ திருந.ட்டன்‌ அகஸ்ிதீச்ய/ரயம்‌ உடையாணான சித்திரமேழி பட்டனன்‌ குடங்‌ 
கொண்டு கோமில்‌ புகுவார்‌ சந்திராதித்த்வரை செல்வதாக பன்மோகேஸ்கரர்‌ ரட்சை, 


128 


இடம்‌ - 


காலம்‌ - 


செய்தி - 


கொங்கு வேளாளர்‌ 
230 


கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவர 
முயைர்‌ கோயில்‌. 


வீரபாண்டிய தேவனின்‌ 15 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1280 


இடிகரை வெள்ளாளர்‌ பைய்யரில்‌ செம்மண்‌ காவன்‌ வில்லீசுவர 
முடையார்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 


கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ வீர்பாண்டி௰ சதவுற்கு யாண்டு 15 உ/டபரிசார நாட்டு இடிகரைமில்‌ வெள்ளாளன்‌ 


பைய்யரில்‌ செம்‌.மண்‌ காவனைன்‌ ஆளுடையார்‌ மில்லீசுரமூடையாற்கு வைத்த சந்தியா தீப விளக்கு 
ஒன்றுக்கு ஒடுக்கின பணம்‌ 70. 


இடம்‌ - 


காலம்‌ - 


செய்தி - 


231 


கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவரம்‌ 
உடையார்‌ கோயில்‌ 


வீரபாண்டிய தேவனின்‌ எட்டாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1273 


கொற்றமங்கலம்‌ வெள்ளாளர்‌ பையரில்‌ பறையன்‌ பறையன்‌ 
ஆளுடையார்‌ வில்லீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 


கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ கீரபாண்டி௰ ததேவற்கு யாண்டு 8 ஆவது கடபரிசார நாட்டுக்‌ கொற்ற 


மங்கலத்திலிருக்கு.ம்‌ 


வெள்ளாளன்‌' பைய்யரில்‌ பறையன்‌ பறையனைன்‌ ஆளுடையார்‌ வில்லீசுவ/ 


முடையாற்கு மலைத்த சந்தியா தீப விளக்கு ஒன்றுக்கு ஒடுக்கின வராகன்‌ பணம்‌ 10 இப்பணம்‌ பத்தும்‌ 
கைக்கொண்டேன்‌ இக்கோமில்‌ காணீயுடைய சிலப்பிராமணன்‌ காசிப கோர்திரத்து சிருந்ட்டன்‌ 
அகஸ்தீசரம்‌ உடையான்‌ ஆன சித்திரமேழி பட்டனைன்‌ குடங்கொண்டு கோமில்‌ புகுவான்‌ சந்திராதித்‌ 
தீம/ரை செல்யுதாரக பன்மா்கஸ்றரர்‌ ரட்சை. 


இடம்‌ - 


காலம்‌ - 


செய்தி - 


232 


கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, அன்னூர்‌ மன்னீசுவரர்‌ 


கோயில்‌. 
வீரசோழனின்‌ 19 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1186. 


வடபரிசார நாட்டில்‌ உள்ள கங்கைப்பள்ளி, சேவூர்‌ வெள்ளைப்‌ 
பாடி ஆகிய ஊர்களிலிருக்கும்‌ நிலங்களை ஐந்து மன்றாட்டாகப்‌ 
பிரித்துக்‌ கொடுக்கப்பட்டது. இம்மன்றாட்டுகளைப்பெற்றவர்கள்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 129 
இந்நிலத்தில்‌ வரும்‌ வரிகளை வசூல்‌ செய்து கோயில்‌ 
பண்டாரத்தில்‌ செலுத்த வேண்டும்‌. மன்றாட்டுப்பெற்றவர்களில்‌ 
இருவர்‌ வெள்ளாளர்‌ பையர்‌ குலத்தினர்‌. 

கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ வீரசீசாழ சகயாக்குப்‌ பத்தொன்பதாவ/து கடபரிசாரநாட்டு கங்கைப்‌ 
பள்ளிமிலிருக்கும்‌ சிறப்பிராமண வரச்சிய கோத்திரத்நு உடையான்‌ பற்றியானுக்கும்‌ கிக்கிரம 
சீசாழபட்டனுக்கு.ம்‌ உடையான்‌ சுந்தனுக்கு.ம்‌ உடையான்‌ சிறு சந்தனுக்கு.ம்‌ உடையான்‌ 
நாயகனுக்கும்‌ ஆக இய்வைஙர்க்கு இரண்டு மன்றாட்டுஃம்‌ வெள்ளைப்பாடிமில்‌ ந.ம்பனுக்கு.ம்‌ கசன்‌ 
கீகசனரன அணுக்க ந.ம்பி இவர்கள்‌ இருகருக்கு.ம்‌ இரண்டு மன்றாட்டுஃம்‌ வெள்ளாளன்‌ பைய்யரில்‌ 
வரைய நீஃம்பனும்‌ சடையன்‌ மக்களும்‌ புளிய நம்பனும்‌ ம/டபரிசாரநாட்டுச்‌ ீசறுரிலிருக்குஃம்‌ 
கெொள்ளாளன்‌ பைய்யரில்‌ பொல்லானும்‌ சிறியான்‌ மூப்பனு- மாக இங்லுனைஸரர்க்கும்‌ ஒரு மன்றாட்டம்‌ 
வெள்ளைப்‌ பர்டிமிலிருக்கும்‌ பூலுவன்‌ பூலுவணான.... ஒரூராழ்மையும்‌. நியராயன்‌ போமாற்கொரு 
ஊராழ்மையு.ம்‌ வ/டபரிசார நாட்டு வெள்ளைப்‌ பாழியரன வீரசீசாழநல்லூர்‌.  நாட்டார்க்குதி 
தவ தானமாகம்‌ குடுத்தோம்‌ இங்றுர்‌ இறையும்‌ எல்லை! உககை! மன்றுபாடு சதெண்டங்குற்றஃ 
மற்றும்‌ எப்சீபர்ப்பட்டது.ம்‌ இறுத்துக்‌ கொடு ருலார்களாகலும்‌ இறையானதுமன்றி மண்றத்தார்‌ 
அஙிநாசியாண்டார்‌ கொடுக்கும்‌ இறைப்படி. vay i சீபண்டரரத்து கொடுக்குல/ரர்களாக ந.ம்‌ 
ஓலைப்ப,. செ.ம்பிலுபம்‌ மெட்டிக்கொள்ல/தாக ந.ம்‌ ஓலை கொடுத்தோம்‌. 


233 
இடம்‌ - கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, சேவூர்‌ கபாலீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - சுந்தரபாண்டியன்‌, சுபானு கார்த்திகை 2, 13 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி - வெள்ளாளர்‌ பையரில்‌ நடுவன்‌ உடையான்‌ சேவூர்‌ கபாலீ 
சுவரருக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைக்க பத்துப்‌ பணம்‌ கொடையாக 
அளித்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தரபாண்டிய தகரர்க்குச்‌ செல்லாநின்ற சுபானு ஐ/ரும$த்துக்‌ கார்த்திகை 
ம.ரத.ம்‌ 2 தியதி உடபரிசாரநாட்டுச்‌ சசஜுரான செம்பியன்‌ கிழானடி நல்லூரில்‌ உடையார்‌ 
திருக்கபாலீச்வர முடையார்க்கு மேற்படியூரில்‌ ஹெள்ளாளன்‌ பைய்மரில்‌ நடுவன்‌ உடையானைன்‌ 
வைத்த சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு குடுத்த பணம்‌ பத்துஃ.-(இப்பணம்‌ பத்தும்‌ கைஃஃஃ 
2௨34 
பொருளந்தை குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, காடையூர்‌ காடையீசுவரர்‌ 


கோயில்‌. 


130 கொங்கு வேளாளர்‌ 
காலம்‌ - விக்கிரம சோழதேவனின்‌ பத்தாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1283 
செய்தி - காடையூர்‌ வெள்ளாளர்‌ பொருளந்தைகளில்‌ பிள்ளையாரான 
உடையான்‌ காடையீசுரருக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ மரிக்கிரம சோழ தேவர்க்கு யாண்டு பத்தாவது காங்கைய நாட்டுக்‌ க௩டதுர்‌ 
கெள்ளாளன்‌ புரளந்தைகளில்‌ பிள்ளையான” உடையான்‌ கடவூர்‌ ஆண்டாற்கு ஒடுக்கின அச்ச 
ஒன்றும்‌ இக்கோமில்‌ காணியுடைய திருஞானகம்பந்தன்‌ உள்ளிட்டேஙம்‌ கைக்கொண்டு சந்தியா 
தீபம்‌ 


235 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, காடையூர்‌ காடையீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - விக்கிரம சோழ தேவனின்‌ எட்டாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1263 
செய்தி - காடையூர்‌ வெள்ளாளர்‌ பொருளந்தைகளில்‌ சோழன்‌ காளி 


காடையீசுவரருக்கு நிலம்‌ தானமாகக்‌ கொடுத்தார்‌. திருமடைப்‌ 
பள்ளி, மதில்‌, நிர்மாலியத்‌ தொட்டி செய்வித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்சிறக்க கிக்கிரம சோழந்தவர்க்கு யாண்டு 8 ஐது கரங்கைய 
நாட்டுக்‌ காடவர்‌ வெள்ளாளன்‌ புரளந்தைகளில்‌ சீசாழன்‌ காளி....மிட்ட இடங்களும்‌ 
திருமடைப்பள்ளியும்‌ மதிலும்‌ நிங்மாலியத்‌ தெ௱ட்டியம்‌ செய்யித்‌ கன்‌: 


236 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, காடையூர்‌ காடையீசுவரர்‌ 
கோயில்‌ 
காலம்‌ - வீரசோழ தேவனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1170 
செய்தி - காடையூர்‌ வெள்ளாளர்‌ பொருளந்தைகளில்‌ சிலம்பன்‌ 
முதலியான்‌ காடையீசுவரமுடையார்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ கீரசோழ£தஙர்க்கு யாண்டு 2 ஊுதிற்கெதிராக/து கர்ங்கைய நட்டுக்‌ காடஜுர்‌ 
ெள்ளாளன்‌ புரளந்தைகளில்‌ சிலம்பன்‌ முதலியான்‌' காடவூர்‌ காடஜீஸ்யரமுடையாற்கு சந்தியா 
தீபத்துக்கு ஒன்றுக்கு ஒடுக்கின அச்சு ஒன்றுக்கா...நிறைந்த...ஞுடங்கொண்டு கேமில்‌ புகுவான்‌ 
இத்தன்மம்‌ ரட்சிக்க பன்மோசீகஸ்வரர்‌ ரட்சை. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 131 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


237 


ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, காடையூர்‌ காடையீசுரர்‌ 


கோயில்‌. 
வீரசோழ தேவனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1170 


காடையூர்‌ வெள்ளாளன்‌ பொருளந்தைகளில்‌ ஆளுடையார்‌ 
காடையீசுவரருக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 


கல்வெட்டு 


ஸ்றுஸ்கி்ரீ வீர்சோழ வற்கு யாண்டு 2ல/துக்‌ கெதிராது கரங்கய நட்டுக்‌ காடஹரிருக்காஃம்‌ 


வெள்ளாளன்‌ புரளந்தைகளில்‌...ஆளுடையார்‌. காடஹராண்டாருக்குச்‌ சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு 


ஓடுக்கின அரச்ச்‌ ஒன்றும்‌ இல்க்கோமில்‌ காணியுடைய சிறுப்பிராமணன்‌ காசிப கோத்திரத்துக்‌ கைதி 


. இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


2௨58 


கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, வேட்டமங்கலம்‌ புட்பவன 
முடையார்‌ கோயில்‌. 

மன்னனின்‌ எட்டாம்‌ ஆட்சியாண்டு, 

கிழங்க நாட்டுப்‌ பகுமாபுரத்து வெள்ளாளன்‌ பொருளந்தைகளில்‌ 
நாடுகொண்டான்‌ தொண்டைமான்‌ வேட்டமங்கலம்‌ புட்பவன 
முடையார்‌ கோயில்‌ திருவாசலில்‌ திருநிலைகால்‌ இரண்டும்‌ 
வைத்தார்‌. 


கல்வெட்டு 


ற்கு யாண்டு 8வது கிழங்க நாட்டு கேட்டமங்கலத்து உடையார்‌ புற்பமனமுடைய 
நீர்யனாரர்‌ திரும/ாசலில்‌ திருநிலைகால்‌ இரண்டும்‌ படியும்‌ கமற்படி, நங்ட்டுப்‌ ப௫.மாபுரதீது வெள்ளாளன்‌ 
புரள்ந்தைகளில்‌ நாடு கொண்டான்‌ தொண்டைமான்‌ கலண்டர்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


239 


ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 

வீர நஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி. 1489-1500 

பூந்துறை நாட்டுச்‌ சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 
சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை கொடுத்தனர்‌. 
பூந்துறை நாட்டுச்‌ சபை உறுப்பினர்‌ பெயர்‌. 


132 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 


பிடாரி ஊரில்‌ வெள்ளாளன்‌ பிரளந்தைகளில்‌ உலகுடையான்‌ எழுத்து. 


240 
கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, முன்னூர்‌ மலை 
(மோளபாளையம்‌) மலைப்பாதையில்‌ விநாயகர்‌ கோயில்‌ அருகே 
தனிக்கல்‌. 
கி.பி. 1758 
மலைப்பாதையின்‌ ஓரம்‌ கல்லுக்கட்டு காரியணகவுண்டரால்‌ 
கட்டப்பட்டது. 


கல்வெட்டு 


கவெகுதானிய வருஷம்‌ தைமி .மாத.ம்‌ 10 கததி பரமூத்தில்‌ கிராமம்‌ காளிபாளைய.ம்‌ 


பொருளந்தை சீகாத்திரக்காரில்‌ கமாளக்கயுண்டன்‌ குமரன்‌ காரியண கண்டன்‌ கல்லுக்கட்டு 
உபயம்‌ மிதின்‌ மேக்கு மகாநோம்பிக்கு அம்பு 8பாடுகிற விதிக்கும்‌ கிழக்கு 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


241 
மணியன்‌ குலம்‌ 
ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, முத்தூர்‌ சோழீசுவரர்‌ 
கோயில்‌ 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


முத்தூர்‌ சோழீசுவரர்‌ கோயில்‌ திருப்பணியின்‌ போது மணியர்குல 
பன்றன்‌ மாராயன்‌ தென்னவன்‌ மூவேந்த வேளான்‌ ஒரு தூண்‌ 
கொடையாக அளித்துள்ளார்‌. 


கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ முத்தாரிலிருக்கு.ம்‌ ஹெள்ளாளன்‌ மணியர்களில்‌ பன்றன்‌ மர்ராயனான 


தென்னவன்‌ முலைந்த6வளான்‌ இட்ட கால்‌ 


இடம்‌ 
காலம்‌ 


செய்தி 


242 
திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, பருத்தியூர்‌ தனிக்கல்‌ 
கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு 


மணியன்‌ . கீழைக்‌ கூடல்‌ புண்ணிய தேவன்‌ சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 133 
கல்வெட்டு 
நகீகீசிகரமுடையார்க்கு சந்தியா தீபம்‌ நாலுக்கு...ணிட்கீடன்‌:. மணியன்‌ கீழைக்கூடல்‌ 
புண்ணியன்‌... 


243 
இடம்‌ - வட ஆர்க்காடு மாவட்டம்‌, செங்கம்‌ பகுதி நடுகல்‌. 
காலம்‌ - கி.பி. 925, வீர நுளம்பன்‌ இரண்டாவது ஆட்சியாண்டு 
செய்தி - கால்நடைப்‌ போரின்‌ போது போர்‌ செய்து பவான்னையூர்‌ 
காமிண்டன்‌ மணியன்‌ மணியனார்‌ கால்நடை மீட்டுப்பட்டாருக்கு 
எடுத்த நடுகல்‌. 
கல்வெட்டு 


ஸ்ரீ சகரையாண்டு எண்ணூற்று நாற்பத்தேழாங/து அண்ணையன்‌ வீர்‌ நுள.ம்பனுக்கு யாண்டு 
நீண்டது பவான்னைழர்‌ காமிண்டன்‌ மணியன்‌ மணியன்‌ தொற மீட்டுப்‌ பட்டார்‌. 


244 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, மோகனூர்‌ குமரீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி. 1634, பவ ஆவணி 12ஆம்‌ நாள்‌. 
செய்தி - மணியரில்‌ கறுப்ப கவுண்டர்‌ பெண்‌ கங்காத்தாள்‌ குமரீசுவரருக்கு 


மார்கழித்‌ திரு மஞ்சன அபிஷேகம்‌ செய்தார்‌. 
கல்வெட்டு I 

ஸ்ரீ மன்‌ கலியுக சகாப்தம்‌ 1556 கமல்‌ செல்லாநின்ற ஆனைகுந்தி ஹெங்கடராயர்‌ ராஜ்யம்‌ 
பண்ணி அருளாநின்ற ஸ்ரீ இலம்‌மடி ராமச்சந்திர நரயக்கரம்யணர்கள்‌ செங்கோல்‌ செலுதீதுகிண்ற 
நாளில்‌ பல! ம/ருகூஃம்‌ ஆவணி மாதம்‌ 12 ததி கூழவறந்தி வெள்ளாளர்‌ மணியரில்‌ பொன்னம்பலம்‌ 
கண்டன்‌ மகன்‌ கறுப்ப கவுண்டன்‌ பெண்‌ கங்காத்தாள்‌ சும/மி கு.மரீஸ்கர முடைய தஃ்பிரானரற்கு 
சித.ம்பர...தில்‌ மார்கழித்‌ திருமஞ்சன ஐபி க.ம்‌ பண்ணினமைக்கு தன்மத்தை...காணிஉடைய 
சிலப்பிராமணன்‌ ஆரித கோத்திரத்தில்‌... 


௨45 
இடம்‌ ன ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, நத்தக்காடையூர்‌ 
செயங்கொண்டீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீரமல்லிகார்ச்சுன ராயர்‌ காலம்‌, பிரபவ வைகாசி 23,கி.பி.1567 
செய்தி - காரையூர்‌ வெள்ளாளர்‌ மணியரில்‌ பெற்றான்‌ அல்லாளப்‌ 


பெருமாள்‌ செயங்கொண்டீசுவரர்‌ கோயில்‌ திருப்பணியின்‌ 
போது தூண்‌ ஒன்று அளித்தார்‌. 


134 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ மன்‌ மக௩மண்‌டலீசகறன்‌ ஸ்ரீ வீர்‌ மல்லிகார்ச்ச்ன ராயர்க்குச்‌ செல்லாநினை 
பிரபவ. சம்குத்சரத்து லைகாசி .மாத.ம்‌ 23 ததி கர்ங்கய நாட்டுக்‌ கரரையூரில்‌ வெள்ளாளன்‌ 
மணியகளில்‌ பெற்றான்‌ அல்லாளப்‌ பெருமாள்‌ இட்ட தாண்‌ 


246 
இடம்‌ - ஈரோடு வட்டம்‌, சத்தியமங்கலம்‌ வட்டம்‌, சதுமுகை கைலாய 
முடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீர ராசேந்திர தேவனின்‌ 11 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1218 
செய்தி - கீட்பா நாட்டுத்‌ தாவல்‌ வெள்ளாளர்‌ மணியரில்‌ கண்ணன்‌ 


உய்யவந்தான்‌ ஆலத்துக்கோம்பையான சதுமுகம்‌ கைலாய 
முடையார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌ 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கறராசீசந்திர தேவற்கு யாண்டு பதினொன்று கீட்பா நாட்டில்‌ தாறுலிருக்கு.ம்‌ 
தெள்ளாளன்‌ மணியரில்‌ கண்ணன்‌ உய்யங/ந்தானைன்‌ ஆலத்துக்‌ சீக௩ம்பையாள சதுமுகத்தில்‌ 
நரயணார்‌ சீ கைலாசமூடையாற்கு சந்தியா தீபம்‌ ஒன்றுக்குக்‌ கழஞ்சீகால்‌ பொன்‌. குடுத்தேன்‌ 
இக்கோமிற்‌ காணியுடை௰ சீலப்பிராமணன்‌ காசிபரில்‌ க.ம்பன்‌ கினையாழ்கியும்‌ மகிழனுயம்‌ 
இவ்விரு 6ம்‌ கைக்கொண்டு சந்திரரசித்தல/ரைமில்‌ செல்வதாகக்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுவான்‌ 
செலுத்துகானாக்‌ இது பன்மாகஸ்ல/ர நட்சை, 


2௨47 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, கோபி வட்டம்‌, நம்பியூர்‌ தான்தோன்றீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 11ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1276 
செய்தி - நம்பியூர்‌ வெள்ளாளர்‌ மேல்மணிய குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 


தான்தோன்றீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ வீரபாண்டிய தகற்கு யாண்டு 77 வது...ட்டு நம்பி பேரூர்‌ ஹெள்ளாளன்‌ மல்‌ 
மணியரில்‌ இமுப்‌....மார்‌ தரன்தோன்றீசுவரமுடையார்க்கு சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு... 
சிறுப்பிராமணன்‌ பரதீயாஜ கோத்திரத்தில்‌ ஆண்டான்‌ செல்லயன்‌. 
248 


இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனிவட்டம்‌, கீரனூர்‌ வாகீசுவரர்‌ 


' கோயில்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 135 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ 8 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1215. 


செய்தி - கீரனூரான கொழுமங்கொண்ட சோழ நல்லூர்‌ வெள்ளாளர்‌ கீழ்‌ 
மணியரில்‌ நீலன்‌ புளியன்‌ திருப்பள்ளியறை நாச்சியாரை ஆடிப்‌ 
பூரத்தன்று ஊரில்‌ எழுந்தருளச்‌ செய்து பல படையலுக்காக 

மூலப்‌ பொருள்‌ வைத்தார்‌. 

கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கோராசசகசரி பன்மரான திரிபுவனச்‌ சக்கரலத்திகள்‌ ஸ்ரீ யீரராசேந்திர தேலர்க்கு 
யாண்டு எட்டாவது பொங்கலூர்க்கா நாட்டு கீரனூரரான கொழுமங்கொண்ட சோழ நல்லூர்‌ 
வெள்ளாளன்‌ கீழ்மணியரில்‌ நீலன்‌ புளிய£ீனன்‌ இந்நாயனார்‌ திருயரகீச்வ/ர்ம்‌ உடையார்‌ 
திருப்பள்ளியறை நாச்சியாற்கு திரு ஆடிப்பூரம்‌ திருநோன்பு நோற்று ஊரில்‌ எழுந்தருள பல 
கிஞ்சநமுட்பட நான்‌ ஸ்ரீ பண்டரரத்திலை ஒடுக்கின ஆனை அச்சு அமுதன்‌ ஐஞ்சும்‌ இத்தால்‌ மந்த 
உபயங்கொண்டு எழுந்தருளுக/றாக சந்திராதித்தவ/ல்‌ இத்தன்ம.ம்‌ செல்ல கல்லெட்டினைன்‌ நீலன்‌ 

புளியீனன்‌ பன்மாககஸ்ல/ரர்றட்சை. 


249 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, கீரனூர்‌ வாகீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ பத்தாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1217. 
செய்தி - கீரனூர்‌ ஆன கொழுமங்கொண்ட சோழநல்லூர்‌ வெள்ளாளர்‌ 
மேல்‌ மணியரில்‌ காவன்‌ உடையான்‌ வாகீசுவரர்‌ கோயிலில்‌ 
சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சல்கரவுத்திகள்‌ ஸ்ரீ வீரராசீசந்திர காக்கு யாண்டு பத்தாவது 
பெரங்லூர்க்கா நாட்டுக்‌ கீரனூரான கொழு. மங்கொண்ட 8சாழநல்லூர்‌ ஆளுடையார்‌ திருவ/ாகீச்ரம்‌ 
உடையார்கு சந்தியரதீபம்‌ ஒன்றுக்கு துளை கழஞ்சு பொன்‌ ஒடுக்கினைன்‌ இவ்வூர்‌ வெள்ளாளன்‌ கமல்‌ 
மணியரில்‌ காவன்‌ உடையாசனன்‌ இப்பொன்‌ கைக்கொண்டடன்‌ இக்கோமிலில்‌ காணியுடைய 
சிய/பிராமணன்‌ கவுசிகன்‌ ஆண்ட பிள்ளை அரியலனான அபிமான சீசாழ பட்டனன்‌ குடங்கொடு 
காயில்‌ புகுவார்‌ இங்விளக்கு எரிப்பாராக சற்திராதித்தவரை கல்‌லெடட்டிக்‌ குடுத்தேன்‌ பன்மாக்கஸ்லரரர்‌ 
ந்ட்சை 

250 
மலையர்‌ குலம்‌ 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, கோயில்பாளையம்‌ 


காலகாலேசுவரர்‌ கோயில்‌ (பெரியமண்டபம்‌ மூன்றாம்‌ தூண்‌) 


136 கொங்கு வேளாளர்‌ 
காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ 24 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1231 


செய்தி - கவையன்புத்தூர்‌ வெள்ளாளர்‌ மலையர்களில்‌ கேசன்‌ காவனான 
தமிழவேளான்‌ கோயில்‌ திருப்பணியின்போது நாயகத்‌ தூண்‌ . 
அளித்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ கீர்ராகீசந்திர தேவற்கு யாண்டு இருபத்து நாலாஐது வட பரிசார நாட்டுக்‌ 
கலவை/யன்‌ புதீதாரிலிருக்கு.ம்‌ வெள்ளாளன்‌ மலையரில்‌ கேசன்‌ கரலணான தமிழவளானேன்‌ 
ஆளுடையார்‌ காலகரசீலசுவரர்‌ கோமில்‌ பெரிய திருமண்டபத்தில்‌ மிந்நர்யகத்‌ தாண்‌ தமிழ 

Balamibted ஏன்‌ ed. 


251 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, இடிகரை வில்லீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - விக்கிரம சோழதேவரின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1258. 
செய்தி - இடிகரை வெள்ளாளர்‌ மலையரில்‌ சோழக்‌ காமிண்டன்‌ மன்றாடி 


வில்லீசுரமுடையார்க்கு சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸரீ கிக்கிரம சோழ தேஙற்கு யாண்டு 3 ஐது கடபரிசரர நட்டு இடிகரைமிலிருக்கு.ம்‌ 
கெள்ளாளன்‌ மலையரில்‌ சோழக்‌ காமிண்டன்‌ மன்றாடியேன்‌ ஆளுடையார்‌ வில்லீச்லரமுடையாற்கு 
வைத்த சந்தியா தீப விளக்கு ஒன்றக்கு வைத்த பணம்‌ வராகன்‌ 10 இப்பணம்‌ பத்தும்‌ 
கைக்கொண்டீடன்‌ இக்கோமில்‌ காணியுடைய சீறுப்பிராமணன்‌ காசிப சகோத்திரதீது திருநட்டன்‌ 
அகஸ்தீச்வர.ம்‌ உடையானான சித்திரமேழி பட்டனன்‌ குடங்கொண்டு கோமில்‌ புகுவான்‌ 
சந்திராதித்தம/ரை செலுத்துவதாகர்‌ பன்மாகஸ்லர ரட்சை, 


252 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை நகரம்‌ சங்கமேசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீரநாராயண தேவனின்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1143. 
செய்தி க வீர கேரள நல்லூர்‌ வெள்ளாளர்‌ மலையரில்‌ தோளன பிள்ள 


னானதிருஞானசம்பந்தன்‌ கார்த்திகைக்கு எழுந்தருளு வதற்கும்‌ 
அன்றைய படையல்களுக்கும்‌ கொடை கொடுத்தார்‌. 


கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கீர்நறாயண தேலுற்கு யாண்டு ஆறாவது வீர கெரளநல்லூர்‌ கெள்ளாளன்‌' 
மலையரில்‌ சீதாளன்‌ பிள்ளனான திருஞானசம்பந்தனைன்‌ ஆளுடையார்‌ சங்கீச்ல/ரமுடையார்க்குத்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 137 
திருக்கார்த்திகைக்கு எழுந்தருளுகைக்கு.ம்‌ ஆந்றைக்கு ஆனாது வெஞ்சனரதிகளுக்கு.ம்‌ நான்‌ 
ஒடுக்கின அச்சு ஒன்றும்‌ சந்திராதிந்தவரை நல்லூர்‌ இருக்கின்ற திருஞானசம்பந்தர்‌ 

2538 


மாடை குலம்‌ 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, கோயில்பாளையம்‌ 


காலகாலேசுவரர்‌ கோயில்‌ (பெரிய மண்டபம்‌ இரண்டாம்‌ தூண்‌) 
காலம்‌ - விக்கிரம சோழதேவனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1258 
செய்தி - வழலையூர்‌ நாட்டுக்‌ கருவலூரிலிருக்கும்‌ வெள்ளாளர்‌ 

மாடைகளில்‌ அரையன்‌ காவன்‌ கோயில்‌ திருப்பணியின்போது 

நாயகத்தூண்‌ அளித்தார்‌. 

கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ விக்கிரம சசோழதெலற்கு என்னத மூன்றாவது வழலையூர்‌ நாட்டுக்‌ 

கருவலூரிலிரக்கு.ம்‌ வெள்ளாளர்‌ மரடைகளில்‌ அரையன்‌ கரல/னைன்‌ ஆளுடையார்‌ காலகாலக்தய/ர்‌ 
கமில்‌ பெரிய திருமண்‌. பத்தில்‌ இந்நாயகத்தாண்‌ சந்தன்மை.ம்‌ ஸ்ரீ மாக்க ரட்சை. 


லக 


இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, பருத்தியூர்‌ காட்டுக்குள்‌ 
பாறை. 

காலம்‌ - வீரராசேந்திர தேவனின்‌ இருபத்தைந்தாவது ஆட்சியாண்டு, 
கி.பி. 1232. 

செய்தி - நடுவில்‌ பத்தியூர்‌ வெள்ளாளர்‌ மாடைகளில்‌ முழையன்‌ 
தேவனான பொன்னம்பலச்‌ சிலசெட்டி நக்கீசுவரமுடையார்க்குச்‌ 
சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 

கல்வெட்டு 
ஸ்றுஸ்திீ ஜீறராரீசந்திர தேயுற்கு மாண்டு இருபத்தஞ்சாவ/து பெரங்கலூரர்க்கா நறட்டு 

நடுகிற பத்தியூர்‌ கெள்ளாளன்‌' மாடைகளில்‌ முழையன்‌ 6த்வ/னரன பொன்னம்பலச்‌ சிலசெட்டியேன்‌ 

நரமணார்‌ திருநக்கீசுரமுடையாற்கு சந்தியா தீபம்‌ ஒன்றுக்குப்‌ பழஞ்சலாகை அச்ச ஒன்றங்‌ குடுத்தேன்‌ 

இக்கேோரமிலுடைய சிறுப்பிரரமணன்‌ கெளசிக சீகாத்திரதீது சந்தியா தீப கிளக்கு குடங்கொண்டு 

ீகரமில்‌ புகுவான்‌ எரிபீபதாக இது பன்மாகீகஸ்கறர்‌ ரட்சை. 


கொங்கு வேளாளர்‌ 


198 
255 
மாப்புன்ளி குலம்‌ 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, பொள்ளாச்சி வட்டம்‌, பெரிய களந்தை 
ஆதீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - விக்கிரம சோழ தேவனின்‌ பத்தாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1283 
செய்தி - களந்தை வெள்ளாளர்‌ மாப்புள்ளிகளில்‌ கோவன்‌ தேவன்‌ ஆன 
உதைய பாலன்‌ கோயில்‌ திருப்பணியின்‌ போது கொடை 
யளித்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்ஙுஸ்திஸீ கிக்கிரம சோழசதவற்கு யாண்டு பத்தாது களற்தைமிலிருக்கு.ம்‌ மெள்ளாளரில்‌ 
மாப்புள்ளிகளில்‌ கோன்‌ தேவனான உதைம பாலன்‌ தன்மம்‌ இத்தூண்‌ பன்மாகேஸ்ய/ர ரட்சை, 


256 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, திருமுருகன்பூண்டி 
முருகநாதர்‌ கோயில்‌. 
காலம்‌ - விக்கிரம சோழதேவனின்‌ 12 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1285. 
செய்தி - பல்லடம்‌ வெள்ளாளர்‌ மாப்புள்ளிகளில்‌ சோழன்‌ பறையனான 


தனபாலன்‌ திருமுருகன்பூண்டி ஆளுடைய நாயனார்க்கு 
நாள்தோறும்‌ நாழியரிசி அமுதுபடிக்குக்‌ கொடை. கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ விக்கிரம ீசாழதயுர்க்குத்‌ திருவொழுத்திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்வியாண்டு 
1ரகதுக்‌ கெதிராஙது புரட்டாதி மாதம்‌ 18 தியதி ஞாமிற்றுக்‌ கிழமை முதல்‌ வாயறைக்கர நட்டும்‌ 
பல்லமிடத்தில்‌ ஹெள்ளர்ளன்‌ மாப்புள்ளிகளில்‌ சோழன்‌ பறையனான தனபாலசீனன்‌ நாயனார்‌ 
திருமுருகன்புண்டி ஆளுடையார்க்கு சீகரமில்‌ நாமகர்க்கு நாளொன்றுக்கு நாழியரிசி ஆமுதுபடி 
செல்ல/தாக இக்சீகாமில்‌ காணியுடைய சிறுப்பிராமணர்‌ கரஸ்மப கோத்திரத்து அயிநாசி முருகனீரன்‌ 
சீகாஜியானும்‌ அரகிநாசி முருகன்‌ உள்ளிட்டாரு.ம்‌ சர்ந்தாரைக்‌ காப்பான்‌ திருவகஃம்பமுடையானுயம்‌ 
(இங்வளையோங்கள்‌ இவ்வ பத்துக்‌ கொண்டு எங்கள்‌ மக்மைக்கள்‌ குடங்கொண்டு 8காமில்‌ 
புகுவான்‌ சந்திராசித்தவரை செல்வதாக இது பன்மாகேஸ்ர நட்சை. 


257 
முத்தன்‌ குலம்‌ 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, பெரியகோட்டை 


சோழீசுவரர்‌ கோயில்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 139 
காலம்‌ - விக்கிரம சோழனின்‌ 20 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1293 
செய்தி - அண்ட நாட்டுப்‌ புலரியூரில்‌ வெள்ளாளர்‌ முத்தர்களில்‌ முழையான்‌ 
வேளானான தமிழதரையன்‌ நிலைகால்‌ கொடையளித்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்லஸ்திஸநீ கரிக்கிரம சோழ தேல£ர்க்கு யாண்டு பதினைழாுதுக்‌ கெதிர்‌ மூன்று அண்ட 
நாட்டும்‌ புலரியூரில்‌ வெள்ளாளன்‌ முத்தர்களில்‌ முஜையன்‌ சீஙளானான' தீமிழதரையனைன்‌ 
திருநிலைகால்‌ என்‌ தன்மம்‌. 

258 


மூலன்‌ குலம்‌ 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, பெருமாநல்லூர்‌ உத்தம 
சோழீசுவரமுடையார்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ ஆறாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1271. 
செய்தி - ஒத்தனூரான பெரும்பழனத்து வெள்ளாளர்‌ மூலரில்‌ அவிநாசி 
முதலியான சோழநாராயணக்‌ காமிண்டன்‌ சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ வீரபாண்டிய தேயற்கு யாண்டு ஆறாவது ஆனி மாத முதலாக ௰டபரிசார நாட்டு 
ஓத்தனூரரான பெருஃம்பழனத்து வெள்ளாளன்‌ மலரில்‌ அகிநாசி முதலியான சீசாழ நாராயணம்‌ 
காமிண்டன்‌ நாயனார்‌ உத்த. சசரழீசுவரும்‌ உடையாற்கு நான்‌ வைத்த தூபதீபத்துக்கு குடுத்த 
பழஞ்சலாகை ஆச்சு ஒன்று கைக்கொண்நடன்‌ மேற்பட நாட்டு ஒத்தனூரான பெருஃம்பழனத்து 
காணியுடைய சிலுப்பிராமணன்‌ காசல! சீகாத்திரதீது ஆளஃந்தான்‌ அப்பனான அன்னதான நஃம்பியயேன்‌ 
குடங்கொண்டு கோமில்‌ புகுவான்‌ சுந்திராதித்தவரை செலுத்துவானாக இது பன்மாககஸ்கர ரட்சை. 


259 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, திருப்பூர்‌ வட்டம்‌, பெருமாநல்லூர்‌ உத்தம 
சோழீசுவரமுடையார்‌ கோயில்‌ 


காலம்‌ - திருமலை நாயக்கர்‌ காலம்‌, யுவ சித்திரை, கி.பி. 1635 
செய்தி - வெள்ளாளர்‌ மூலர்களில்‌ உத்தமன்‌ சந்தை மகமையை 
அபிஷேகம்‌, நைவேத்தியம்‌, சந்தியாதீபம்‌, நந்தாதீபத்துக்கு 
அளித்தார்‌. 
கல்வெட்டு 


யுவ கருமம்‌ சித்திரை .மாத.ம்‌ ஸ்ரீமத்‌ ராமப்பய்யனவர்கள்‌ காரியத்துக்குக்‌ கர்த்தரான 


140 


கொங்கு வேளாளர்‌ 


சித.ம்பரநாதபிள்ளை பாற்பத்தியத்தில்‌ கடபரிசார நாட்டு ஒத்தனூரான பெரு.ம்பழனத்து காணியுடைய 
வெள்ளாளர்‌ மூலர்களில்‌ உத்தமன்‌ மேற்படியூர்ச்‌ சந்தைமில்‌ மகமை கண்ட ஆதாயம்‌ சுவாமி உத்தஃம 
கீசாழிச்ரமூடையார்க்கு அபிக நெய்சீவுத்தியம்‌ நந்தாதீபம்‌ சந்தியா தீபத்துக்கும்‌ நித்த தன்மம்‌ 
பரியாலனைமாக நடத்தின பேரெல்லாம்‌ கரசி ராகமசவ/ரம்‌ சலித்த பலன்‌ பெறுவாராகலும்‌ இந்த தன்மம்‌ 
கிலக்கினவ/ர்கள்‌ கங்கைக்‌ கரைமில்‌ காராம்‌ பள்‌ பிராமணன்‌ மாதா பிதா குரு இறரர்கள்‌ ஆஞ்சு 
ீபரையுங்‌ கொன்ற தோம$த்திலை பாக கடக/ராகலஅும்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


260 

மேதி குலம்‌ 
ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, பெருந்துறை 
சோழீசுவரர்‌ கோயில்‌. 
18 ஆம்‌ நூற்றாண்டு, ஆனந்த ஆடி 2 ஆம்நாள்‌, கி.பி. 1734. 
மேதிகுல சூரியன்‌ செல்லப்பகவுண்டர்‌ சண்டேசுவரரை 
எழுந்தருளச்‌ செய்தார்‌. 

கல்வெட்டு 


னந்த வருஷம்‌ ஆட. .மாத.ம்‌ 20 ததி சண்டீடசர்‌ விக்கிரகம்‌ மேதி குலத்தில்‌ சூரியன்‌ 
செல்லப்பகல/ண்டர்‌ உபய.ம்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


261 

ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌. 
வீர நஞ்சராய உடையார்‌ காலம்‌, கி.பி. 1489-1500, 
பூந்துறை நாட்டுச்‌ சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 
சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை கொடுத்தனர்‌. 
பூந்துறை நாட்டுச்சபை உறுப்பினர்‌. 

கல்வெட்டு 


பெருநீதுறைமில்‌ வெள்ளாளன்‌ எருமைகளில்‌ உலகுடையரர்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


262 
வகையர்‌ குலம்‌ 


ஈரோடு மாவட்டம்‌, கோபி வட்டம்‌, நம்பியூர்‌ தான்தோன்றீசுவரர்‌ 


- கோயில்‌. 


வீர பாண்டிய தேவனின்‌ 1 1 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1276. 
நம்பியூர்‌ வெள்ளாளர்‌ வகையரில்‌ முக்கண்‌ ஆண்டான்‌ 
தான்தோன்றீசுவாருக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 141 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திரீ கர்பாண்டி௰ நதேகாக்கு யாண்டு 77 வது வடபரிசரரநீங்ட்டு ந.ம்பிஃபளாரில்‌ 
வெள்ளாளர்‌ வுகையரில்‌ முக்கண்‌ ஆண்டானன்‌ ஆளுடையார்‌ தான்தோன்றிசுரமுடையாரக்கு 
சந்தியா தீபம்‌ இரண்டுக்கு இக்கோமில்‌ காணியுடைய சிலப்பிராமணரில்‌ பாரத்பாஜ கோத்திரத்து 
ஆண்டான்‌ செல்லபட்டனான திருச்சிற்றம்பல ந.ம்பியூம்‌ ஆம்கான்‌....இவர் பக்கம்‌ உபயம்‌. 


263 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, சேவூர்‌ அழகப்பெருமாள்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ 27ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1312. 
செய்தி - சேவூர்‌ வெள்ளாளர்‌ வகையரில்‌ அடியார்க்கடியான்‌, பெரியகேசன்‌, 


பிள்ளைச்‌ சிறுவன்‌ ஆண்டான்‌ ஆகியோர்‌ அழகப்பெருமாளுக்குக்‌ 
கொடையாக அளிக்கத்‌ தங்கள்‌ நிலத்தை விற்றனர்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கொ்ச்சடையபன்மரான்‌ திரிபுவனச்‌ சல்கரறத்திகள்‌ சுந்தரபாண்டிய கயற்கு 
யாண்டு இருபத்தேழாலது இறணி மாத முதலாக அசிநாள்‌ பக்கம்‌ பஞ்சமி. நாள்‌ மூலங்கீழமை 
கெள்ளிப்பொழுது இதுநாள்‌ இதுபருமாக ௦/பரிசரநஈட்டுச்‌ சேஜுரான செம்பியன்‌ கிழானடி. நல்லூர்‌ 
மன்றத்திலிருநீது மன்றறியச்‌ செய்த நன்செய்‌ நிலம்‌ விலைப்பியமாணமாங/து இய்றுர்‌ வெள்ளாளன்‌ 
வுகையரில்‌ அஃியார்க்கடியான்‌ பெரியகீகசன்‌ பிள்ளைச்‌ சிறுவன்‌ ஆண்டானும்‌ இங்வுனைக்வுாம்‌ 
இங்றுர்த்‌ திருமேற்ககர்மில்‌ அழகப்பெருமாள்‌ கிண்ணகர்‌ எம்பெரு.மானுக்குத்‌ திருமிடையர்ட்டமாக 
இந்நாட்டில்‌ வியாபாரிகளுக்கு நாங்கள்‌ சரிற்ற நன்செய்‌ நிலம்‌ இயிவுர்‌ கிழலரர்குஸும்‌ எங்கள்‌ 
காணியான இக்குளத்தில்‌ இங்வுர்‌ நாயனார்‌ திருக்கபாலீஸ்கருடை௰ நீர்யனரர்‌ தேல/தானமான பல 
தடிமினால்‌ பன்னீரடிக்சீகரலால்‌ இருநூற்றெழுபத்தாறு குழி நீங்கலாக இக்குளத்தில்‌ 
மூன்றிலொன்றாம்‌ வரு.ம்‌ குளமுஃம்‌ நிலமுஃம்‌ கமனைரக்கிய மரமும்‌ கீணைரக்கிய கிணறும்‌ இக்குளத்தில்‌ 
மூன்றிலொன்றாம்‌ கரும்‌ சகல பிராப்திகளுஃம்‌ உள்பட விற்திறரம்‌ இதுக்கு சம்மிலிசைந்த்‌ 
கரிலைப்பொருள்‌ அண்றாடு ஊராகன்‌ புள்ளிக்குளிகைப்‌ பணம்‌ ஆமீரம்‌ ல இப்படிக்கு கெரங்காள்யி 
அருளரளப்‌ பெருஃாள்‌ எழுத்த! இப்படிக்கு சிறவன்‌' ஆண்டான்‌ எழுத்து இப்படிக்கு நஃம்பி சாத்தன்‌ 
எழுத்து இப்படிக்கு முட கொண்ட காமிண்டன்‌ பந்த பெருமிள்ளை எழுத்து இப்படிக்கு 
அடியர்ர்க்கடியான்‌ எழுத்து. 
௨6௧ 


இடம்‌ - கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, திருமுருகன்‌ பூண்டி 
முருகநாதர்‌ கோயில்‌. 


காலம்‌ - வீர ராசேந்திர தேவனின்‌ 40 ஆம்‌ ஆட்சியாண்டு. கி.பி. 1247. 


142 கொங்கு வேளாளர்‌ 
செய்தி இ சேஷர்‌ வெள்ளாளர்‌ வகையரில்‌ தேவன்‌ திருமுருகன்பூண்டி 
நாயனார்க்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ கீர்‌ ராசசந்திர சதலுர்க்கு யாண்டு 40 ஆவது வைகாசித்திங்கள்‌ அடபரிசார நாட்டில்‌ 
சசறுரில்‌ வெள்ளாளர்‌ வகையரில்‌ தவன்‌ தவன்‌ ஆளுடையார்‌ திருமுருகன்புண்டி நாயனார்க்கு 
சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு சீபண்டங்த்தில்‌ ஒடுக்கின பழஞ்சலாகை ஆச்சு ஒன்றுக்கும்‌ சநதிராதித்தல/ரை 
செல்லுலுதா்கக்‌ கல்தொட்டுகித்ததன்‌ இது பன்மாகேஸ்லரர்ரட்சை. 


265 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, கீரனூர்‌ வாகீசுர 
முடையார்‌ கோயில்‌, கருவறை வடபுறச்சுவர்‌. 
காலம்‌ - விக்கிரம சோழதேவனின்‌ 22ஆம்‌ ஆட்சியாண்டு. கி.பி. 1278 
செய்தி - கீரணூர்‌ வடக்குக்‌ கோயில்‌ வெள்ளாளர்‌ வகையர்குல சோழன்‌ 


பிள்ளை என்பவன்‌ கீரனூர்‌ வாகீசுவரர்‌ கோயிலுக்குச்‌ சந்தியா தீப 
விளக்கு எரிக்க ஒரு துளை கழஞ்சு பொன்‌ கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்துஸ்திஸ்ரீ திருபுவனச்‌ சக்கரவுத்திகள்‌ ஸ்ரீ விக்கிரமசோழ நீதல/ர்க்கு யாண்டு 
இருபத்திரண்டாவது பொங்கலூர்ச்கா நாட்டு கீரனூர்‌ வடக்குக்‌ கோமில்‌ வெள்ளாளன்‌ ஐ/கையரில்‌ 
சசாழன்‌ பிள்ளைசீபன்‌ ஆளுடையார்‌ திருயாகீசுவரமுடையரர்க்கு நான்‌ வைத்த சந்தியா தீபம்‌ விளக்கு 
ஒன்றுக்கு ஒடுக்கின பொன்‌ நுளைக்‌ கழஞ்சு இக்கோமில்‌ காணியுடைய சிலபிராமணன்‌ காசிப 
நீகாத்திரத்து சுந்தன்‌ ஆளவந்தான்‌ ஆன சைல! சக்கரஹரர்த்தியேன்‌ கொண்டு கல்ஸெட்டிக்குடுத்தேன்‌ 
குடங்கொடு கோமில்‌ புகுவான்‌ சந்திராதித்தர்‌ ம/ரைமில்‌ கரப்பான்‌ இது பண்‌மாசீகசுவறர்‌ ரட்சை, 
266 


வண்ணக்கன்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, திங்களூர்‌ 
சந்திரபுரீசுவரர்‌ கோயில்‌ 

காலம்‌ - விக்கிரம சோழதேவனின்‌ 13 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1269 

செய்தி - திங்களூர்‌ வெள்ளாளர்‌ வண்ணக்கரில்‌ பெரிய கொற்றன்‌ 


கொற்றன்‌ சந்திரபுரீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ மிக்கிரமசீசாழகதவர்க்கு யாண்டு 13 ஊது குறுப்பு நீங்ட்டு திங்களூர்‌ கெள்ளாளன்‌ 
வுண்ணக்கரில்‌ பெரிய கொற்றன்‌ கொற்றனைன்‌ சந்திரபுர்ச்வரமுடையார்க்கு சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 143 


இக்கோமில்‌ காணியுடைய சிலப்பிராமணன்‌ பரத்வாஜ கோத்திரத்தில்‌ தவன்‌ பெரியான்‌ சித்திரமேழி 
பட்டனன்‌ பழஞ்சலாகை அச்சு ஒன்றுங்‌ கைக்கொண்டு சற்திராதித்தவரை திருகிளக்கொன்று 
செலுத்துக இங்லச்சுக்‌ கைக்கொண்கீடன்‌ குடங்கொண்டு கோயில்‌ புகுல/ான்‌ செலுத்துவாரணாக 


பண்மாககஸ்கர ந்சை. 


இடம்‌ - 


காலம்‌ - 


செய்தி - 


267 

ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, ஆதியூர்‌ ஆதீசுவரர்‌ 
கோயில்‌ 
வீரபாண்டிய தேவனின்‌ நான்காம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1269 
ஆதியூர்‌ வெள்ளாளர்‌ வண்ணக்கரில்‌ பிள்ளை யாழ்வான்‌ 
கரும்பறையன்‌ ஆதீசுவரமுடையார்‌ கோயில்‌ திருப்பணியில்‌ 
திருநிலைகால்‌ இரண்டும்‌, படி இரண்டும்‌ அளித்தார்‌. 

கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க திரிபுவனச்‌ சக்கரறுத்திகள்‌ ஸ்ரீ வீரபாண்டி௰ தேலரர்க்குத்‌ 
திருலெழுத்திட்டுச்‌ செல்லா நின்ற திருநல்வியாண்டு நாலாவது குறுப்பு நாட்டு ஆததுரில்‌ வெள்ளாளன்‌ 
ஐுண்ணக்கரில்‌ பிள்ளையாழ்லான்‌ கரு. ம்பறையசீனன்‌' நாயனார்‌ ஆதீஸ்கரமுடையார்‌ திருக்கோமில்‌ 
திருநிலைகால்‌ இரண்டு படி இரண்டும்‌ என்‌ தங்மஃமர்கச்‌ செய்யித்தேன்‌ கருஃம்பறையனைன்‌. 


இடம்‌ - 


காலம்‌ - 


செய்தி - 


268 
ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, வெள்ளோடு 
சர்வலிங்கேசுவரர்‌ கோயில்‌. 
வீரநஞ்சராயர்‌ காலம்‌, கி.பி 1489-1500 
பூந்துறை நாட்டுச்சபை 32 உறுப்பினர்களும்‌ கூடி வெள்ளோடு 
சர்வலிங்கர்க்குத்‌ தைப்பூச விழா எடுக்கக்‌ கொடை கொடுத்தனர்‌. 
பூந்துறை நாட்டுச்‌ சபை உறுப்பினர்‌. 


கல்வெட்டு 


சாத்தஞரரில்‌ வெளளாளன்‌' வண்ணக்கரில்‌ சில மாலை 


இடம்‌ - 


காலம்‌ - 


செய்தி - 


269 
கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, மொஞ்சனூர்‌ சிவாலயம்‌ 
கோனேரின்மை கொண்டானின்‌ 15 ஆம்‌ ஆட்சியாண்டு, 13 
ஆம்‌ நூற்றாண்டு 
காங்கய நாட்டு வெள்ளக்கல்‌ வெள்ளாளரில்‌ வண்ணக்கன்‌ 
அரைசன்‌ சிருச்சியன்‌ சிவாலயத்தில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 


144 ்‌ கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 
திரிபுவனச்‌ சக்கரல/ர்த்தி ககரசனரின்மை கொண்டான்‌ ஆண்டு பதினைந்தால/து மேல்கரை 
அரையநாட்டு ஆளுடையார்‌ முஞ்சனூர்‌ நரயனார்க்கு காங்கேய அரைசன்‌ சிருச்சியன்‌ பக்கல்‌ 
யான்கொண்ட பழஞ்சலாகை அச்சு ஒன்று கோமில்‌ காணியுடைய சிஙப்பிராரமணன்‌ செண்டையுடைய 
தீதலினான்‌ செயங்கொண்ட சோழ பட்டன்‌ உள்ளிட்டார்‌ ஒரு சந்தி விளக்கு சந்திராதித்தம/ரை 
குடங்கொடு காமில்‌ புகுவாரெல்லாம்‌ இத்தரு.மம்‌ பன்மாககஸ்லரர்‌ ரட்சை. 


2௨70 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, திங்களூர்‌, 
சுந்தரபாண்டிய விண்ணகர்‌ அழகப்பெருமாள்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 14 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1279 
செய்தி - திங்களூர்‌ வெள்ளாளர்‌ வண்ணக்கரில்‌ மூக்கன்‌ பிள்ளையான 


பிள்ளைப்‌ பெருமாள்‌ நூறு பொன்‌ பெற்றுக்‌ கொண்டு நிலம்‌ 
அளித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வுஸ்திரீ கேரமிராசசீகசரி! பன்மரான திரிபுவனச்‌ சக்கரறுத்திகள்‌ ஸ்ரீ வீர்பாண்டி௰ 
சீதவர்க்குத்‌ திருலெழுத்திட்டச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு பதிநரலாவது குறுப்பு தாட்டு 
திங்களூர்‌ சுந்தர பாண்டி ய கிண்ணகர நாயனார்‌ அழகப்பெரு.மாள்‌ கமில்‌ நஃம்பி.மார்‌ ஸ்ரீ லைகஷ்ணஙர்‌ 
திருச்செல்ல வுளைக்காரற்கு கேற்படியூர்‌ கெள்ளரளன்‌ வண்ணக்கரில்‌ மூக்கன்‌ பிள்ளையான 
பிள்ளைப்‌ பெரு.மாள்‌ தாத்னேன்‌ அவன்‌ சீபரால்‌ இட்ட பரிசாஙது இந்நாயனார்‌ அழகப்பெருமாள்‌ ஸ்ரீ 
பண்டாரத்தில்‌ இங்லாட்டை தைமாதம்‌ முதல்‌ தியதிமில்‌ நான்‌ கொண்டு கடல! பணம்‌ நூறு இப்பணம்‌ 
நூறுக்குஃம்‌ என்னுடைய நிலம்‌ கரற்கண கூலி கழனிகளில்‌ மூன்று கழனி அறுதியாவதாகலும்‌ 
இக்கழனிகளுக்கு ஏல்லையாவது கிழக்கு கொற்றன்‌ சிறுபிள்ளை கழனிக்கு மேற்கு தெற்கு 
அமிநாசி யாண்டார்‌ மகன்‌ கழனிக்கு கடக்கும்‌ மேற்கு சிறப்பிள்ளைமின்‌' மக்கள்‌ கழனிக்கு 
கிழக்கும்‌ மடக்கு எந்தமையன்‌ காளியாண்டார்‌ கழனிக்கு.ம்‌ சிறுப்பிள்ளையார்‌ மக்கள்‌ கழனிக்கு.ம்‌ 
தெற்கு இந்நான்கெல்லைக்‌ குட்பட்ட கழனிகளு.ம்‌ இக்கழனியால்‌ வருங்கிணறும்‌ அறுதியாக 
இட்டுக்‌ குடுத்தேன்‌ இக்கழனிகள்‌ பற்றி அனுபஙிப்பாராககும்‌. 


271 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, வெள்ளலூர்‌ தேனீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - சேரன்‌ கோக்கண்டன்‌ வண்னின்‌ ஆட்சியாண்டு fel 
செய்தி - வெளிலூர்‌ நக்கனார்‌ மண்டபத்தில' வண்ணக்கரில்‌ மூர்க்கன்‌ 


செல்லன்‌ அவன்‌ தம்பி மூர்க்கன்‌ தண்டன்‌ ஆகிய இருவரும்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 145 
தங்கள்‌ தந்தையார்‌ ஏறமூர்க்கன்‌ நினைவாகக்‌ கல்தூண்‌ 
நட்டனர்‌. 

கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சந்திராதித்ய குலதிலக சார்க! பெள.மனாகிய ஸ்ரீ கோக்கண்டன்‌ வீர 
நாராயணனுக்கு செல்லாநின்ற மாண்டு பதினொன்று இவ்வாண்டு வெளிலூர்‌ தென்னூர்‌ நக்கனார்‌ 
மண்டபத்து வண்ணக்கன்‌ மூர்க்கஞ்‌ செல்லனும்‌ தம்பி மூர்க்கன்‌ தண்டனும்‌ த.மப்பணர்ர்‌ ஏற 
மூரக்கனைச்‌ சாத்தி நடுவித்த கல்‌ தூண்‌ 


272 
வாணகுலம்‌ 
இடம்‌ ன்‌ ஈரோடு மாவட்டம்‌, கோபி வட்டம்‌, அத்தாணி செல்லாண்டி 
யம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1688, பிரபவ வைகாசி 19 ஆம்‌ நாள்‌ 
செய்தி - அத்தாணி வெள்ளாளர்‌ வாணகுலரில்‌ சின்னப்‌ பெரியண 


கவுண்டர்‌ செல்லாண்டியம்மன்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ 
கட்டினார்‌. 
கல்வெட்டு 
பிறபல! ௧௬௨௨ம்‌ வைகாசி மாகும்‌ 19 கதி ஸ்ரீ மது முதலியார்‌ நல்லுடையப்பர்‌ குமார கட்டி 
முதலியார்‌ காரியத்துக்கும்‌ கர்த்துரான்‌ பெருமாள்‌ தீட்சிதர்‌ செங்கோல்‌ செலுத்தி அருளாநின்ற 
காலத்தில்‌ கடகரை நாட்டில்‌ அத்தாணிமிலிருக்கும்‌ ஹெள்ளாளரில்‌ மரண குலரில்‌ 
தல்லாக்கவண்டன்‌ மகன்‌ சின்னப்பெரியண கறுண்டன்‌ தேவ! தெய6தவோத்தமி பத்திரி கொண்டத்து 
செல்லாண்‌டி௰.ம்‌.மனுக்கு அர்த்த மண்டப முண்டாக்கினைன்‌ அடியன்‌ சின்னப்‌ பெரியான்‌ 
விண்ணப்பம்‌, 


278 
வாலி குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, பொன்னிவாடி 
நிர்மலீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - வீர ராசேந்திர தேவனின்‌ இரண்டாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1209 
செய்தி - பொன்னிவாடி வெள்ளாளர்‌ வாலிகளில்‌ குருடன்‌ அரையன்‌ 


நிர்மலீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கீரராசேந்திர தவர்க்கு யாண்டு இரண்டாவது பெொங்கலூர்க்கா நாட்டு 
நிங்பணிமில்‌ வெள்ளாளன்‌ வலிகளில்‌ குருடன்‌ அரையன்‌ இந்நாயனார்‌ நிங்மணீச்ர முடையரர்க்கு 


146 கொங்கு வேளாளர்‌ 


சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு அச்சொன்றும்‌ ஒடுக்கி ன்‌ இப்பொருள்‌ கைக்‌ கொண்கீடாம்‌ காணியுடைய 
சிய/ப்பிராமணர்‌ மணியன்‌ வடுகன்‌ உள்ளிட்டொம்‌ சந்திராதித்தவரை எரிப்பாராக பன்மாககஸ்ல/ரர்‌ 


ரட்சை. 
274 
விச்சர்‌ குலம்‌ 
இடம்‌ - கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, பேரூர்‌ திருவான்பட்டி 
யுடையார்‌ கோயில்‌. 
காலம்‌ - விக்கிரம சோழ தேவனின்‌ 21 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1294, 
செய்தி - பேரூர்‌ வெள்ளாளர்‌ விச்சர்களில்‌ பட்டி கோவனான மண்டல 


முதலி தனக்கு இறைவன்‌ அருளால்‌ கிடைத்த மூன்றுமா முக்‌ 
காணி நிலம்‌ முழுவதையும்‌ திருவான்பட்டியுடையார்க்கு 
ஸ்ரீ புஷ்ய யாகத்துக்குக்‌ கொடையாக அளித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்ஐஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ சரிக்கிரமசசாழ தற்கு யாண்டு 2 1 வது பேரூர்‌ நாட்டுப்‌ 
சீபரூர்‌ வெள்ளாளன்‌ கிச்சர்களில்‌ பட்டி 6காலனான மண்டல முதலி யன்‌ ஆளுடையார்‌ திருவான்பட்டி 
உடையார்க்கு ஸ்ரீ புஷ்ய யாகத்துக்கு நான்‌ மிட்ட நில.மாவது எனக்கு நாயனார்‌ அருளி காரணியாக 
கிண்ணப்பஞ்‌ செய்தருளின இந்நிலன்‌ மூன்று மா முக்காணீயும்‌ ஆளுடையார்க்கு நந்த.மராணார்‌ 
செய்யத்‌ திருவ/ள்ள.மாயருளுமென்று நாயனாரைத்‌ திருலடி தொழுது மிண்ணப்பஞ்செய்ய நாயனார்‌ 
நாமுனக்குத்‌ தந்த நிலம்‌ ஆளுடையார்க்குத்‌ தன்மஞ்செய்து செ.ம்பிலு.ம்‌ சிலையிலும்‌ லெட்டிக்குடு 
ஹென்று நாயனார்‌ எனக்கு ஸ்ரீ முகப்‌ பிரசாத.ம்‌ செய்தருள நான்‌ யிட்ட நிலமாறுது இஙயிறுர்ப்‌ பிஞ்ஞகன்‌ 
வயலில்‌ இங்வதிக்கு மேற்கு கணஙதி வாய்க்காலுக்கு தெற்கு 3 இம்‌ சதிரமாம்‌ அதிராஜராஜ மேற்‌ 
செம்பை கதிக்கு மேற்கு அரதிராஜராஜ வாய்க்காலுக்கு உடக்கு.. 


275 
வில்லி குலம்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, வள்ளியறச்சல்‌ அழகு 
நாச்சியம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ - 18 ஆம்‌ நூற்றாண்டு, சித்தாத்ரி ஐப்பசி 21 ஆம்‌ நாள்‌, கி.பி. 1739. 
செய்தி - தீபத்தம்பத்தின்‌ வடபுறம்‌ நாட்டாக்கவுண்டர்‌ நல்லதம்பிக்‌ 


கவுண்டர்‌ உருவச்சிலையின்‌ அருகில்‌ உள்ள கல்வெட்டு 
கல்வெட்டு 
சித்தாத்திரி வரும்‌ அற்பிசை மாதம்‌ 21 ததி கில்லி கோத்திரத்தில்‌ நீரட்டாக்கவண்டர்‌ 
நீல்லதம்பிக்கவண்டர்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 147 
276 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, வள்ளியறச்சல்‌ 
மாந்தீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - விசய ஆவணி 2, 16 ஆம்‌ நூற்றாண்டு, கி.பி. 1533. 
செய்து - வில்லிகுலப்‌ பிள்ளன்‌ உமையாண்டார்‌ மாந்தியப்பர்க்கு 4 பொன்‌ 
கொடை கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 
கிசைய வ/ர௰9ஃம்‌ ஆவணி மாசம்‌ 2 தியதி மரந்தியப்பர்க்கு மில்லி பிள்ளன்‌ உலையாண்டார்‌ 
குடுத்த பென்‌ நாலு இப்பொன்‌ நாலும்‌ நாலு தானிகருமம்‌ பற்றிக்‌ கொண்டு... 
277 
இடம்‌ - கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, சின்னதாராபுரம்‌ முனி முத்தீசுவரர்‌ 
கோயில்‌ கருவறை கிழக்குச்‌ சுவர்‌. 
காலம்‌ - குலோத்துங்க சோழ தேவர்‌ ஆட்சியாண்டு 18, கி.பி. 1167. 
செய்தி - வில்லி குல கணிவன்‌ நிலையுடையான்‌ வீர நாராயண தேவர்‌ 
என்பவர்‌ முனிமுத்தீசுவரருக்கு ஒரு சந்தி விளக்கு வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ குசீலாத்துங்க சசாழதேவாக்கு யாண்டு பதினெட்டாவது ....வமில்லிகளில்‌ 
கணியன்‌ நிலையுடையான்‌ மீர்‌ நாராயண. ..நீததயர்‌ முனியர்க்குடை சச்லரமுடையரர்க்கு நான்‌ ஒரு 
சந்தி யிளக்குக்குப்‌ பண்டாரத்துக்கு ஒடுக்கின பொன்‌ துளை கழஞ்சு.ம்‌ இக்8கோமில்‌ சிறபிராமணன்‌ 
காசுபன்‌ ததிச்சன்‌ இளுடையான்‌ ஆளலுந்த சசாழபட்டனும்‌ ஆடமிடங்கப்‌ பட்டனும்‌ நங்கை 
முனி...ு.ம்‌ ஆண்டபிள்ளை பெருமாளும்‌ இந்நால்‌ யம்‌ இப்பொன்‌ கொண்டு சந்தி மிளக்கொன்று 
சுந்திராதித்தயல்‌ எரிக்கக்‌ கடலோரம்‌ இக்க்கோமிலில்‌ குடமுஃ்‌ குச்சியும்‌ கொண்டு ம/ரமிற்படி கடந்து 
புகுவான்‌ யாவன்‌ ஒருவன்‌ இய்யிளக்கு எரிப்பானாகக/ம்‌ இது பன்மாக்கஸ்யர ரட்சை, 


278 
விழியன்‌ குலம்‌ 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, இராசிபுரம்‌ வட்டம்‌, இராசிபுரம்‌ கைலாச 
நாதர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி1443, சர்வசித்து வருடம்‌ 
செய்தி - இராசிபுரத்தில்‌ வெள்ளாளர்‌ விழியர்களில்‌ கரிய பெருமாள்‌ 


அத்தனூர்க்‌ கிராமத்தை கைலாச நாதருக்குக்‌ கொடையாக 
அளித்தார்‌. 


148 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ மன்‌ மகாமண்டலைசவரன்‌ ஸ்ரீ மதினிம்சுர கண்டன்‌ கட்டாரி சாளுகு/ 
குரணீறராகன்‌ ஸ்ரீ வீர்ப்பிரதாப ராயர்‌ பிருத்மிராச்சியம்‌ பண்ணி ஆருளாநின்ற சகாப்தம்‌ 1365 க்கு கேல்‌ 
செல்லாநின்ற சர்வசித்து கூம்வுத்சரம்‌ மேல ஞூாமிற்று புஷ்ய நட்சத்திரம்‌ யியதீபாறமும்‌ தக்மியுஃம 
கூடின்‌ புண்ணிம காலத்தில்‌ இராசிபுர நாட்டில்‌ இராசிபுரத்தில்‌ வெள்ளாளன்‌ ஹெளியர்களில்‌ கரிய 
பெருமான்‌ இந்தக்‌ கிராமத்தில்‌ ததக! தேவல! மகத! ஸ்ரீ கைலாசநாத தம்பிரானார்க்கு 
நீதேல/தானமாக ஊறிரண்ய தரராபூரை(மாக குடுத்த நிலம்‌ இராசிபரத்து எல்லைமென்றஃம்‌ பாழிக்மு 
அடக்கு அலைலாமில்‌ ஊஞ்சமடைக்குக்‌ கிழக்கு கீரனூரில்‌ ஈச்சம்‌ பாழிக்குத்‌ தெற்கு 
கள்ளமடைக்கு மேற்கு சதுர்ீமையும்‌ உடைத்தான்‌ அத்தனூர்க்‌ கிராமம்‌ குடுத்தலைக்கு நிதி நிட்6சேப 
ஜல பாரன்‌ அ்ட6போக சகிதமாக சந்திராதித்தவரைக்கு நடப்பதாலும்‌ இந்த தீன்மத்தை 
யா்தொருத்தன்‌ தற.ம்‌ செய்தான்‌ அறங்காத்தான்‌ பாத.ம்‌ திற.ம்பா.மல்‌ சென்னிமேல்‌ வைத்து. 

279 


வெண்டுவன்‌ குலம்‌ 


இடம்‌ - கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, மொஞ்சனூர்‌ சிவாலயம்‌ 
காலம்‌ - கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி - உண்மம்‌ வெள்ளாளர்‌ வெண்டுவரில்‌ பெரியான்‌ பிள்ளன்‌ ஆன 
செயங்கொண்ட சோழக்‌ காமிண்டன்‌ சிவாலயத்தில்‌ திருநிலை 
கால்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸரீ தென்கரை மணலூர்‌ நாட்டு உண்மத்தில்‌ றெள்ளாளன்‌' கெண்டுகரில்‌ பெரியான்‌ 
பிள்ளன்‌ ஆன செயங்கொண்ட சோழக்காமிண்டன்‌ இத்திருநிலைகால்‌ செய்வித்தேன்‌ பன்மாக்கஸ்கரர்‌ 


ரட்சை. 


280 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, பழமங்கலம்‌ நத்தக்காடு 
(இப்போது ஈரோடு கலைமகள்‌ பள்ளி அருங்காட்சியகத்தில்‌ 
உள்ளது). 

காலம்‌ - 11 ஆம்நூற்றாண்டு. 

செய்தி நித்த விநோதம்‌ வெள்ளாளர்‌ வெண்டுவன்‌ அதிருக்குறையான்‌ 


திசையாயிரத்தைஞ்னூற்றுவர்க்கு அடைக்கலம்‌ ஏற்படுத்‌ 
தினான்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 149 
கல்வெட்டு 


ஸ்க/ஸ்சிஸ்ரீ திசையாமிரத்தைஞ்தாற்று! நாநாசதசியடைக்கல.ம்‌ கிழங்க நாட்டு நித்த 
சினை தத்திருந்து வரமும்‌ வெள்ளாளன்‌ ஹெண்டுக்வன திருக்குறையான்‌ எடுப்பிச்ச மாநகரம்‌. 


281 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கத்தாங்கண்ணி 
ஆயிஅம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ - கி.பி. 1888. 
செய்தி - பாப்பம்பாளையம்‌ வெண்டுவகுல அப்பாச்சிக்கவுண்டர்‌ ஆயி 


அம்மனுக்கு இரண்டு மண்டபம்‌ கட்டினார்‌. 
கல்வெட்டு 
கலியுக சகாப்தம்‌ 4989 சருவதரரி வருக புரட்டாசி மாதத்தில்‌ பல துங்மத்திர்ல்‌ பாப்பம்‌ 
பாளையம்‌ காணியாழ லெண்றுல குல முத்தைய கவண்டரும்கு சலீகார புத்திரன்‌ மணியம்‌ 
அப்பாச்சிக்‌ கலண்டன்‌ மிந்த இரண்டு மண்டபம்‌ அஃம்‌.மனுகறாச்‌ செய்து ஹைத்தது கில்‌ எழுதினது 
சதாசிஐ/ முதலியார்‌. 


282 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, கொல்லன்கோயில்‌ 
தான்தோன்றீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி. 16ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி - வெண்டுவரில்‌ நான்கு கரைக்‌ காணியாளர்கள்‌ தான்தோன்றீ 


சுவரருக்கு நந்தா விளக்கு ஒன்றும்‌, சந்தியா தீபம்‌ இரண்டும்‌ 
வைத்தனர்‌. அதற்காக நிலம்‌ கொடையாக அளித்தனர்‌. 
கல்வெட்டு 
அர்கம்‌ கெண்டுகார்‌ நாலுகரைமில்‌ காரணியான இந்நாயனார்‌ தாந்தோணி 
நந்தா விளக்கு ஒன்றும்‌ சந்தியா தீபம்‌ உடையர்‌ தர்நீகதாணியாற்கு சந்தியா தீபம்‌ 2 சுற்று பரிவார 
அடக்கு தொட்டிய மடைக்கு கிழக்மு உசாறுர்‌ எல்லைக்கு தெற்கு எருது கட்டி வாள்த்து பணமும்‌ 
கால்‌ விளங்க... இத்தன்ம,ம்‌ சந்திராதித்தவ/ரை நடத்தக்கட லோமாகல]ும்‌ இந்த தன்மம்‌ நடத்தினேன்‌ 
காலுத்தாள்‌ எங்கள்‌ தலை&மலின: 
283 


இடம்‌ ம ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, கொல்லன்கோயில்‌ 


கந்தசாமி பாளையம்‌ சடையப்பர்‌ கோயில்‌. 


150 கொங்கு வேளாளர்‌ 
காலம்‌ - கி.பி. 1874, விப மார்கழி 18 ஆம்‌ நாள்‌. 
செய்தி - கொல்லன்கோயில்‌ கந்தசாமிபாளையம்‌ வெண்டுவன்‌ குல 
நாச்சிமுத்துக்‌ கவுண்டர்‌ கெருட கம்பம்‌ உபயம்‌. 
கல்வெட்டு 
கலியுக சகாப்தம்‌ 4975 க/ருகூம்‌ கிப வரகும்‌ மார்கழி .மாத.ம்‌ 18 கததி கொல்லன்‌ சீகாமில்‌ 
கந்தசாமிபாளையம்‌ பெண்டு! கோத்திரம்‌ ராறுத்திக்‌ கறுண்டன்‌ மகன்‌ குமரசாமிக்கறுண்டன்‌ மகன்‌ 
நாச்சிமுத்துக்‌ கவுண்டன்‌ துதிகை பூச நட்சத்திரம்‌ கூடிய சுபதினத்தில்‌ கோப்புலி நதீத.ம்‌ 
நீகரப்புலித்துறை சடையப்ப சுலாமிக்கு கெருட க.ம்பம்‌ உபயம்‌. 


284 
இடம்‌ - திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனி வட்டம்‌, கொங்கூர்‌ பசுபதீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - 16ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி - வெண்டுவர்குலக்‌ குப்பச்சிக்‌ கவுண்டர்‌ இரண்டு திருவிளக்கு 
பசுபதீசுவரருக்கு வைத்தார்‌. 
கல்வெட்டு 


கெரீங்கூர்‌ பிரமாண்ட க்‌ கலண்டர்‌ சம்பந்தி கெண்டுவர்‌ குல குப்பச்சிக்‌ கலண்டர்‌ இரண்டு 
திருவிளக்கு வைத்தார்‌ 12 வள்ளம்‌ நெய்‌ உபயம்‌, 


285 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கத்தாங்கண்ணி 
ஆயிஅம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி. 1936. 
செய்தி - தேவனூர்க்‌ கிராமம்‌ ஆண்டியூர்‌ வெண்டுவ குல கிருஷ்ணசாமிக்‌ 
கவுண்டர்‌ திருமதிலும்‌, தீர்த்தக்கிணறும்‌ உபயம்‌. 
கல்வெட்டு 


சிலமயம்‌ கலி 50.88 தாது வ௫க2.ம்‌ ஆவணி 27 உடுமலைப்‌ பேட்டை தாலூகா தேலனூர்‌ ' 
கிராமம்‌ ஆண்டியூரிலிருக்குஃம்‌ கெண்டு! குல.ம்‌ மலையாண்டியக்‌ கண்டர்‌ குமாரர்‌ கிரும்ணசங்மிக்‌ 
கவுண்டர்‌ இந்த திருமதிள்‌ நாற்ச௬.ம்‌ தீர்த்தக்கிணறுபம்‌ செய்து வைத்தது ஆமி அம்மனுக்கு உபயம்‌ 
எழுதியது உபாத்தியார்‌ முத்து 1936 சின்னாபோயன்‌. 
286 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கத்தாங்கண்ணி ஆயி 
அம்மன்‌ கோயில்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 151 
காலம்‌ - 1.2.1937. 
செய்தி - தேவனூர்‌ புதூரைச்‌ சேர்ந்த வெண்டுவன்‌ குலத்தார்‌ சேர்ந்து 
மடம்‌ கட்டினர்‌. 
கல்வெட்டு 

சிக/மயம்‌ ஸ்ரீமது கலி 5038 த.மிழ்‌ தாது ௨(௫2௦.ம்‌ தை .மாத.ம்‌ 19 கததி உடுமலைப்பேட்டைத்‌ 
தூர்லூக்கா தேவனூர்‌ கிராமம்‌ புதூரிலிராக்கும்‌ மலையாண்டில்‌ கண்டர்‌ மகன்‌ கற்தசாமில்‌ கலண்டர்‌ 
நூ 200 ரர்மசர்மிக்‌ கவுண்டர்‌ மகன்‌' திருமூர்த்திக்‌ கவுண்டர்‌ ரூ 100 ரர்மசங்மிக்‌ கவுண்டர்‌ மகன்‌ 
திரு. மலைச௩மில்‌ கலண்டர்‌ ரூ 100 நாச்சிமுத்துக்‌ கண்டர்‌ ரூ 100 ஆமிக்கறுண்டர்‌ ரூ 100 மாரப்ப 
கல/ண்டர்‌ மகன்‌ ரர்மசாமிக்‌ குண்டர்‌ ரூ 30 மலையாக்கல/ண்டர்‌ பகன்‌ அலணண்டிக்கறுண்டர்‌ ரூ 
75 சொற்மாண்டாக்‌ கவுண்டர்‌ மகன்‌ பழனிக்கறுண்டர்‌ ரூ 5 இவர்கள்‌ சேர்ந்து மடம்‌ கட்டி வைத்தது 
ஆமிஅ-ஃம்‌.மனுக்கு உபயம்‌ வரும்‌ 1:2. 1987 கெண்டு குலம்‌ 


287 
இடம்‌ - கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, பெரிய திருமங்கலம்‌ அருங்கரை 
யம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ - கி.பி. 1856, 
செய்தி - வடுகபட்டி வெண்டுவன்‌ குல பழனிமலைக்கவுண்டர்‌ செய்த 
I கட்டிடச்‌ செலவு. 
கல்வெட்டு 


சாலிற/ரகன சமாத்தம்‌ 1778 கலியுக சமாத்தம்‌ 4957 கெண்டு/ கோத்திரம்‌ க/டகபட்டி 
முத்துவலப்பகல/ண்டன்‌ மகன்‌ நல்லண கண்டன்‌ மகன்‌ பழனி மலைக்கல/ண்டன்‌ ரூபரம்‌ 100 


288 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கத்தாங்கண்ணி, 
ஆயிஅம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ - கி.பி. 1898. 
செய்தி - பாப்பம்பாளையம்‌ மணியம்‌ அப்பாச்சிக்கவுண்டர்‌ அம்மனின்‌ 


காலை சந்திபூசைக்காக 1 ஏக்கர்‌ நிலம்‌ கொடை அளித்தார்‌. 
கல்வெட்டு I 
சகாப்தம்‌ சாலி 1820 கலியுக சகாப்தம்‌ 4999 நிகமூம்‌ மன்மத வருதும்‌ இடி மாதத்தில்‌ 9 
நீததிமில்‌ கோயமுத்தூர்‌ ஜில்லா எடு தாலூக்கா சர்க்கார்‌ கத்தரங்கண்ணிக்‌ கிராமத்திலிருக்கஃம்‌ ஆமி 
அம்மன்‌ கோமில்‌ காலசந்தி பூசைக்காக கிரமம்‌ பாப்பம்‌ பரளையத்திலிருக்கு.ம்‌ வொண்டுக/ குல 


152 கொங்கு வேளாளர்‌ 
கோத்திரம்‌ கரணியாழ செல்லப்ப கற/ண்டன்‌ பேரனும்‌ முத்தைய கவுண்டன்‌ மகனுமாகிய மணியம்‌ 
ஆரப்பாச்சிக்கவுண்டனால்‌. படித்தற.மாக ஐுங்க்கப்பட்ட சொத்தின்‌ கியரம்‌ கிராமம்‌ இமிகோமில்‌ 
தீதங்ட்டத்தில்‌ கடபுறம்‌ காலை கா.௪. நெ.35 பி. கிஸ்தீரணம்‌ கால்‌ கழ்ழத்துக்கு ஒரு ஏக்கர்‌. 

289 


வெண்மணி குலம்‌ 


இடம்‌ ய ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுரமுடையார்‌ கோயில்‌. 

காலம்‌ - சுந்தரபாண்டிய தேவனின்‌ 27ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1312 

செய்தி - விசயமங்கலத்து வெள்ளாளர்‌ வெண்மணிகளில்‌ துணையன்‌ 


ஆண்டானான அம்பலப்‌ பெருமாள்‌ திருக்காமக்‌ கோட்டத்து 
நாச்சியார்க்கு நந்தா விளக்கு வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சுந்தரபாண்டிய தேலரர்க்குத்‌ திருகெழுத்திட்டுச்‌ செல்லர்நின்ற திருநல்லியாண்டு 
இருபத்தேழாலது தைத்திங்கள்‌ முதலாக குறுப்பு நாட்டு கிசயமங்கலத்து ஐளுடையார்‌ 
திருநாகீச்வரமுடையரர்‌ திருக்காமக்ககேரட்டத்து நாச்சியார்‌ ளுடைய நாச்சியாரீக்கு விசயமங்கலத்து . 
ஹெள்ளாளன்‌ லெண்மணிகளில்‌ துணையன்‌ ஆண்டானன அம்பலப்‌ பெருமான்‌ ஹைுத்த திரு 
நந்தா கிளக்கு ஒன்றினுக்கு ஒடுக்கின பணம்‌ நூற்று நாற்பதும்‌ கைம்கொண்ஙீடாம்‌ இல்சீகாமில்‌ 
காணியுடைய சிறுபிராமணரில்‌ மாடல சகரத்திரதீது சிவஞான பண்டிதனு.ம்‌ மர்டல கோத்திரம்‌ 
பிள்ளையாழ்யி மரழலந்தானும்‌ ஆத்திர கோத்திரம்‌ சங்காதி நம்பி மாணிக்க நாயக பண்டதனும்‌ 
இம்முல/ரோம்‌ இங்ஙிளக்கு முட்டில்‌ இரட்டி எரிப்பதாகவு/ம்‌ இது மிக முட்டில்‌ தெண்ட 
மிறுப்பதாகக/ம்‌ இது சந்திராதிச்சலரை குடங்கொண்டு கோமில்‌ புகுவார்‌ ஏரிப்பதாகவ/ம்‌ இது 
பன்மோககேஸ்லரர்‌ நட்மை. 
290 


விலையன்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, சிவகிரி தலையநல்லூர்‌ 
பொன்காளியம்மன்‌ கோயில்‌. 

காலம்‌ - 19 ஆம்‌ நூற்றாண்டு, சருவசித்து தை 25 ஆம்‌ நாள்‌, கி.பி. 1887 

செய்தி - புகலூர்‌ தலையநல்லூர்‌ விலைய குல கொமரகவுண்டன்‌ 


பொன்காளியம்மன்‌ கொறட்டு வாசல்‌ ஒரு அங்கணம்‌ செய்தார்‌. 
செலவு ரூபாய்‌ 200. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 153 
கல்வெட்டு 
சருவுசித்தி வரம்‌ தை.மாத.ம்‌ 25 தேதி தலையநல்லூரு ஸெலைம சீகரத்திர.ம்‌ 
புகலியூரிலேமிருக்கும்‌ சின்னாக்‌ கவுண்டன்‌ மகன்‌ காளியப்ப கவுண்டன்‌ கொமரகவ/ண்டன்‌ 
பொன்காளியம்‌.மன்‌ கெற்றட்டு வாசல்‌ கோலை ஒரு ஆங்கணத்துக்கு குடுத்தது ரூபம்‌ 200 
பொன்காளியம்‌மனுக்கு உபயம்‌. 
. 291 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, சிவகிரி தலையநல்லூர்‌ 
பொன்காளியம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ - 19 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி - திருப்பணி செய்த விலையன்‌, கூறை குலத்தார்‌ பெயர்கள்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. 
கல்வெட்டு 
௮7) கிலைம குலம்‌ மமில.ம்‌ பெரியணன்‌ சதாசேலை!. 
த) மிலைய முலம்‌ தலையநல்லூர்‌ பொன்காளிய.ம்‌மனுக்கு உபயம்‌, 
இ) தலையநல்லூர்‌ கர்ணியாளக்‌ கவுண்டர்கள்‌ மெலையன்‌ கறை தேவ! தே தத்கோத்தஃமி 
பெர்ன்காளியயம்‌.பனுக்குக்‌ கெருப்பம்‌ கிரகம்‌ உபயம்‌ 


292 
இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, கூத்தம்‌ பூண்டி 
ஓங்காளியம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ - கி.பி. 1883, சுபானு சித்திரை 14 ஆம்‌ நாள்‌. 
செய்தி - கூத்தம்பூண்டிக்‌ காணியாளர்கள்‌ விலைய கூட்டக்‌ கவுண்டர்கள்‌ 


அம்மனுக்கு மகாமண்டபம்‌ கட்டினர்‌. 
கல்வெட்டு 
கலியுக சகாப்தம்‌ 4981 இதன்நீமல்‌ செல்லாநின்ற சுபானு அருகம்‌ சித்திரை மாதம்‌ 148ததி 
கூத்த.ம்பண்டி காணியாளர்களில்‌ கெலய கோத்திரத்துக்‌ குண்டர்களால்‌ கரளிய.ம்‌மனுக்கு 
வமண பம 2_ பயம. 


2௨93 


இடம்‌ - நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, கூத்தம்பூண்டி 


புவனேசுவரர்‌ கோயில்‌. 


காலம்‌ - கி.பி. 18 ஆம்‌ நூற்றாண்டு 


154 கொங்கு வேளாளர்‌ 
செய்தி - புவனேசுவரர்‌ கோயில்‌ புறச்சுவர்களில்‌ காணியாளர்கள்‌ 
உருவச்சிலைகள்‌ அவர்கள்‌ தேவிமாருடன்‌ காணப்படுகின்றன. 
கல்வெட்டு 
அ) விலைய ௫ல.ம்‌ ீகரப்பண கறுண்டருஃம்‌ தியம்‌ 
ஆ) கிலைய குலம்‌ பிடாரப்பகவண்டரு.ம்‌ தயி முத்தாமி கல/ண்டிச்சியும்‌ 


294 
இடம்‌ ல்‌ ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, பரஞ்சேர்வழி 
மத்யபுரீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - விக்கிரம சோழதேவனின்‌ 5 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1261. 
செய்தி - அஞ்சுகரை நாடு, அடிக்கீழ்த்தளம்‌, பதினெண்பூமி மகேசுவரர்‌ 
ஆகியோர்‌ பரஞ்சேர்வழி நட்டூரமர்ந்த நாயனாருக்குக்‌ கொடுத்த 
கொடை கூறப்படுகிறது. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ விஜ்ரமசீசாழ தேவுற்கு மாண்டு நராலதிற்கெதிராலது அஞ்சுகரை நாடும்‌ 
அடிக்கீழ்‌ தளமும்‌ பதினெண்‌ பூமிமில்‌ மாசீகஸ்வரரு.ம்‌ காங்கய நாட்டுப்‌ பரஞ்சசர்‌ பள்ளிமில்‌ நாயனார்‌ 
ந.ட்டுரமர்ந்தார்க்கிங்றுரில்‌ மன்றப்‌ பிச்சை முன்‌ பிச்சை குடுத்தோம்‌ இதுக்கு இவ்ஹூரில்‌ கார்ல்‌ 
ஊரார்‌ ஆண்டொன்றுக்குச்‌ சந்தியா தீபத்துக்கு இரண்டு பணமும்‌ விசுலையன சங்கிரமங்களுக்கு 
திருவமுது படிக்கு சங்கிரம.ம்‌ ஒன்றுக்குப்‌ பணம்‌ ஒன்றாகப்‌ பணம்‌ ஐஞ்சும்‌ ஆண்டுலிரை 8தர்றுபம்‌ 
சந்திராதித்தவரை குடுப்பாராகவ/ம்‌ இத்தன்மம்‌ அழிய செய்தவன்‌ சிவுத்துகீராகியு.மாம்‌ ஸ்ரீ 
மாகீகஸ்வரரை பத்திரத்தால்‌ கொன்றது குலையா தாகல/ம்‌ குத்தின... ம/தாகக/ம்‌ இப்படி 
இஸ்ரயஞ்‌ செய்து இத்தன்மம்‌ இயிறுர்‌ வெள்ளாளன்‌ ஹெளையா்களில்‌ பிள்ளன்‌' அத்தாணியான 
நர்ற்பத்தெண்ணாமிர வளானும்‌.. 


2௨95 


வெள்ளம்பர்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, முத்தூர்‌ சோழீசுவரர்‌ 
கோயில்‌. 

காலம்‌ - குலோத்துங்க சோழதேவனின்‌ 10 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 
1159. 

செய்தி - முத்தூர்‌ வெள்ளாளர்‌ வெள்ளம்பரில்‌ தாமன்‌ சோழீசன்‌ செய்யான்‌ 


தன்மபாலன்‌ சோழீசுவரருக்கு சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 155 


கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ குலோத்துங்க சீசாழ சீதகாக்கு. யாண்டு பத்தாவது மூத்தார்‌ வெள்ளாளன்‌” 


கெள்ள்பரில்‌ தாமன்‌ சசாழ்ச்ன்‌ செய்யான்‌ தன்மபாலனைன்‌ குலோத்துங்க சாழீச்ல/ரமடையார்க்கு 
சந்தியா தீபத்துக்கு அச்சு ஒன்றங்‌ கைக்கொண்டு இக்கோயில்‌ கர்ணீயுடைய சிறுப்பிராமணன்‌ தெவன்‌ 
பட்டன்‌ உடையானான குலதீப பட்டனன்‌ என்‌ மக்க மக்கள்‌ இங்றுச்‌ சொன்றும்‌ கைக்கொண்டு 


சந்திராதித்த பல.ம்‌ உள்ள அளஅம்‌ எரிப்பதாகலும்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


இப்படிக்கு 


எழுத்து 


காலம்‌ 


செய்தி 


296 

வெள்ளெலி குலம்‌ 
கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, சேவூர்‌ அழகப்பெரு 
மாள்‌ கோயில்‌. 
சுந்தரபாண்டியனின்‌ 20ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1305 
சேவூர்‌ வெள்ளாளர்‌ கொம்மையரில்‌ சிறுவன்‌ ஆண்டான்‌ சேவூர்‌ 
திருமேற்கோயில்‌ அழகப்பெருமாள்‌ விண்ணகர்‌ எம்பெருமான்‌ 
கோயில்‌ சேனாபதி ஆழ்வார்க்கு நிலம்‌ விற்பனை செய்த 
கல்வெட்டில்‌ சாட்சிக்‌ கையொப்பம்‌ இட்டவர்‌ வெள்ளாளர்‌ 
வெள்ளெலிகளில்‌ சொக்க ன்‌ சொக்கன்‌ என்பவர்‌. 


கல்வெட்டு 


ஐடபரிசற்‌ நட்டு வெள்ளாளன்‌ வெொள்ளெலிகளில்‌ சொக்கன்‌ சொக்கன்‌ 


297 
வெள்ளை குலம்‌ 
ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌. 
இராசதிராச வீர சோழனின்‌ ஐந்தாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1123. 
காங்கய நாட்டுப்‌ பரஞ்சேர்வழி வெள்ளாளர்‌ வெள்ளைகளில்‌ 
சிலம்பன்‌ நீலன்‌ மனைக்கிழத்தி சிட்டன்‌ காவி நாகீசுவரருக்குத்‌ 
திருவிழாவிற்கும்‌, திருஅமுது படிக்கும்‌ நிலம்‌ கொடையாக 
அளித்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ சகரையாண்டு ஆயிரத்து நாற்பத்து நான்கு கோ ராசாதி ராச ஸ்ரீ கீர சோழ 
தவர்க்கு திருலெழுக்திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு அஞ்சாவது குறுப்பு நட்டு 


156 கொங்கு வேளாளர்‌ 
கிசயமங்கலத்து மகாதேவர்‌ சீநாபுரழுடையார்க்கு கரங்கய நாட்டும்‌ பரஞ்சோர்வுழி இருந்து யாழும்‌ 
வெள்ளாளன்‌ கெள்ளைகளில்‌ சிலம்பன்‌ நீலன்‌ மனைக்கிழத்தி சிட்டன்‌ காலியேன்‌ கிசயமங்கலத்தில்‌ 
தென்னூர்‌ நங்கை நீலி 8ீகாமிலில்‌ நத்தத்தில்‌ உகாப்பாடி ஐழில்கும்‌ கிழக்கு கொள்ளைகள்‌ 
தோட்டத்துக்கு கீமற்கு மடக்கு சாலைத்‌ தாற்றிக்குத்‌ தெற்கு இந்தாற்பால்‌ எல்லைக்கு நடுஐுட்பட்ட 
நிலம்‌ விசையமங்கலத்தில்‌ .மாதேகா்க்குத்‌ திருமிழாறுக்குஃம்‌ திருலமுதுக்கு.ம்‌ குடுத்தேன்‌ சிட்டன்‌ 
காணின்‌ இது பண்மாஃஸ்வரர் ரட்சை. 
298 
வேந்தர்‌ குலம்‌ 

இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, முத்தூர்‌ சோழீசுவரர்‌ 

கோயில்‌. 
காலம்‌ - குலோத்துங்க சோழ தேவனின்‌ எட்டாம்‌ ஆட்சியாண்டு, 

கி.பி. 1156. 
செய்தி - முத்தூர்‌ வெள்ளாளர்‌ வேந்தரில்‌ சல்லன்‌ புகழ்‌ ராஜகெம்பீரன்‌ - 

பெயர்‌ மட்டுமே உள்ளது. 

கல்வெட்டு 
ய்ீகுலோத்துங்க சீசாழ தேலரர்க்கு யாண்டு எட்டாவது கரங்கய நாட்டு முத்தாரில்‌ வெள்ளாளன்‌ 

சீவந்தரில்‌ எல்லன்‌ புகழ்‌... ரரஜகெஃ்பீரன்‌. 


2௨99 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ கரிய 
மாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீர பாண்டிய தேவனின்‌ 12 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1277. 
செய்தி - வடகரை நாடு குறிச்சி வெள்ளாளர்‌ வேந்தரில்‌ வேந்தன்‌ 
வாமதேவன்‌ சித்திர மேழி விண்ணகர்‌ ஆன கரியமாணிக்கப்‌ 
பெருமாளுக்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவுத்திகள்‌ ஸ்ரீ கீரபாண்டிய ததேகாக்கு யாண்டு 12 வது 
ஆவணித்திங்கள்‌ முதலாக ஐடகரைநாட்டு குறிச்சி வெள்ளாளன்‌ ேந்தர்களிலி கந்தன்‌ 
வ/ரம$தவ/சனன்‌' மிசயமங்கலத்துச்‌ சித்திரமேழி கிண்ணகரம்பெருஃமான்‌ கரு. மாணிக்க ஆக்லார்க்கு 
வைத்த சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு ஒடுக்கின்‌ அச்சு ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை அரச்ச்‌ நாலுங்‌ 
கைக்கொண்டடாம்‌ ஸ்ரீ சகரமில்‌ காணி உடைய மைகாநச சூத்திரத்தில்‌ ந.ம்பிமார்களில்‌ கெளசிகன்‌ 
மலைகினிய நின்றான்‌ பட்டனும்‌ கெளதஃமன்‌ சொல்கசீதகனும்‌ திருப்பெரிய பெருமானும்‌ இம்மூவர்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 157 


குடங்கொண்டு ககோமில்‌ புக்கவன்‌ இத்திரு விளக்கு சந்திராகித்தகுரை எரிப்பதாகம்‌ கல்ஜெட்டிக்‌ 
குடுத்தோம்‌ ஸ்ீ லை ணம்‌ ரட்சை. 
வெள்ளாளர்‌ படைத்தலைக்‌ கவுண்டர்கள்‌ 
குறுப்பு நாட்டு விசயமங்கலம்‌ சூழ்ந்த பகுதியில்‌ “படைத்தலைக்‌ கவுண்டர்கள்‌” 
என்போர்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌. கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டுத்‌ தொடக்கத்திலிருந்து 
“வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌' என்று குறிக்கப்‌ பெற்ற கல்வெட்டுகள்‌ 
விசயமங்கலத்தில்‌ கிடைக்கின்றன. விசயமங்கலம்‌ நாகீசுவரர்‌, கரியமாணிக்கப்‌ பெருமாள்‌, 
சந்திரப்பிரப தீர்த்தங்கரர்‌, விஜயாபுரியம்மன்‌ கோயில்களிலும்‌, ஊத்துக்குளி கதித்தமலை 
யாண்டவர்‌, தளவாய்பாளையம்‌ விஜயாபுரியம்மன்‌ ஆகிய கோயில்களிலும்‌ திருப்பணிகள்‌ 
செய்துள்ளனர்‌. இவர்கள்‌ கல்வெட்டில்‌ விசயமங்கலம்‌ “அத்தாணீசுவரம்‌” என்ற கோயில்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 
கொங்கு வேளாளர்களுடைய பதினொரு குலங்கள்‌ கொண்ட குழுவினர்‌ 
படைத்தலைவராக விளங்கிப்‌ பின்னர்‌ தனி வேளாளராகப்‌ பிரிந்து விட்டனர்‌. இவர்கள்‌ 
பதினொரு குலங்களை ஐந்து பிரிவாகப்‌ பிரித்து ஐந்து பங்காளிக்‌ கவுண்டர்கள்‌ என்று 
தங்களைக்‌ குறித்துக்‌ கொள்கின்றனர்‌. 
பொருளந்தை, சாத்தந்தை, மணியன்‌, ஈஞ்சன்‌, பூமன்‌, புள்ளந்தை, மேதி, பயிரன்‌, 
வாணன்‌, வாணி, சாத்துவாய்‌ ஆகிய பதினொரு குலங்கள்‌ படைத்தலைக்‌ கவுண்டர்களில்‌ 
உள்ளன. இதைப்‌ பின்வரும்‌ பாடல்‌ விளக்குகிறது. 
“ மங்கையொரு பாகர்‌ திருநா கீசரும்‌ 
மால்கரிய மாணிக்கரும்‌ 
மகதேவர்‌ சோமீசர்‌ செல்சந்திர நாதரும்‌ 
மகிழ்வுடன்‌ மகிழ்ந்து காக்க 
மங்கைநகர்‌ கூடல்‌ கருமாபுரம்‌ காடையூர்‌ 
மன்னவர்கள்‌ பொருளந்தையும்‌ 
வானிதனில்‌ அணைகண்ட சாத்தந்தை மேருவும்‌ 
மணியனுடன்‌ ஈஞ்சகுலமும்‌ 
துங்கமிகு பூமனும்‌ புள்ளந்தை மேருவும்‌ 
துரைராசர்‌ மேதி குலமும்‌ 
துன்மமிகு பயிரனும்‌ வாணன்கேள்‌ வாணியும்‌ 
துரைசாத்து வாயருடனே 
இங்கிவர்கள்‌ படைத்தலைவர்‌ பதினொரு குலத்தவர்கள்‌ 
இரவோர்கள்‌ தம்பம்‌ என்ன 
எழில்பெற்ற நிலையுற்ற காராளர்‌ ஏராளர்‌ 
இன்னிலம்‌ தனில்‌ வாழ்கவே ! 


என்பது அப்பாடல்‌. 


158 கொங்கு வேளாளர்‌ 
300 


வெள்ளாளன்‌ படைத்தலை 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌ 

காலம்‌ - விக்கிரமசோழ தேவரின்‌ 2 ஆவது ஆட்சியாண்டு, கி.பி. 1258 

செய்தி - விசையமங்கலத்து வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ அரையன்‌ 


திருநங்கன்‌ நாகீசுவரர்‌ கோயிலில்‌ திருநிலைகால்‌ செய்வித்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸரீ ஊிக்கிரம சோழ தேலார்க்கு திருஸெழுத்திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு 
இரண்டாவது சகரையாண்டு ஆமிரத்‌ தொரு நாற்றெழுபத்தொன்பதில்‌ குறுப்பு நாட்டு 
கரிசையமங்கலத்து வெள்ளாளன்‌. படைத்தலைகளில்‌ அரையன்‌ திரு நங்கனைன்‌ நிலைகால்‌ 
செய்யித்தேன்‌: 


301 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌ 
காலம்‌ - குலோத்துங்க சோழன்‌ ஆட்சியாண்டு 14ஆவது, கி.பி. 1163 
செய்தி - விசயமங்கலத்து வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ மாதேவன்‌ 


நாகீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ ஒன்று வைத்தார்‌. 
(மண்டபம்‌ திருப்பணி செய்யும்போது 1192 ஆம்‌ ஆண்டு 
பழைய கல்வெட்டு மீண்டும்‌ படி எடுத்து வெட்டப்பபட்டது.) 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ கிக்கிரம6சோழ சீதவர்க்கு யாண்டு ஏழாய/து சகரையாண்டு ஆமிரத்தொரு 
நூற்றெண்பத்தஞ்சு குறுப்பு நஙட்டு கிசயமங்கலத்து ஆளுடையார்‌ திருநாகீசுவரமுடையார்‌ காமில்‌ 
மண்டபமிறக்கித்‌ திருப்பணி செய்யக்கொண்ட படியால்‌ மண்டபஞ்‌ செய்து முன்னாள்‌ வைத்த சந்தியா 
தீபங்கள்‌ பழங்கல்கெட்டின்‌ படி. எடுத்து இ.ம்‌மண்ட பத்தில்‌ ஹெட்டின படி.யாவது 
குகீலாத்துங்கசசாழ சீதவற்கு யாண்டு பதினாலாவது கரிசைய மங்கலத்து வெள்ளாளன்‌ 
படைத்தலைகளில்‌ மாந்தன்‌ ஆளுடையார்‌ திருநாகீசகரமுடையார்க்கு வைத்த சந்தியா தீபம்‌ 
ஒன்றுக்கு ஒடுக்கின புதுச்‌ சலாகை அச்சு ஒன்று, 
302 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 159 


காலம்‌ - வீரராசேந்திர சோழனின்‌ இரண்டாவ ட்சியாண்டு, கி.பி. 
து ஆ 
1209. 
செய்தி - விசயமங்கலம்‌ வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ மாணிக்கதேவர்‌ 


மணிச்சால்‌ உடையான்‌ பொற்காளிபிள்ளை விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ ஙீரராச்சந்திர சீதவற்ரு யாண்டு இரண்டாவது விசையமங்கலத்து வெள்ளாளன்‌” 
படைத்தலைகளில்‌ .மாணிக்கசதேவன்‌ மணிச்சால்‌ உடையான்‌ பொற்காளிபிள்ளை ஆளுடையார்‌ 
திருநாகீசுவ/ரமுடையார்க்கு வைத்த சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு ஒடுக்கின' புதுச்சலாகை அச்ச ஒன்ற. 


303 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீரராசேந்திர சோழனின்‌ ஆட்சியாண்டு 4, கி.பி. 1211 
செய்தி - விசயமங்கலத்து வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ திருவானைக்‌ 


காவன்‌ விச்சாதிரன்‌ மனைக்கிழத்தி ஆளுடையாள்‌ நாகீசுவரர்‌ 
கோயிலில்‌ சந்தியாதீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ வீரராசசந்திர சேவற்கு யாண்டு நாலாஙது யிசயமங்கலத்து வெள்ளாளன்‌! 
படைத்தலைகளில்‌ திரு௨//னைக்காவ/ன்‌ விச்சாதிரன்‌' மனைக்கிழத்தி ஜளுடையாள்‌ ஆளுடையார்‌ 
திருநாகீசரமுடையார்க்கு லைத்த சந்‌ ்‌ தியா தீபம்‌ ஒன்றுக்கு ஒடுக்கின பழஞ்சலாகை அச்ச ஒன்று. 


304 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீரராசேந்திர சோழனின்‌ 30 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1237 
செய்தி - விசயமங்கலம்‌ வெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ திருவானைக்‌ 
காவுடைய சொக்கன்‌ விசயமங்கலம்‌ நாகீசுவரர்‌ கோயிலுக்கு 
சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ ஜீரராகசந்திர ததேவுற்கு யாண்டு இருபத்தொன்பதாஙதிற்கெதிர்‌ ஆனித்‌ ங்கள்‌ 
முதலாக குறுப்பு நாட்டில்‌ கிசயன்மங்கலத்திலிருக்கும்‌ கெள்ளாளல்‌' படைத்தலைகளில்‌ 
திருவானைக்கரலுடைய சொக்கனேன்‌ ஆளுடையார்‌ திருநாகீஸ்வரமுடையார்க்கு சந்தியா தீப 


460 கொங்கு வேளாளர்‌ 


கிளக்கு.... கோத்திரத்து ஜளவந்த மாணிக்கனும்‌ மாடல கோத்திரத்து அப்பன்‌ அஙிநாசியும்‌. 
கீகாத்திரத்து உடையான்‌ அகிநாசியும்‌ உடையான்‌... சீகாமில்‌ புகுவார்‌ சந்தியா தீபம்‌ ஒன்று. 


305 
இடம்‌ ல்‌ ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
சந்திரப்பிரப தீர்த்தங்கரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீர ராசேந்திர சோழனின்‌ நாற்பதாவது ஆட்சியாண்டு, கி.பி. 1247 
செய்தி - விசையமங்கலத்து வெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ 


திருவானைக்கா உடையான்‌ சொக்கன்‌ திருநிலைகால்‌ அளித்தார்‌. 
கல்வெட்டு 
யாண்டு நர்ற்பதா/து சகரையாண்டு இமிரத்தொருநூற்றெழுபத்‌ தொன்பதாயுதில்‌ குறுப்பு 
தாட்டு கிசையமங்கலத்து கெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ திருமானைக்காுடையான்‌ சொக்கன்‌ 
இத்திருநிலைகால்‌ செய்யித்தேன்‌. 


306 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 3ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1268 
செய்தி - விசையமங்கலத்து வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ நம்பி 


மனைக்கிழத்தி பிள்ளையாழ்வி பாவை பிள்ளையம்மை திருநாகீ 
சுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ மீர்பாண்டி௰ தவர்க்கு. யாண்டு மூன்றாவது மார்கழி மாதம்‌ குறுப்பு நாட்டு 
சசிசையமங்கலத்து வெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ ந.ம்பி மனைக்கிழத்தி பிள்ளையாழ்யி பாலை 
பிளளைய,ம்மையேன்‌ ஆளுடையார்‌ திருநாகீஸ்வரமுடையார்க்கு வைத்த சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு 
ஒடுக்கின அச்சு ஸ்ரீயக்கி பழஞ்சலாகை ஒன்றுங்‌ கைக்கொண்டீடாம்‌ இக்கோமில்‌ காணியுடைம 
சிக/ப்பிராமணரில்‌ ஆச்திரய சீகாத்திரத்து ஆளவந்த பிழைபொறக்தானு.ம்‌ மாடல $கரத்திரத்து 
உடையான்‌ ேதநாயக. பட்டனும்‌ குடங்கொண்றா கோமில்‌ புகுவார்‌ சந்திராதித்தவரை செல்வதாக 
இது பன்மாக்கஸ்வரர்‌ ரட்சை, 
807 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌, 
நாகீசுவரர்‌ கோயில்‌. 


காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 5 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி, 1270 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 161 
செய்தி - விசயமங்கலம்‌ வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ நேரிய மூவேந்த 
வேளான்‌ அவிநாசி நாகீசுவரர்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்யஸ்தி்ரீ வீரபாண்டி௰ தேலரர்க்கு யாண்டு அஞ்சாஙது அற்பசித்‌ திங்கள்‌ முதல்‌ குறுப்பு 
நாட்டு மிசையமங்கலத்து வெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ ரிய மூ8றந்த ஙளாண்‌ அமிநாசியன்‌ 
ஆளுடையார்‌ திருநாகீஸ்கரமுடையார்க்கு சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு ஒடுக்கின்‌ அச்சு ஸ்ரீயக்கி 
பழஞ்சலாகையொன்றும்‌ கைக்கொண்கடாம்‌ இக்கோமில்‌ காணியுடைம சியப்பிராமணன்‌ தத்ரய 
சகொத்திரத்து ஆளவந்த பிழை பொறுத்தானும்‌ மாடல சீகாத்திரத்து உடையான்‌ சீவ/த நாயகபட்டனும்‌ 
இவ்விருவர்‌ முடங்கொண்டு கோமில்‌ புகுவான்‌ சந்திராதித்தற/ரை கிளக்கொன்று எரிப்பதா 
(இத்தண்ம.ம்‌ பன்மாசகஸ்யரர்‌ ரட்சை, 


808 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌, 
நாகீசுவரர்கோயில்‌. 
காலம்‌ - சுந்தரபாண்டியனின்‌ 15ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1300 
செய்தி - விசயமங்கலத்து வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ நம்பி 


உலகுடையான்‌ விசயமங்கலம்‌ ஆவத்தூர்‌ விக்கிரமசோழீ 
சுவரர்க்கு நந்தா விளக்கு வைக்க 120 பணம்‌ கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸ்ரீ சந்தரபாண்டிய தேறற்குத்‌ திருவெழுத்சிட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு 
7வது தை மாதம்‌ குறுப்பு நாட்டு சிசையமங்கலதீது லொள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ நபி 
உலகுடையாகீனன்‌ கரிசை.மங்கல.மான ஆவத்தாரில்‌ நாயனார்‌ கிக்ரம சசாழ்ச்கரமுடையாற்கு 
வைத்த திரு நந்தா விளம்கு ஒன்றினுக்கு ஓடுக்கின பணம்‌ நூற்றிருபதுங்‌ கைகீகொண்க்டாம்‌ 
இக்கோமில்‌ காணீயுடைய சியபிராமணரில்‌ கெளசிக சீகாத்திரத்து முதல்‌ உத்தபதி நாயகன்‌ 
உள்ளிட்டாரு.ம்‌ அகஸ்திய காத்திரத்து பிறைசூடி அப்பன்‌. ..கிரமகித்தன்‌ உள்ளிட்டாரும்‌ மங்டல 
சகோத்திரத்து பிள்ளையான்‌ வாழுறந்தானும்‌ குடங்கொண்டு கோமில்‌ புகுவான்‌ சற்திராதித்தவரை 
சரிப்பதாக இது பன்மாககஸ்௰ர ரட்சை. 


309 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
கரியமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌. 
காலம்‌ - சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ 23 ஆம்‌ஆட்சியாண்டு, கி.பி. 
1308. 


செய்தி - விசயமங்கலம்‌ கரியமாணிக்கப்பெருமான்‌ கோயிலுக்கு விசயமங்‌ 


162 கொங்கு வேளாளர்‌ 
கலத்து வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ திருவாளி பெரியதேவன்‌ 
வாணராயன்‌ கரியமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ 
வைத்தார்‌. 

கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ கோச்சடைய பன்மரான திரிபுவனச்‌ சக்கரலத்திகள்‌ ஸ்ரீசுந்தரபாண்டி௰ ந்தவற்கு 
யாண்டு 23 குறுப்பு நாட்டு கிசையமங்கலத்து வெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ திருவாளி பெரிய 
தவன்‌ க/ர்ணாயனைன்‌ திருமேற்றிசைக்‌ கோமில்‌ சித்திரமேழி விண்ணகர்‌ எம்பெருமான்‌ 
கரு.பரணிக்காழ்வார்க்குச்‌ சந்தியா தீப கிளக்கு ஒன்றுக்கு இக்கோமில்‌ காணியுமைய 
சிறுப்பிராமணரில்‌ காசிப கோத்திரத்து அழகிய மணயாள பட்டன்‌ சிங்கப்‌ பெரு.மாள்‌ விளக்கு ஒன்றுங்‌ 
கைக்கொண்டேடன்‌ சற்திராதித்தவுரை இக்கோமிற புகுவார்‌ எல்லாம்‌ செலுதீதுவதாக இது 
மீ வைஷ்ணைர்நட்சை. 


310 

இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
அத்தாணீசுவரர்‌ கோயில்‌. 

காலம்‌ - சுந்தர பாண்டியனின்‌ 28 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1313 

செய்தி - விசயமங்கலம்‌ வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ விச்சன்‌ 
சிட்டனான தப்பிலா வாசகன்‌ விசயமங்கலம்‌ அத்தாணீசுவரர்‌ 
கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 

கல்வெட்டு 


ஸ்ஙஸ்திய்£ீ சுந்தரபாண்டிய தேவற்கு யாண்டு இருபத்தெட்டாவது .மார்கழி'த்திங்கள்‌ முதலாக 
குறுப்பு நறட்டு விசயமங்கலத்து வெள்ளாளன்‌. படைத்தலைகளில்‌ கிச்சன்‌ சிட்டனான தப்பிலா 
ம/ரசகனைன்‌ ஆளுடையார்‌ அத்தாணீச்வரமுடையரர்க்கு மலைத்த சந்தியா தீபம்‌ ஒன்றுக்கு ஒடுக்கின 
அச்சு ஸ்ரீயக்கி பழஞ்சலாகையச்சொன்றுங்‌ கைக்கொண்8டாம்‌ இக்கோயில்‌ காணீயுடைய 
சிலப்பிராமணரில்‌ ஆல.ம்பாய கோத்திரத்து மூல நாயணார்‌ சைவுபுந்தரச்‌ சல்கரவுதீதியு.ம்‌ ஆதிரைய 
ீதாத்திரத்து கங்க நாயக பண்டிதனும்‌ குடங்கொடு கோயில்‌ புகுவார்‌ எரிப்பதாக. 


311 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
கரியமாணிக்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
காலம்‌ - சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியனின்‌ 28 ஆம்‌ ஆட்சியாண்டு, 
கி.பி.1313 
செய்தி - விசையமங்கலத்து வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ விச்சன்‌ 


சிட்டனான தப்பிலா வாசகன்‌ விசயமங்கலம்‌ கரியமாணிக்கப்‌ 
பெருமாள்‌ கோயிலில்‌ சந்தியா தீப விளக்கு வைத்தார்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 163 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ சீகாச்சடைய பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவுத்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேயாரக்கு 
மாண்டு 28ஆவது குறுப்பு நாட்டு விசையமங்கலத்து வெள்ளாளன்‌. படைத்தலைகளில்‌ கிச்சன்‌ 
சிட்டனான தப்பிலா க/ர்சகனேன்‌ திருமேறகோமில்‌ சித்திரெழி கிண்ணகரபம்‌பெரு.மாள்‌ கரியமாணிக்‌ 
காழ்வார்க்கு சந்தியா தீப கிளக்கொன்றுக்கு அச்சு ஒன்றுக்கு பணம்‌ பத்து இட்டேன்‌ 
ீகாமிற்காணியுடைய பிராமணன்‌ காசிப ககோத்திரத்து அழகிய மணாளன்‌ ேங்கடமுடையானும்‌ என்‌ 
கும்பி சிங்கரு.ம்‌ இல்லுச்சு ஒன்றுக்மு பணம்‌ 10 இப்பத்தும்‌ பணமும்‌ கைக்கொண்கீடோம்‌ 
இங்ஙிருனோம்‌ சந்திராதித்தல/ரை எரிப்போமாக இது லைந்ணமார்‌ நட்சை. 


312 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - திரிபுவன வீர தேவனின்‌ நான்காம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1171. 
செய்தி - விசயமங்கலம்‌ வெள்ளாளர்‌ படைத்தலைகளில்‌ தேவன்‌ கூத்தப்‌ 


பெருமாள்‌, தேவன்‌ பராக்கிரமன்‌, நல்லிசையாளன்‌ மகள்‌ 
அஞ்சாதான்‌ மனைக்கிழத்தி நம்பியம்மை, காங்கயம்‌ வியாபாரி 
நம்பி திருநாகுடையான்‌ நால்வரும்‌ நாகீசுவரர்க்கு நித்தியப்‌ 

படிக்குக்‌ கொடை அளித்தனர்‌. 

கல்வெட்டு 

ஸ்ஙுஸ்திஸ்ரீ திரிபுவன கீர கதவற்கு யாண்டு நாலாவது குறுப்பு நட்டு கரிசையமங்கலதீது 
வெள்ளாளன்‌ படைத்தலைகளில்‌ தேவன்‌ கூத்தப்‌ பெருமாளும்‌ தவன்‌ பராக்கிரமனும்‌ அச்சொன்றும்‌ 
பணம்‌ நாலும்‌ மெற்படியூரில்‌ வெள்ளாளன்‌. படைதீதலைகளில்‌ அஞ்சாதான்‌ ம்னைக்கிழத்தி 
நல்லிசையாளன்‌ மகள்‌ நம்பியம்லை ஒடுக்கின' அச்சொன்றும்‌ பணம்‌ நாலும்‌ கரங்கய நாட்டுக்‌ 
கரங்கயத்திலிருக்கு.ம்‌ கியாபாரி ந.ம்பி திரு நாகுடையான்‌ ஒடுக்கின அச்சொன்றும்‌ பணம்‌ 
நாரசீலகாலு.ம்‌ இஙிறுர்‌ ஆளுடையார்‌ திருநாகீஸ்லரமுடையார்க்கு நித்தப்படிக்குக்‌ கறியமுது உரியக்‌ 
கண்பின்‌ கறியமுதும்‌ இதற்கு கீறுண்று.ம்‌ கிஞ்சனாதிகளுக்கு.ம்‌ செலுத்துவதாகக்‌ காணியுடைய 

சிறுபிராமணன்‌ ஆத்6ரே சீகோத்திரத்து சிங்க நாயக பட்டனும்‌ 


313 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, தளவாய்பாளையம்‌ 
விசயாபுரியம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ - கி.பி.1877, விக்டோரியா மகாராணி காலம்‌ 
செய்தி - தளவாய்பாளையம்‌ விசயாபுரியம்மன்‌ கோயில்‌ கருங்கல்‌ 


திருப்பணி. 


164 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 

சுபமஸ்து சொஸ்திபுந்‌ சாலியவாகன' சகாப்தம்‌ 1799 கலியுக சகாப்த.ம்‌ 4978 தாது வருக9ம்‌ 
தை .மாத.ம்‌ ஈரோடு தாலூகா குருப்புநாடு கரிசயமங்கலம்‌ குரு ஸ்தான ம.டாதிபுதியாகிய கிருபை 
பொருந்திய ௯னம்பட்டி ராசலிங்க மாணிக்கவாசக சுவாமிகள்‌ அவர்களுடைய நாளைமில்‌ 
ம்குத்துகஃம்‌ பொருந்திய இந்தியா சக்கரலுர்த்தினியாகிய மகாராணியாரஸீர்கள்‌ அரசாட்சீமில்‌ மேற்படி 
குருசுஐ/மியலுர்கள்‌ சிகஷ்யர்களான குருப்புநாடு கிசையமங்கலம்‌ வ/கையறாக்‌ கிராமங்களின்‌ 
மீராசுதூர்ர்களர்கிய படைத்தலை ளாளர்‌ அய்ந்து பங்காளிகளும்‌ அவரைச்‌ சசர்ந்த பதினொரு 
தீகாத்திரக்காரர்களிலும்‌ மூன்றாவது பங்கு பொருளந்தை கோத்திரம்‌ தளக/ரய்பாளையம்‌ கிராமம்‌ 
கீசடபரளைய.ம்‌ வெள்ளைக்‌ கவுண்டர்‌ குமாரர்‌ ரங்கயகவுண்டர்‌ ஐவர்‌ குமாரர்‌ முத்துக்‌ 
கிருகந்ணவண்டர்‌ மில்கள்‌ தாயாதியாகிய மேற்படி தளவாம்பாளைய.ம்‌ முத்துக்கவண்டர்‌ &மற்படி 
கிராமத்தில்‌ கரிசயாபுரிய.ம்‌.மன்‌ காமில்‌ முன்‌ செங்கல்‌ மண்டபம்‌ வகையறா கட்டியது 
சிகஸ்தாமிருந்ததை &மற்படி. முத்துக்‌ கிருகந்ண கண்டர்‌ பிரித்து சொந்தத்தில்‌ கல்லினால்‌ 
கெர்ப்பக்கிரி அர்த்தமண்டபம்‌ கட்டி வைத்து 1877 ஜனயரி .மாத.ம்‌ விசயாபுரி' அம்மனுக்கு உபயம்‌. 


314 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 
நாகீசுவரர்‌ கோயில்‌. 


காலம்‌ - கி.பி. 1869, விக்டோரியா மகாராணி காலம்‌. 


செய்தி - விசையமங்கலம்‌ நாகீசுவரர்‌ கோயில்‌ கொறட்டுவாசல்‌ மண்டபம்‌. 
கருடகம்பத்துக்‌ கொறடு கட்டியது. 
கல்வெட்டு 

ச்பமஸ்து ஸ்லஸ்திஸ்ரீ சாலில/ரகன சகாப்தம்‌ 1791 கலியுக சகாப்தம்‌ 4970 கரிப ௧/௫௨௨.ம்‌ 
ஐப்பசி .மாத.ம்‌ குறுப்பு நாடு கிசயமங்கலம்‌ ஐ/கையறா கிராமங்களில்‌ மிராசுதாரர்கள்‌ அஞ்சு 
பங்காளிகளும்‌ அவர்கள்‌ அண்ணன்‌ த.ம்பி மாமன்‌ மைத்துனர்‌ வ/கையறா பதினொரு 
நீகாத்திரத்துக்கும்‌ பட்டக்காரர்‌ பொருளந்தை கோத்திரத்தில்‌ மூணாகது பங்கில்‌ துடுப்பதி 
கு.மாரசாமிக்கய/ண்டர்‌ இறுர்களுக்குக்‌ குருவாகிய ௯னம்பட்டி மாணிக்கவாசகர்‌ மடம்‌ ராசலிங்க 
மாணிக்கவாசக சுக௩மியார்‌ அவர்களுட நாளைமில்‌ இந்திய சர்க்கார்‌ மகாராணியாரவர்கள்‌ 
அரசாட்சிமில்‌ மிங்கிலீசு துரைத்தனத்தில்‌ இந்து மத தேவஸ்தான விசாரணைக்கு பெருந்துறைத்‌ 
தூாலூக்காறுக்கு சநமுகமாமிருக்கிற கமிட்டியார்களில்‌ ஒருவராகிய மேற்கண்ட அஞ்சு பங்காளிகளில்‌ 
நாலாவது பங்கில்‌ சேர்ந்த சாத்தந்தை ககோத்திரத்திலு.ம்‌ க.ம்புளியம்பட்டி நாகப்பகல/ண்டர்‌ மகன்‌ 
சிலம்ப கண்டர்‌ மகன்‌ மணியம்‌ சின்ன ரங்கைய கலண்டர்‌ மிந்த நாகீஸ்கர சாமி கோயில்‌ ஒழுகாப்‌ 
பந்தி மண்டபங்கள்‌ சிகஸ்தாமி பிரிஞ்சு விழுந்ததை மேல்‌ கண்டபடி மற்ற க.மிட்டியார்களில்‌. 
கிருஷ்ணம்யர்‌ இரணிமப்ப அய்யர்‌ சாமய்யர்‌ சீனுஙாசய்யர்‌ பெரிய அண்ணா அய்யர்‌ இவர்களை 
தீருகித்து பரர்லைமிட்டு அவர்கள்‌ சீசர்ந்து எழுதிய உத்தரகின்படிக்கி மிந்த இந்து 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 165 
சீதவஸ்தானத்துக்கு தங்மகர்த்தலாக நேமுகமாய்‌ இருக்கிற மேல்கண்ட அஞ்சு பங்காளிகளில்‌ 
முகுலாவது பங்கில்‌ சசர்ந்த சீரங்கனாத கலண்டர்‌ நாலாவது பங்கில்‌ சேர்ந்த பட்டக்கரரக்கல/ண்டர்‌ 
இறர்கள்‌ மகமிருந்த கசர்‌ லாபத்‌ துகைமிலும்‌ கமேல்கண்ட சின்னரங்கய்ய கலண்டர்‌ சொந்தத்‌ 
துகைமிலும்‌ சிலக/ செய்து அஸ்திபாரங்கண்டு பிரித்துப்‌ புதுசாமிக்‌ கட்டி வச்ச கொறட்டு வாசல்‌ 
மண்டபமும்‌ கெருட கம்பத்துக்‌ கொறடு.ம்‌ சிகஸ்தாமிருந்ததை துரஸ்து செய்து வைச்சது உபயம்‌ 
சிஐ/மய.ம்‌. ்‌ 
215 

இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌ 

விசயாபுரியம்மன்‌ கோயில்‌ கதவு. 
காலம்‌ - கி.பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு, கி.பி.1895. 
செய்தி - கம்புளியம்பட்டி நாகப்ப கவுண்டர்‌ விசயமங்கலம்‌ விசயாபுரி 

அம்மன்‌ கோயிலில்‌ கதவு செய்தார்‌ 

கல்வெட்டு 
மன்மத வரம்‌ ஆனி மாதம்‌ 13 ததி விசையமங்கல.ம்‌ மிசையாபுரிய,ம்‌.மனுக்கு 

கம்புளியயம்பட்டி நாகப்பகவ/ண்டர்‌ உபமம்‌. 


316 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, விசயமங்கலம்‌, 
நாகீசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ - கி.பி. 1883 
செய்தி - விசயமங்கலம்‌ நாகீசுவரர்‌ கோயிலில்‌ சிலருடைய பொருள்‌ 


உதவிபெற்று ஒழுகாப்பந்தி மண்டபம்‌, தீர்த்தக்கிணறு, தென்புற 
மண்டபம்‌, மகாமண்டபம்‌, தட்டோடு இவைகளை கம்புளியம்‌ 

பட்டி நாகப்ப கவுண்டர்‌ முன்னின்று பழுது பார்த்தார்‌. 

கல்வெட்டு 

சொஸ்திக கலியுக சகாப்தம்‌ 4985 இல்‌ செல்லாநின்ற சுபானு அருகம்‌ சித்திரை மாதம்‌ 
குருப்புநாடு கிஜயமங்கலம்‌ குருஸ்தான்‌ ம.டரதிபராகிய கூனம்பட்டி இராஜலிங்க மரணிக்க 
சலாமியார்களுடைய நாளையில்‌ மகத்துவம்‌ தங்கிய இந்தியா சககரவுர்த்தினியாரயார்கள்‌ 
அரசாட்சிமில்‌ ஈரோடு தாலூக்கா இந்து தேவ/ஸ்தானக்‌ கமிட்டி. மெஃம்பர்களில்‌ இரணீிமப்ப ஐய்யர்‌ 1 
சாம ஜயர்‌ 2 பலச்விங்மி ஜயர்‌ 3 சீனிவாச ராமானுஜ ஐயங்கார்‌ 4 மேற்படி. குருச்வ/ங்மியக/ர்கள்‌ 
சிஷ்யர்களான கடய மண்டபத்தில்‌ கண்ட சாசனத்தில்‌ கண்ட படைத்தலை கம்புளியம்பட்டி 
்‌ சின்னறுங்கய்ய கலண்டர்‌ குமாரன்‌ நாகப்பகீவண்டர்‌ 5 கைக்தோளபாளையம்‌ பழனிமலைக்கவுண்டர்‌ 
குமரன்‌ ராமய கலண்டர்‌ 6 இறர்கள்‌ அனுமதிப்படிக்கு கரிஜயமங்கல.ம்‌ தேக/ஸ்தான தர்ம 


166 கொங்கு வேளாளர்‌ 
கர்த்தாக்களான மேற்பட வேளாளரில்‌ சரவணக்கவுண்டர்‌ குமாரன்‌ நடுப்பட்டி முஃமணியம்‌ 
அனு மந்தக்‌ கவுண்டர்‌ 7 மேட்டுப்புதார்‌ சீரங்ககவுண்டர்‌ குமாரன்‌ ரங்கயகலுண்டர்‌ இவர்கள்‌ 
விருந்த கசர்ப்பணத்திலும்‌ மேற்பட நாகப்பகது/ண்டர்‌ 1 கேற்படியார்‌ சசீகாதரர்கள்‌ சிலம்பண 
குண்டர்‌ 2 முத்து சாமிக்‌ கலண்டர்‌ 3 இவங்கள்‌ சொத்தப்பணத்திலு.ம்‌ சகாபாலகிறாகந்ண்‌ ஐயங்கார்‌ 
குமரன்‌ சற; அய்யங்கார்‌ 1 காளியப்பகறுண்டன்பதார்‌ மொசுக்கவுண்டடர்‌ மகன்‌ சின்னக்கதண்டர்‌ 2 
முங்கிற்பாளையம்‌ சின்ணாமநெட்ியரர்‌ மகன்‌ ரங்க ரெட்டியார்‌ 3 சாமராஜா்‌ பாளையம்‌ சின்ன 
ெங்கட்ட நெட்டியார்‌ மகன்‌ சின்ன வெங்கிட்ட நெட்டியார்‌ ட 8மற்படி. தவ/ஸ்தான சிப்பந்திகள்‌ 
(இவர்கள்‌ செய்யலான உதகிப்‌ பணத்திலும்‌ சிலக/ செய்து சீமற்ப,ி, நர்கப்பகல/ண்டர்‌ 
முக்கியஸ்தராமிருந்து நாகீஸ்கரசவாமி சன்னதி கீழ்ப்புறம்‌ ஒழுகாப்பந்தி மண்டபம்‌ சிகஸ்த.மாய்‌ 
பிரிந்து கீழே மிழுற்து கிடந்ததையும்‌ தீர்த்தக்கிணறு நடைகிணறாய்ச்‌ சிகஸ்த.மாமிருந்ததையுபம்‌ 
தென்புற மண்டபமும்‌ மகர மண்டபமும்‌ தட்டோடு சிகஸ்தமாமிருந்ததையும்‌ துரஸ்து செய்து 
வைத்தது உபயம்‌ எழுதியது கரி. ஜணையயர்‌ குமாரன்‌ கிருஷ்ண ஐயர்‌ சீலை செய்தது கொளந்தக்‌ 
கொரத்தன்‌ மகன்‌ கருப்பக்கொத்தன்‌ ஓட்டுச்‌ செலவு ரூ 600. 1883 ஐ(௫௨9.ம்‌ நாகீஸ்பரச்ம/ஙமி துணை: 
வடகரைக்‌ கவுண்டர்கள்‌ 
(நரம்பர்‌) 
கொங்கு கடகரை நங்ட்டிலும்‌, காஞ்சிக்கோமில்‌ நாட்டிலும்‌ கொங்கு கவளாளர்களில்‌ ஒரு 
சிரியினர்‌ வட கரையார்‌, கணயாளற்‌ நம்பர்‌ என்று அதைக்கப்படுகிறார்கள்‌. வடகரையார்‌ கண/ாளர்‌ 
சான்ற பெயர்கள்‌ இலக்கியங்களில்‌ பமின்ற வந்துள்ளது. 
கலியின்‌ மெலிந்து புகல்ககிக்கு ஈயப்‌ பொருளின்லையால்‌ 
புலிமின்‌ உழைபுக்கக்‌ கள்வர்கள்‌ பங்குப்‌ பொருள்‌ திரளை 
மலிய எடுத்துப்‌ புலவருக்கு சந்த்‌ ம/டகரையான்‌ 
வலியன்‌ கணஸ/ளன்‌ செட்டிபிள்‌ ளான்கொங்கு மண்டலக்‌ 
முழுயரர்‌ வணிகர்க்கு நீலி பழிக்கு முதல்வன்‌ என்று 
கொழுக/ல்‌ கழுத்தை ஓஃித்தவன்‌ காண்ளள்ளுக்‌ கோர்பணிப்பில்‌ 
கீழை கணஙாள கோத்திரன்‌ நல்லய்மன்‌ கீர்த்திமிலை 
கஜல நெருப்பினில்‌ கீழ்யான்‌ திருக்கொங்கு மண்டலமே 
இட்டமான கஙிசொலும்‌ புலவருக்கு 
இல்லைசன்று சொலற்கு அஞ்சிக்‌ காட்டில்காழ்‌ 
துட்ட கன்புலித்‌ தூரில்‌ புகுந்துநல்‌ 
தூயவன்‌ கணஸாள குலத்தினன்‌ 
கெட்டி பிள்ளையப்‌ பன்தின3ம்‌ தொண்டுசெம்‌ 
தேயி மலை மாதொரு பங்குள 
கட்டு செஞ்சடை அமர மிடங்களார்‌ 
கதித்துவாழ்‌ பாரியூர்‌ எங்கள்‌ ஊர 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 167 
என்பன முறைய கார்மேகக்‌ கஹிஞர்‌ (98), க.ம்பநாத ச்ம/ஙமிகள்‌ (24) கெ௱ங்கு மண்டல சதகம்‌, 
அமரகிடங்கரர்‌ குறவஞ்சி வரிகளாகும்‌. 

கண்ாளர்‌ என்பது கொங்கு வேளாளர்‌ குலங்களில்‌ ஒன்று. க/டகரையார்‌, கணவாளர்‌ 
என்பது மட்டுமின்றி இப்போது ஹெள்ளாளர்‌ நம்பர்‌ என்று குறிக்கப்பெறும்‌ இரண்டு கல்கெட்ட்டுக்கள்‌ 
அர்தியரிலும்‌, பெருந்தலையூரிலும்‌ கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரியூர்‌ அமரஙிடங்கர்‌ 
சீதரமில்‌ இவர்கள்‌ நிர்வாகத்தில்‌ உள்ளது. செட்டிபிள்ளையப்பன்‌ பெயரினால்‌ காபி செட்டிபாளையம்‌ 


ஏற்பட்டது என்பர்‌. 
817 
நரம்பர்‌ 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, கோபி வட்டம்‌, பெருந்தலையூர்‌ திரு 
மகிழ்வன முடையார்‌ கோயில்‌ 
காலம்‌ - சுந்தர பாண்டிய தேவனின்‌ 22 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1307 
செய்தி - அந்தியூரில்‌ நரம்பர்களில்‌ காமிண்டன்‌ நாட்டுக்‌ காமிண்டன்‌ 
திரு அர்த்தசாமம்‌ வரை எரிய சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்றுஸ்தியீ£ கோச்சடையபந்மரான திருபுலனச்‌ சக்கரலத்திகள்‌ ஸ்ரீ எம்‌மண்டலமுங்‌ 
கொண்டருளிய சுந்தரபாண்டிய தேவற்கு திருகெழுத்திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு 22 வது 
சித்திரை மாதம்‌ 21 தேதி ஐ/டகரைநஈட்டு அந்தியூரில்‌ நரம்பர்களில்‌ காமிண்டன்‌ நீர்ட்டுக்‌ 
கா்மிண்டனுக்கு காஞ்சிக்கூகல்‌ நாட்டுப்‌ பெருநீதலைழர்‌ உடையார்‌ திருமகிழ்லனமுடை௰ நாயனார்‌ 
நீதரமில்‌ கரணீயுடைய சிலபிராமணரில்‌ காஸ்யப கோத்திரத்து பிள்ளை கோலன்‌ கினாயக்பட்டனும்‌ 
இக்கொரத்திரத்துப்‌ பெரிய கோன்‌ பெரிய 8த்க/ நம்பியும்‌ இங்யிருோம்‌ கல்கெட்டிக்‌ குடுத்த 
பரிசாணது இன்னாயனார்‌ ீகோமிலுக்ஞுச்‌ சந்தியா தீபம்‌ ஒரு கிளக்கு திருலொத்த சரம அறுதியாக 
எரியக்கடவதாக நர்ங்கள்‌ ஊ/ரங்கின பணம்‌ பன்னிரண்டு இய்ஙிளக்கு சந்திரர்கித்தம/ரை எரியக்‌ 
கடல/தாகல/ம்‌ இயஙிளக்கு.ம்‌ கொண்டு கோயில்‌ புகுவான்‌ எரிக்கக்கடவன்‌ இது பண்மாகஃஸிகர 


ரட்சை 
318 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பவானி வட்டம்‌, அந்தியூர்‌ செல்லீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ - வீரபாண்டிய தேவனின்‌ 11 ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1276. 
செய்தி - அந்தியூர்‌ நரம்பர்களில்‌ நாட்டுக்காமிண்டன்‌ செல்லீசுவரர்‌ 
கோயிலில்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ இராசசீகசரி பன்மரான திரிபுவனச்‌ சக்கரலுத்திகள்‌ ஸ்ரீ யீர்பர்ண்டிய தேயுற்கு 


168 கொங்கு வேளாளர்‌ 
யாண்டு 77வது ஐப்பசி .மாத.ம்‌ ௨/டகரைநங்ட்டு அந்தியூர்‌ உடையார்‌ செல்லீஸ்கரமுடையந்ர்யனார்‌ 
நீதரமில்‌ கரணீயுடைய சிறுப்பிராமணரில்‌ காசிப கோத்திரத்துப்‌ பெரியததேவன்‌ பிள்ளையானும்‌ கவண்‌ 
நாயன்‌ ஆன நாற்பத்தெண்ணாமிர நஃம்பியும்‌ இவ்வூர்‌ நரம்பர்களில்‌ நாட்டுக்‌ காமிண்டன்‌ பக்கல்‌ 
நாங்கள்‌ சந்தியா தீபத்துக்கும்‌ பற்றின்‌ பணம்‌ 10 இப்பணம்‌ பத்துங்கொண்டு சந்திராதித்தவ/ரை 
இக்கோொமில்‌ குடங்கொண்டு கேமில்‌ புகுவான்‌ ஒருத்தன்‌ முட்டாமல்‌ திருமிளக்கு எரித்துப்‌ 
சீபாதுஙதாகக்‌ கல்லெட்டிக்‌ குடுத்தோம்‌ இப்படிக்கு பிள்ளையான்‌ எழுத்து நாயன்‌ எழுத்து இது 
பன்மா8கஸ்ல/ர ரட்சை. 
319 


வெள்ளாளன்‌ கணவாளர்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, குன்னத்தூர்‌ லட்சுமி 
நாராயணப்‌ பெருமாள்‌ கோயில்‌. i 

காலம்‌ - போசள மன்னன்‌ வீரவல்லாளன்‌ காலம்‌, ஆங்கிரச, தை மாதம்‌, 
கி.பி. 1332. 

செய்தி - குன்றத்தூர்‌ வெள்ளாளர்‌ கணவாளரில்‌ உடையாண்டான்‌ 
அழகப்பெருமாள்‌ தாதன்‌ ஆண்டானான காலிங்கராயன்‌ 
போதிகை அளித்தார்‌. 

கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ வீர்வல்லாள தேவர்க்குப்‌ பிருத்கிராச்சியம்‌ பண்ணி அருளாநின்ற ஆரங்கிரச 
சம்றுத்சரத்து தை.மாத.ம்‌ குறுப்பு நங்ட்டுக்‌ குன்றத்தூரில்‌ வெள்ளாளன்‌ கணவாளரில்‌ உடையாண்‌ 
மானான்‌ அழகப்பெரு.மாள்‌ தாதன்‌ பிள்ளை ஆண்டானான காலிங்கராயன்‌ லெட்சுமி நாராயணப்‌ 
பெருமரீள்‌ ககாமிலின்‌ ஸ்த்பன மண்ட பத்துக்‌ கீழை உடக்கிற்காலில்‌ &மல்‌ போதிகை என்றன மம்‌. 


320 
இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, கோபி வட்டம்‌, பாரியூர்‌ அமரவிடங்கப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌. 
காலம்‌ - போசள மன்னன்‌ வீரவல்லாளன்‌ , பிரபவ ஆவணி, கி.பி. 1306 
செய்தி. - பாரியூர்‌ வெள்ளாளர்‌ கணவாளர்களில்‌ செட்டி பிள்ளையப்பன்‌ 
அமரவிடங்கப்பெருமாளுக்குச்‌ சந்தியாதீபம்‌ வைத்தார்‌. இத்‌ தீபம்‌ 
பள்ளியெழுச்சி எனப்பட்டது. 
கல்வெட்டு 


ஸ்வுஸ்திஸ்ரீ.மன்‌ பிரதாபச்‌ சக்கரலத்தி போசள புசபல கீரலுல்லாள தவர்‌ பிருத்கிராச்சியயம்‌ 
பண்ணியருளா நின்ற பிரபல! கம்லுத்சரத்து ஆற/ணி மாதம்‌ முதல்‌ காஞ்சிக்கோமில்‌ நாட்டில்‌ பாரியூர்‌ 
வெள்ளாளன்‌ கணவயாளர்களில்‌ செட்டி பிள்ளையப்பனைன்‌ உடையார்‌ அமர்கிடங்கப்‌ பெருமாளுக்கு 
பள்ளிமெழுச்சி சந்தியா தீபம்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 169 
321 


சாத்தந்தைகுலம்‌, பெரியகுலம்‌ 


இடம்‌ : ஈரோடுமாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌ முருங்கத்‌ தொழு அணி 
அரங்கமலை அணியரங்கப்‌ பெருமாள்‌ கோயில்‌. 

காலம்‌ : கி.பி,1548,பிங்கள, ஆவணி 15ஆம்‌ நாள்‌ 

செய்தி ? முருங்கத்‌ தொழு, வெள்ளோடு சாத்தந்தை குலம்‌ பெரியண கவுண்டர்‌, 


பெரியகுலம்‌ கந்தப்பகவுண்டர்‌, நல்லிக்கவுண்டர்‌, கணக்கு நஞ்சைய 
பிள்ளை ஆகியோர்‌ அணியரங்கப்‌ பெருமாள்கோயில்‌ கட்டினர்‌. 
கல்வெட்டு 
சொஸ்த்தியரீ கலியுக சமாத்தம்‌ 4649 மேல செல்லாரின்ற பிங்கீழ (ரம்‌ ஆவணி 
மாதும்‌ 15தியும்‌ ததித்த்லாரமுயம்‌ பஞ்சமியும்‌ சோசி நட்சத்திரமும்‌ பெற்ற ச்பதினத்தில்‌ ஸ்ரீதுறை 
நீங்ட்டு முருங்கதீதுளு ெள்ளோட்டு சாத்தந்தை குலத்தில்‌ முத்லியால்கம/ண்டன்‌ மகன்‌ 
பெரியணக்க/ண்டுஃம்‌ பெரிய குலத்தில்‌ செல்லிப்பகீல/ண்டன்‌ மகன்‌ பெரியத.ம்பிக்கற/ண்டன்‌ 
மகன்‌ கந்திப்பற/ண்டன்‌ மகன்‌ சீறுனுடைமாக்கவ/ண்டன்‌ நல்லாக்கர/ண்டன்‌' மகன்‌ 
கநீத்ப்பகீம/ண்டனும்‌ செல்லப்பகற/ண்டன்‌ மகன்‌ நலிலிக்க்ற/ண்டனும்‌ கணர்ஞு- ட கின்‌ 
நஞ்ச்யபிள்ளை அரணியரங்கப்‌ பெருமாள்‌ சீகரமில்‌ செய்யித்தோம்‌. 


322 
செவந்திகுலம்‌, வெண்டுவன்குலம்‌ 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கத்தாங்கண்ணி ஆயி 
அம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ : கி.பி. 1898. 
செய்தி : செவந்தி குலத்தாரும்‌, வெண்டுவ குலத்தாரும்‌ இணைந்து செய்த 


கோயில்‌ திருப்பணிகள்‌. மகாமண்டபம்‌, சிங்கக்‌ கொறடு, ரிஷபக்‌ 
கொறடு, தீபகம்பம்‌, குறிஞ்சி, பொங்கு மடல்‌, நான்கு செங்கல்‌ பூதம்‌ 

உபயம்‌. 

கல்வெட்டு 

கலியுகாதி சகாப்தம்‌ 4999-லி செல்லாநின்றற மன்மத வரம்‌ ஆனி மததிதில்‌ 
குறிஞ்சிமில்‌ சீலா ௪௪௭1ம்‌ எழுதிய விபரம்‌ மகீங்மண்டபம்‌ சிங்ககொறடு ரிக$பகீகொறடு 
தீபவ்ம்பம்‌ குறிஞ்சி பொங்கு. மடம்‌ செய்கல்ப்பூதம்‌ 4 இதும்கும்‌ பல குற்மல்காரர்‌ முன்னிலையில்‌ 
இந்த்‌ மோலைகள்‌ நடத்தப்பட்டது இதில்‌ கேம்‌ ஜில்லா இருப்புலி கிராமம்‌ அகையரர்‌ 


170 கொங்கு வேளாளர்‌ 
வரி8லமிருக்கு.ம்‌ ஆதீனக்காரராகிய செந்தி குலத்தாருடைய ரூபாயும்‌ சசர்நீதிருக்கிறது ஆமி 
அம்மன்‌ உபயம்‌ லெண்டுக/ குல கோத்திர காணீயாள ஆதீனக்காரராகிய முத்தைய கண்டன்‌ 
மகன்‌ மணியம்‌ அரப்பாச்சிக்கக/ண்டன்‌' இது எழுதினது உபாத்தியாயர்‌ முதீது. 


323 
பாண்டியன்‌, சேரன்‌, பனங்காடை குலம்‌ 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கொடுமணல்‌ அத்த 
னூரம்மன்‌ கோயில்‌ கதவு. 
காலம்‌ : 19ஆம்‌ நூற்றாண்டு, நந்தன சித்திரை 15ஆம்‌ நாள்‌ 
செய்தி : கொடுமணல்‌ காணியாளர்கள்‌ பாண்டியன்‌, சேரன்‌, பனங்காடை 


குலத்தார்‌ அத்தனூரம்மன்‌ கோயில்‌ கதவு செய்தார்கள்‌. 
கல்வெட்டு 
ஸ்ரீ நந்தன்‌ ம/ர3ம்‌ சித்திரை .மாத.ம்‌ 15 தேதி கொடுமணு காணியாளர்கள்‌ 
பாண்டியன்‌ சீசன்‌ பனங்காடை உபயம்‌ இண்மக்‌ கொல்லன்‌ பழனித்தச்சன்‌. 


324 
ஆந்தை, கல்லி, மாடை, வண்ணக்கன்‌ குலம்‌ 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌; மயில்ரங்கம்‌ தீராவினை 
தீர்த்த தம்பிரானார்‌ கோயில்‌. 
காலம்‌ 2 கிருஷ்ணதேவராயர்‌ காலம்‌, கி.பி. 1532. 
செய்தி : அங்கரங்க வைபோகத்துக்கு வெள்ளக்கல்‌ ஊரவர்‌ பொம்ம 


நல்லூரில்‌ 250 குழி கொடையளித்த கல்வெட்டில்‌ கையொப்பம்‌. 
கல்வெட்டு 

வெள்ளாளர்‌ ஆந்தைகளில்‌ சேரமான்‌ பெருமாள்‌ பிறகரியார்‌ 

கெள்ளாளர்‌ .மரடைகளில்‌ பழல/ராயர்‌ அவிநாசி மழவராயர்‌ 

கெள்ளாளர்‌ ம/ண்ணக்கேரில்‌ ஆற/டையார்‌ இராக்கசப்‌ பெருமாள்‌ 

ஹெள்ளாள கல்லிகளில்‌ பூமாண்டார்‌ கலிலி கட்டியார்‌. 

325 
ஆதி, அந்துவன்‌, காடை, விலையர்‌, தேவேந்திரன்‌, கீரை குலங்கள்‌ 
இடம்‌ £ ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, கீரனூர்‌ நத்தவிநாயகர்‌ கோயில்‌ 


காலம்‌ 3: கி.பி. 1491, அச்சுதராயர்‌ காலம்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 171 
செய்தி : காணியாளர்‌ ஆறுகுலத்தாரும்‌ சேர்ந்து செல்லப்பிள்ளையார்‌ கோயில்‌ 
கட்டின. 
கல்வெட்டு 
சீரலில/ரகன்‌ சகாப்தம்‌ 1459க்கு மெல்‌ செல்லாநின்ற ஏஙீஸம்பி ம/ரும$ம்‌ மார்கழி 
சாதம்‌ 1 6த்திக்கு அரச்சதமகாராயர்‌ கரரியத்துக்குக்‌ கடல தான அண்ணரய்யன்‌ அஙர்களுக்குச்‌ 
செல்லாநின்ற காலத்துக்‌ கரங்கய நாட்டுக்‌ கீரனூரில்‌ ெள்ளாளன்‌ அநீதுமரில்‌ செயராசக்‌ கரிய 
மாண்டாநும்‌ சீறுராசாயும்‌ 8மற்படிமுரில்‌ உள்ளூர்க்‌ கொத்துக்காரன்‌' ரரக்கியாராஃம்‌ 
ஆதிகளில்‌ நீமினரர்‌ உலகுடையாருகம்‌ அந்துமரில்‌ பிள்ளி ராக்கியாரும்‌ கரடர்களில்‌ இராலீகியார்‌ - 
முத்தீணனும்‌ தரிலையரில்‌ ராக்கிய நல்லண்ணரு.ம்‌ தேல/நீதைகளில்‌ செல்லன்‌ கூத்தும்‌ கீரர்களில்‌ 
முத்தண்ணனும்‌ ஊரிலகீகத்தில்‌ போகுமா செல்லப்பிள்ளையாருக்கு ஊருக்கு உபயமிட்டுகீ 
கொள்ளக்‌ கடயம்‌ என்பர்‌ தீன்‌ பொன்‌ நாலும்‌ இதற்கழிறு! செய்தவன்‌ அசத்தி குத்தி 
பிரமஹத்தி முதலிய பாவத்திற்கு ஆளாமாான்‌ செல்ிற/நர்யகி நட்சிப்பாள்‌. 
வேளாளர்‌ 
குலப்பெயர்கள்‌ குறிக்கப்பெறாமல்‌ வெள்ளாளர்‌, காமிண்டர்‌, கவுண்டர்‌, 
வெள்ளானூர்‌, வெள்ளாநாட்டார்‌, ஊரும்‌ ஊராளிகளும்‌, மூவேந்தவேளான்‌ போன்ற பல 
பெயர்களில்‌ பல கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. காணியூர்களையும்‌ கோயில்‌ ஆட்சி 
இவைகளையும்‌ நோக்கும்‌ போது அவை அனைத்தும்‌ கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டுக்களே என்பது தெளிவாகிறது. 


326 
இடம்‌ : கோவை மாவட்டம்‌, உடுமலை ஷ்‌ கடத்தூர்‌ கொங்கவிடங் 
கேசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌: கி.பி.18ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : கடற்றூர்‌ வெள்ளாளன்‌ நம்பி கரியான்‌ அபிமான சோழன்‌ கொங்க 


விடங்கீசுரர்க்குச்‌ சந்தியாதீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 
கடற்றார்‌ வெள்ளாளன்‌ நம்பி கரியான்‌ அபிமான சோழன்‌ ஆளுடையார்‌ 
கெரங்கயீடங்கீஸல்லரமுடையார்ககு சந்தியாதீப மிளக்கு ஒன்றுக்கு நான்‌ பண்டரர்த்தில்‌ 
ஓடுக்கின அரச்ச்‌ இரண்டும்‌ காரரைத்தொழுகீல்‌ நிலங்கொண்டது இய்ஙீளக்கு சந்திராதித்தல/ரை 
செல்வதாகவும்‌ பண்டாரத்சே மீட்டு செலுத்துய/ தானமைக்காஃ. 


172 கொங்கு வேளாளர்‌ 


327 
இடம்‌ : சேலம்‌ மாவட்டம்‌, சேலம்‌ சுகவனேசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ § சுந்தரபாண்டியனின்‌ 29ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1314. 
செய்தி £ வெள்ளாளன்‌ வள்ளிமருதூருடையான்‌ நிலையிட்டான்‌ சொக்கி தூண்‌ 
கொடுத்துள்ளார்‌. 
கல்வெட்டு 


ஸ்ஙஸ்திஸ்ரீ சுந்தரபாண்டிய தேலர்க்கு யாண்டு 29ம/து 8சலி.மான இராசரசிரயச்‌ 
சதுர்தசி மங்கலத்து வெள்ளாளன்‌. வள்ளிமருதாருடையான்‌ நிலைமிட்டான்‌. சொக்கி 
இக்கால்‌. 


328 
இடம்‌ : சேலம்‌ மாவட்டம்‌, சேலம்‌ சுகவனேசுரர்‌ கோயில்‌. 
காலம்‌ £ சுந்தரபாண்டிய தேவனின்‌ 26ஆம்‌ ஆட்சியாண்டு ; கி.பி. 1311. 
செய்தி : வெள்ளாளர்‌ வள்ளிமருதூருடையான்‌ சாத்தன்‌ மானேந்தியகையன்‌ 
தூண்‌ கொடுத்துள்ளார்‌. 
கல்வெட்டு 


ஸ்ஙஸ்திப்ரீ சுந்தரபாண்டிய தேல/ர்க்கு யாண்டு 26ல/து 8சல.மான' இராசாசீரய சதுர்சவதி 
மங்கலத்து வெள்ளாளன்‌ யள்ளிமருதாருடையான்‌ சாத்தன்‌.மானந்திய கையன்‌ தற்ம.ம்‌ இல்கால்‌. 


329 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, வள்ளியறச்சல்‌ மாந்தீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ ? வீரபாண்டிய தேவனின்‌ பன்னிரண்டாம்‌ ஆட்சியாண்டு ; கி.பி. 1277. 
செய்தி : வள்ளியறச்சல்‌ வேளாளர்கள்‌ மாந்தீசர்‌ அமுதுபடிக்கு மூன்று மாத்திரை 
நிலம்‌ கொடுத்தனர்‌. 
கல்வெட்டு : 


ஸ்வுஸ்திஸரீ.மன்‌ மகாமண்டலீச்லரன்‌ மகாராசசீகசரிபன்‌மரான திருபுலனச்‌ 
சல்கரறர்த்திகள்‌ ஸ்ரீமீரபாண்டிய௰ தேய/ற்கு யாண்டு பனிரண்ட வது வ/ள்ளியரச்சர்லைமில்‌ 
வெள்ளாளர்கள்‌. மாந்தீச்/ரம்‌ உடையார்க்கு அமுதுபடில்கு மூன்று மாத்திரை பூமி 
பிகொடுத்‌ சதம்‌ இது பன்மாகேஸ்மரரர்‌ ரட்சை, | 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 173 


330 
இடம்‌ : கரூர்‌ மாவட்டம்‌, கரூர்‌ வட்டம்‌, பழநாகம்பள்ளி மகாபலீசுரர்‌ கோயில்‌ 
காலம்‌ ? வீரபாண்டியனின்‌ மூன்றாம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1268. 
செய்தி : பழநாகம்பள்ளி வெள்ளாளர்‌ கிழார்கள்‌ மகாபலீசுவரர்க்கு சந்தியா தீபம்‌ 
வைத்தனர்‌. 
கல்வெட்டு 


ஸ்றுஸ்திஸ்ர்‌ கோப்பரசீகசரிபன்மரான' திருபுக/னச்‌ சக்கரறத்சிகள்‌ ஸ்ரீமீர்பாண்டி௰ 
நீதவற்கு யாண்டு 3வ/து ஸமிரசீசாழ.மண்டலத்து ெங்காலநரட்டு பழநாகம்பள்ளி 


ெள்ளாளர்‌ கிழார்கள்‌ ௯௦௦௦௦ , மர லீசரழடையார்கீ௫ சநீதியாதிப விளல்கொள்றுக்கு குடுத்த 

பொன்‌ கழஞ்ச்‌ சந்திராசித்தலரை எரிப்பதாகவும்‌ தகாயில்‌ புகும/ான்‌ ளிப்பானாக்ல/ம்‌ ட 
9௨1 

இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌. தாராபுரம்‌ வட்டம்‌, கீரனூர்‌ வாகீசுவரர்‌ கோயில்‌ 

காலம்‌ £ வீரராசேந்திர தேவனின்‌ 13ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1220. 

செய்தி £ கீரனூர்‌ வெள்ளாளர்‌ துட்டன்‌ செல்லன்‌ பியங்கனான அமரபுயங்கப்‌ 


பல்லவரையன்‌ திருவாகீசுவரர்க்குச்‌ சந்தியா தீபம்‌ வைத்தார்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ திருபலனச்‌ சல்கரற/த்திகள்‌ ஸ்ரீவிர்ராசீசற்திர $ீதவற்குயாண்டு 
பதின்மூன்றாற/து பெர்ங்கலூர்க்கா நாட்டு கீர்ஜூர்‌ ஆன்‌ கொழுமங்கொண்ட 
சீசாழநல்லூர்‌ மொள்ளாளன்‌ துட்டன்‌ செல்லன்‌ பியங்கனான இமரபுயங்கம்‌ பல்லம/ரையன்‌ 
இந்நாயனார்‌ திரு மகீசீரமுடையாற்க சீந்தியிளக்கு ஒன்றக்கு துளை களஞ்சு பொன்‌ 
ஸ்ரீபண்டாரத்தில்‌ ஒடுக்கிரனன்‌ அமர்ுயங்கப்‌ பல்லவ/ரைய£னன்‌ இப்பொன்‌ 
கைக்கொண்ட்டன்‌ இக்கோமில்‌ காணியுடைய சிலப்பிரங்மணன்‌. 


332 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, கொளிஞ்சிவாடி சொக்கநாதர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ : சுந்தரபாண்டிய தேவனின்‌ 25ஆம்‌ ஆட்சியாண்டு; கி.பி. 1310 
செய்தி : இராசராசபுரம்‌ வெள்ளாளர்‌ காவன்‌ மனைக்கிழத்தி சடையம்மை 


சொக்கநாதர்‌ கோயிலில்‌ திருநிலைகால்‌ இரண்டு அளித்தார்‌. 


174 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 
சகோணிராசகக்சரிபன்மரான்‌ திருபுமனச்‌ சல்கரவற்திகள்‌ சிரரந்தரபாண்டி௰ தேவற்கு 
மாண்டு 25வது (இராசராசபுரத்தில்‌ வெள்ளாளன்‌” காலன்‌ மனைக்கிழத்தி சடமையம்லைக்யன்‌ 
இய்மாசலில்‌ திருநிலைகால்‌ இரண்டும்‌ என்‌ தன்மம்‌. 


333 
இடம்‌ : சேலம்‌ மாவட்டம்‌, சேலம்‌ வட்டம்‌, பொய்மான்‌ கரடு அருகில்‌ பாறை 
காலம்‌ : கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு 
செய்தி : செக்கு அமைத்தவர்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்டூள்ளது. 
கல்வெட்டு 


இராசீபுரநீாட்டில்‌ இராசிபுரத்தில்‌ வெள்ளாளரில்‌ சாத்தனுடையான்‌' பெரு.மாள்‌ சத௩மன்‌' 
குன்றப்பெருஃமான்‌ தீன்ம.ம்‌. 
கல்வெட்டுக்களில்‌ காணப்பெறும்‌ மேலும்‌ சில வெள்ளாளர்‌ பெயர்கள்‌ 

* நம்பிபரூரில்‌ லெள்ளாளன்‌ முக்கண்‌ ஆண்டான்‌. 

* இலத்தாரில்‌ வெள்ளாளன்‌ கொங்கன்‌ கோப்பீள்ளான்‌. 

* கெள்ளாதி வெள்ளாளன்‌ நல்கல்‌: 

* கஞ்சப்பள்ளிமில்‌ வெள்ளாளன்‌' முதலி பொத்தி. 

* துறவலூர்‌ வெள்ளாளன்‌ சொக்கன்‌. 
.* கூலலூர்‌ வெள்ளாளன்‌ நீகீகீன்‌. 

* கருப்பூர்‌ வெள்ளாளன்‌ கானூர்‌ உடையான்‌ மாணிக்கவாசகன்‌. 

* அன்னூர்‌ வெள்ளாளன்‌ தேய/ன்‌ பொத்தி. 

* அபிமான சச்ழுநல்லுரில்‌ வெள்ளாளன்‌ மருத்கா்மிண்டன்‌ 

* மருதூர்‌ வெள்ளாளன்‌ நக்கன்‌: 

* கருக/லூர்‌ வெள்ளாளன்‌” பட்டியான்‌. 

* க௯ூ௫/லூர்‌ வெள்ளாளன்‌ கீஃம்பன்‌. 

காமிண்டன்‌, கவுண்டன்‌ 


கொங்கு வேளாளத்‌ தலைவர்கள்‌ சிலர்‌ ஆளும்‌ தலைவர்களாலும்‌, அரசர்களாலும்‌ 
காமிண்டன்‌ என்ற சிறப்புப்‌ பட்டப்‌ பெயர்‌ பெற்றனர்‌. ஒருவர்‌ பெற்ற பட்டப்‌ பெயரை அவர்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 175 
சந்ததியார்களும்‌ பெயர்களுடன்‌ சேர்த்துக்‌ கொண்டனர்‌. காலப்போக்கில்‌ காமிண்டன்‌ என்ற 
பெயர்‌ கவுண்டர்‌ என்றாகிச்‌ சமூகம்‌ அனைத்திற்கும்‌ உரியதானது. 

மிண்டன்‌ என்றால்‌ வலிமையுடையவன்‌, பலசாலி, திறமை மிகுந்தவன்‌ என்பது 
பொருள்‌. செப்பேடுகளில்‌ அரசர்‌ புகழ்மொழிகளாக வண்டர்க்கொரு மிண்டன்‌, தண்டூவார்‌ 
மிண்டன்‌ என்ற தொடர்கள்‌ காணப்படுகின்றன. 

நல்லதம்பிக்‌ சர்க்கரையாரைப்‌ பாடிய புலவர்‌ வீரபத்திரக்கவிராயர்‌ புலவர்‌ 
களுக்குத்‌ தொண்டா கசடர்கட்கு மிண்டா, என அவரை அழைக்கிறார்‌. 

'கா' என்றால்‌ பாதுகாப்பு, காப்பாற்று என்று பொருள்‌. கா, மிண்டன்‌ இரண்டு 
சொற்களையும்‌ சேர்த்துக்‌ காமிண்டன்‌ என்ற பட்டத்தைச்‌ சிலர்‌ பெற்றனர்‌. 

உத்தமசோழனை வென்ற காரணத்தினால்‌ பாண்டிய மன்னன்‌ பழைய 
கோட்டைப்‌ பட்டக்காரர்‌ ஒருவருக்கு உத்தமக்காமிண்டன்‌ என்ற பட்டப்‌ பெயரைக்‌ 
கொடுத்தான்‌ அம்மரபில்‌ வந்த பட்டக்காரர்கள்‌ அனைவரும்‌ அப்பட்டத்தைத்‌ தங்கள்‌ 
பெயரோடூ இணைத்துக்‌ கொண்டனர்‌. 

செல்லகுல இருப்புலிச்‌ சேருமான்‌ உலகப்பகவுண்டருக்கு விசயநகர மன்னன்‌ 
முதலிக்காமிண்டன்‌ என்று பட்டப்‌ பெயர்‌ கொடுத்தான்‌. அவர்வழிவந்த பருத்திப்பள்ளிச்‌ 
செல்ல குலத்தார்‌ பலர்‌ முதலிக்காமிண்டன்‌ என்ற பெயரைப்‌ பெற்று விளங்கினர்‌. 
பிற்காலத்து வந்த பருத்திப்பள்ளி இராமைய கவுண்டரை ஒரு புலவர்‌, 

"முதலிக்‌ காமிண்டன்‌ முழுமதி வதனன்‌ 

பருத்திநன்‌ னாடன்‌ பண்பன்‌ சியாலன்‌ 

கருத்துக்கு இசைந்த கல்வி இராமையன்‌ " என்றுபாடுகிறார்‌. 

பிற்காலத்தில்‌ பலர்‌ காமிண்டன்‌ என்ற பெயரைப்‌ பெற்று விளங்கினர்‌. கொங்கு 
நாட்டில்‌ அப்பட்டம்‌ பெற்றவர்கள்‌ அனைவரும்‌ கொங்கு வேளாளர்களே என்பதில்‌ 
ஐயமில்லை. 

வீரராசேந்திர தேவர்க்கு யாண்டு பதினாலாவது மழைநாட்டூ வலிபுரத்து 
வெள்ளாளக்‌ குடிகளில்‌ காமிண்டன்‌ (குன்னமலை) 
' விண்ணப்பள்ளியான அபிமான சோழ நல்லூர்‌ 
வெள்ளாளன்‌ மருதக்‌ காமிண்டன்‌ " (அவிநாசி) 
இராக்குரல்‌ காமிண்டன்‌ " (பொய்மான்கரடு) 
வடபரிசார நாட்டு நம்பி பேரூரில்‌ 
வெள்ளாளன்‌ கழஞ்சியரில்‌ காமிண்டன்‌ " (நம்பியூற்‌ 
£ வெள்ளோடு சாத்தந்தைகளில்‌ 

வீரசோழக்‌ காமிண்டன்‌" (வெள்ளோடு) 


நிர்மணியூர்‌ வெள்ளாளரில்‌ 
மன்றாடி பாண்டியக்‌ காமிண்டன்‌ " (பொன்னிவாடி 


176 கொங்கு வேளாளர்‌ 
" கொற்ற மூக்கன்‌ ஏகவீர மாராயன்‌ மகன்‌ 
பட்டில்‌ மன்றாடி மூக்கன்‌ சாத்தனான 
இராசேந்திர சிங்க காமிண்டன்‌ " (காங்கயம்பாளையம்‌) 
" காமிண்டன்‌ பொன்ன காமிண்டனான 
ஊராண்டான்‌ " (மல்லூர்‌) 
அழகிய சோழக்காமிண்டன்‌ " (சங்கிராமநல்லூர்‌) 
" பராந்தகக்காமிண்டன்‌ " (பனைமரத்துப்பட்டி) 


" அரையன்‌ காமிண்டன்‌ விக்கிரமன்‌ " (பேரூர்‌) 


பெருந்தொழுவில்‌ பெரியபிள்ளை காமிண்டன்‌ " (ஈரோடூ) 
" காமிண்டனான மாணிக்கச்‌ சதிரன்‌ " (பிடாரியூர்‌) 
" செய்யான்‌ குன்ற காமிண்டன்‌ " (தாரமங்கலம்‌) 
தொடக்கத்தில்‌ அரசனோடும்‌, ஆட்சிடரிமையோடும்‌ தொடர்புடைய இப்பெயர்‌ 
எல்லோருக்கும்‌ பொதுப்பெயராகிக்‌ கவுண்டர்‌ என்றாயிற்று. 


334 
காமிண்டன்‌ 
இடம்‌ £ ஈரோடு. மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, பொன்னிவாடி நிர்மலீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ £ வீரராசேந்திர தேவனின்‌ 8ஆம்‌ ஆட்சியாண்டு ; கி.பி. 1215 
செய்தி : சிறியாண்டான்‌ காமிண்டன்‌, அதியமான்‌ காமிண்டன்‌ ஆகியோரின்‌ 


நிலங்கள்‌ எல்லையாகக்‌ கூறப்படுகின்றன. 
கல்வெட்டு 

ஸ்றில்சியீ மீர்ராக்சந்திர தேயுற்கு யாண்டு நீர்லாவதுக்‌ கெதிர்‌ நாலாது 
பெரங்கீலுர்க்கீர்‌ நீங்ட்டில்‌ கீரனூர்‌ முதலிகளில்‌ இயாழ்வலிலான்‌' அட்டாலைச்‌ சொக்கண்ன்‌ 
ஆணுத்திரப்‌ பல்லல/ரையனேன்‌ இற்சராசபுரத்தில்‌ மியாபரரி கோதை சொகல்கனான மீர்‌ சேகரச்‌ சில 
கெட்டி பகீகலும்‌ நிற்மணிமில்‌ லெள்ளானூரார்‌ பகீகீலும்‌ இலர்கள்‌ பக்கல்‌ நான்‌ பொருள்‌ 
கைக்கொண்டு மண்ணா விற்ற நிலமாய/து நிந்மணிமி௰ மன்றாடி பாண்டி௰க்‌ காமிண்டன்‌ நில 
கன்றி பக்கல்‌ நெல்யிதைகெலிலையமாவ/து மாணிக்கம்‌ வேளான்‌ செய்க்கு மேற்றாம்‌ 
சீறியாண்டான்‌ கங்மிண்டன்‌ செய்க்கு மடக்கும்‌ அதியமான்‌ காமிண்டன்‌ செய்க்குல்‌ கிழக்கும்‌ 
கீன்னீயங்க்ற/௬ுக்குத்‌ தெற்கு.ம்‌ இயிறெல்லைக்‌ குட்பட்ட நிலம்‌ அரை மாறும்‌ வட கீழையில்‌ 
காணிக்கு எல்லை சச்ரழாண்டரர்க்கு மடக்கும்‌ தாரளரண்டான்‌ செய்க்குக்‌ கிழக்கு ... 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 177 


335 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை .வட்டம்‌, பிடாரியூர்‌ திருப்பிராட்டி 
யம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ : வீரராசேந்திர சோழனின்‌ 18ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1225 
செய்தி : பிடாரி கோயிலில்‌ தேவரடியார்‌ மாணிக்கச்‌ சதிரன்‌ திருநிலைகால்‌ 
அமைத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸரீ நன்மங்கலஞ்‌ சிறக்க கீரராீஜந்திர $தவற்கு யாண்டு பதினைஞ்‌ 
சா/துக்கெதிர்‌ மூன்றாயது மேல்கரைப்‌ பழூம்பூர்துறைநாட்டு பிடாரியூர்‌ பிடாரி கோமில்‌ 
திருநிலைகால்‌ செம்யிதீதேன்‌ மிய்வுர்‌ சதக/டியாரில்‌ காமுண்டனான iran daddys. 


336 
இடம்‌ : நாமக்கல்‌ மாவட்டம்‌, நாமக்கல்‌ வட்டம்‌, குன்னமலை திருவேணீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ 3 வீரராசேந்திர தேவனின்‌ 24ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1231. 
கல்வெட்டு 


ஸ்லஸ்தி ஸ்ரீ விறாரீசந்திர சீதவ/ற்கு யாண்டு 24ஜம/து மழைநஙட்டு அலிபுரத்து 
ெள்ளாளக்‌ குடிகளில்‌ காமிண்டன்‌. 


337 
கவுண்டர்‌ 
இடம்‌ : நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, இருப்புலி தேவராயப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌. 
காலம்‌ :  போசளமன்னர்‌ இராமநாத தேவரின்‌ 14ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி.1268. 
செய்தி : முத்தண்ணகவுண்டர்்‌ திருவிளக்குப்‌ புறமாக 25 குழி மானியம்‌ 
கொடுத்தார்‌. 
கல்வெட்டு 


ஸ்லுஸ்‌ தி.ஸ்ரீ ராமநாத தேல/ர்க்மு யாண்டு 14வது இருப்பள்ளியான க்ஷத்திரிய 
சிகாமணிச்‌ சதுர்லோசி மங்கலத்து தலப்‌ பெருஃாளுகீகுத்‌ திருகிஎக்குப்புறமாக இவ்வூர்‌ 
சபையார்‌ தேறட்டச்‌ சுற்றில்‌ சபை பொதுவான நிலத்து குழி 25.ம்‌ இச்சபையார்‌ பக்கல்‌ 
பொன்னறக்குடுத்து மண்ணக கொண்டு மிட்டேன்‌ கெளண்டச்சிப்பலலியில்‌ கேசிக்கல/ண்டன்‌ 
ககன்‌ முத்திண்ணனைன்‌ இக்குழி இருப்பத்தஞ்சும்‌ மீலங்குமன்‌ ஏழெச்சமறமான்‌ இது 


176 கொங்கு வேளாளர்‌ 
நீநாக்௫.மக/ன்‌' கால்களிரண்டு என்‌ தலைமேல்‌. 


238 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு நகரம்‌, பள்ளிகொண்ட பெருமாள்‌ கோயில்‌ 
முன்‌ மண்டபம்‌. 
கல்வெட்டு 


லகீகீரபுரம்‌ முத்துக்குமார கற/ண்டன்‌ உப௰௰ம்‌ 
339 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, நசியனூர்‌ மதுரகாளியம்மன்‌ 
கோயில்‌ செம்புவேல்‌. 
எழுத்துப்‌ பொறிப்பு 
நசையனூர்‌ அமராறதிக்கய/ண்டன்‌ அதுரகாளியயம்‌லுக்கு பார்பத்தியகுல மிச்ம/ 
வுங்கிறத்தில்‌ நேங்ட்டம்‌ சிததலிங்கம்‌. 
940 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, அனுமன்பள்ளி சின்னம்மன்‌ 
பெரியம்மன்‌ கோயில்‌ கலசத்தில்‌ உள்ளது ( செல்லன்‌ அல்லது 
பண்ணைகுலம்‌) 
எழுத்துப்‌ பெறிப்பு 
பிறஃாதி மருதம்‌ இட மாதம்‌ 16 த்தி அறச்சலூறுக்காச்‌ சசநீத நர்ச்சிய/ல்‌ 
சிலைமிருகீகு.ம்‌ அனுமன்பள்ளிக்‌ காணியாளன்‌ ோமாண்டக்‌ கவுண்டன்‌ மகன்‌ செல்லப்ப 
கண்டன்‌. மகன்‌ பூசாரி செல்லப்பன்‌ பலர்‌ உபகரரதீதாரலி பணம்‌ கார்கி அனுமன்பள்ளி சின்னம்‌ 
பெரியரமி கோமிலுக்கு கீலகம்‌ வச்ச உபயம்‌ இந்தப்‌ பணம்‌ கொடுத்தவர்கள்‌ எலிலங்ம்‌ 
சுகீமாமிருக்கோணும்‌ சின்னாமி பெரியாமி துணையாமிருந்து லட்சிப்பாள்‌ இந்தத்‌ தர்மத்தை 
யாரவது மீகாதம்‌ பண்ணினால்‌ காசிமில்‌ கங்கைக்‌ கரைமில்‌ காராம்பச்லைக்‌ கொன்ற 
நீதாரததீதில. 
341 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, சிவகிரி (தலைய நல்லூர்‌) பொன்‌ 
காளியம்மன்‌ கோவில்‌ (கூறை அல்லது விலையன்‌) 
நிலைகால்‌ 
கல்வெட்டு 
அரைமநாடு தீலையநல்லூரிலமீருக்கும்‌ அதிகாரன்‌ கொல்ல கடன்‌ 
பொரன்காளி அரம்மனுக்குக்‌ கொடுத்தது 2 காலு உபயம்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 179 
342 
வாயிற்படி 
ஆங்கிரல அரும்‌ சித்திரை மாதம்‌ 5 தேதி கொடுமுடிக்கற/ண்டன்‌ ப்‌ 
காளியம்‌மனுக்கு உ௰பம்‌. 
343 
கதவு 
ஸ்ரீ பிர£ீஜாத்பத்தி ம/ரு௰$ம்‌ தை .மாத.ம்‌ 27 தேதி மஞ்சப்புளிக்‌ கிரமம்‌ ஜத்தில்கடட்டு 
மலச்‌ கீருஃகீல/ண்டன்‌ மகன்‌ ரங்மசரமிக்கல/ண்டன்‌ பொங்காளிய.ம்‌ஜுக்கு உபயம்‌. 
344 
சிலை 
குலைசைப்பதி வேந்தன்‌ விக்கிரமாதித்த காளியண்ண கலண்டர்‌. 
தூண்‌: 
உடகாளிபாளையம்‌ செங்காளியப்பகல/ண்டடன்‌ உபயம்‌. 
345 
இடம்‌ * ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, காஞ்சிக்கோயில்‌ சீதேவி 
யம்மன்‌ கோயில்‌- பூதம்‌. 
கல்வெட்டு 
பிலவங்க வருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ 15தேதி செங்காளியண 
கவுண்டன்‌ மகன்‌ செம்பாகவுண்டன்‌ பண்ணி வச்ச 2 பூதம்‌. 
346 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, தாராபுரம்‌ வட்டம்‌, மூலனூர்‌ வஞ்சியம்மன்‌ கோயில்‌ 
ஊஞ்சல்‌ தூண்‌. 
கல்வெட்டு 
நள க(௫ற௨ம்‌ புரட்டாசி மாதம்‌ 7 தேதி சின்ன மண்டபம்‌ கிழக்குப்‌ பண்ணையம்‌ 
கருப்பண கீற/ண்டன்‌ மகன்‌ கீற/ண்படம்‌. கண்டன்‌ ஐய்லிச்து லைத்த ஊஞ்சல்‌ 
347 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, சென்னிமலை மலைமேல்‌ 
மடப்பள்ளி (பொருளந்தை குலம்‌) 


180 கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 
சென்னிமலை ஆண்ட வர்‌ துணை கள்ளிப்பட்டி சின்னக்கீல/ண்டர்‌ சதன்‌. கட்டியால்‌ 
கண்டர்‌ மடப்பள்ளி உபயம்‌ நள ஐப்பசி 15 குதி (1-11-1816 ) 
948 


இடம்‌ : தாராபுரம்‌ வட்டம்‌, ஊதியூர்‌ மாரியம்மன்‌ கோயிலில்‌ இரு தம்பதியர்‌ 
உருவச்சிலை (செம்பூத்த குலம்‌) 
கல்வெட்டு 


கீலியுகீ சகரற்தம்‌ 4954 பூசாரி சின்ன கலண்டர்‌ செல்லாமி. 


349 
இடம்‌ : திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனிவட்டம்‌, கொங்கூர்‌ உக்கிரகாளியம்மன்‌ 
கோயில்‌ கல்விளக்குக்‌ கம்பம்‌ (வெண்டூவன்‌ குலம்‌) 
கல்வெட்டு 
விரராறிகிறது ௮ரும3ம்‌ பங்குனி மாதம்‌ 27 ததி கெொரங்கூரு காணியாளன்‌' கருப்ப 
கண்டன்‌ மகன்‌ கந்தீப்பகீற/ண்டன்‌. 
350 
இடம்‌ : நாமக்கல்‌ மாவட்டம்‌, இராசிபுரம்‌ வட்டம்‌, கூனவேலம்பட்டி 
அழியாவிலங்கியம்மன்‌ கோயில்‌. 
கல்வெட்டு 
அழியா விலங்கை அம்மைக்கு துலுக்ண கீற/ண்டரிட தன்மமாக்க்‌ குடுத்த 
நந்தய/னப்பமிர்‌ மாமரம்‌ இலுப்பைமஙம்‌ தென்னமரம்‌ இதை யாதாரமொருலன்‌ அழியப்‌ 
பண்ணீனஙன்‌ கங்கைக்‌ கரைமிலை காரம்‌ பச்ஸைல்‌ கொன்ற பாறுத்திலை சபால்‌: 


351 
இடம்‌ £ நாமக்கல்‌ மாவட்டம்‌, இராசிபுரம்‌ வட்டம்‌, ஏழூர்‌ பண்ணையம்மன்‌ 
கோயில்‌ சன்னதி முன்பு (பண்ணை அல்லது பொருளந்தை குலம்‌) 
கல்வெட்டு 
மரணிக்க கண்டன்‌ மகன்‌ மரணிக்கும்‌ உபயம்‌ இப்பலி பீடம்‌. 
852 


இடம்‌ : நாமக்கல்‌ ஆஞ்சநேயர்‌ கோயில்‌ தென்புறமாக நடப்பட்டூள்ள 
துண்டுக்கல்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 181 
கல்வெட்டு 
காளயுக்தி ஐ/(ர௨௨ம்‌ அற்பிசை மாதம்‌ 12 நதியில்‌ மாநிதி பெரியராசாக்கற/ண்டன்‌ 
ஒரு ஃர்ற்றமும்‌ மாற்றலரிய அம்மனுக்கு நந்தவான்துக்கும்‌ குடுத்த (நீலம்‌) 


353 
இடம்‌ : நாமக்கல்‌ மாவட்டம்‌. நாமக்கல்‌ வட்டம்‌, கூளிப்பட்டி தனிக்கல்‌ 
(51880 
கல்வெட்டு 


மிக்கிரம ம/ரும£ம்‌ சித்திரை மாதம்‌ 27 ததி ந௩மக்கல்‌ சீலை சுபை ராமி செட்டியார்‌ 
ர்கள்‌ தோகைந்த்த.ம்‌ பெரியாக்கவ/ண்டர்‌ தண்ணீர்ப்பந்தல்‌ சாலடி. தர்மத்துக்கு ர்ங்மிபுரத்து 
ஊருக்குத்‌ தெற்கு தெற்குத்தாற சருல/மானீயமாக யிட்ட உபயம்‌ மிந்த தர்மத்துக்கு மிகாறீஃம்‌ 
பண்ணினஙன்‌ காராம்‌ பச்லைல்‌ கொன்ற தோம்‌ 


354 
இடம்‌ : சேலம்‌ மாவட்டம்‌, ஆத்தூர்‌ வட்டம்‌, ஆத்தூர்‌ கரியராமர்‌ கோயில்‌ 
முன்கல்‌. 
கல்வெட்டு 


மிரோதிகிறுது வரம்‌ மார்கழி மாதம்‌ 21 கள்ளரையகுன்டடர்‌ ஏூதுரவிரைய 
கவுண்டர்‌. மேலிமலை நாட்டாரும்‌ கரியபெரு.மாளுக்கு மேலைச்‌ செம்பறலீகை 
திருமிடையஙட்டம்‌ குடுத்தீபடி நஞ்சை புஞ்சை நாரற்பர்ற்‌ கெல்லையு.ம்‌ சகலமும்‌ உள்பட 
சந்திர சூரியர்‌ கரை அரகித.ம்‌ பண்ணீன௰ர்‌ கங்கைக்‌ கீரைமில காரகம்‌ பர்ஹைக்‌ கொன்ற 
பாறுத்திலே போகக்‌ கடகர்கள்‌. 


855 
இடம்‌ : சேலம்‌ மாவட்டம்‌, ஆத்தூர்‌ வட்டம்‌, கருங்காடூ மாரியம்மன்‌ கோயில்‌ 
அருகேயுள்ள கல்‌. 
கல்வெட்டு 
மிய கருவம்‌ வ/ம்யாசி மாதம்‌ 27 அங்லையார்ம்லை சும/ங்மியார்க்கு பூதானம்‌ 
மிட்டதுக்கு கள்ளரைய பெரிய கரியப்பகீக/ண்டர்‌ பட்டத்து கள்ளரைய அண்ணீயப்பகக/ண்டர்‌ 
இந்த்‌ ரண்டு துரையும்‌ நாலுகரை நாட்டாரும்‌ கள்ளநாட்டில்‌ சேர்ந்த கரநாடு பூதானம்‌ 
கீட்டதுக்கு பூசை நிமத்தியம்‌ பண்ணி றுருகுறலரர்கள்‌ நமினாகீல/ண்ட நஃம்பீயார்‌ உள்பட்டார்‌ 
இந்த பூதானந்துக்கு யரதாமொருங/ர்‌ பூசை கட்டளை அரமினைக்‌ம்‌ அதிகமா நடத்தி 
அுருகுறலர்கள்‌ ஆமீராராக்கியமுஃம்‌ அமீஸ்கரீயமும்‌ அர்பன்‌ அலை தொழுது 4ராதாயபம்‌ 


182 கொங்கு வேளாளர்‌ 
பண்ணி அருகுறலர்‌ மிந்த பூதானம்‌ பூமி ஆகம்‌ சுந்திராதித்தர்‌ உள்ள.மட்டும்‌ நடத்தும்‌ இப்படி 
இதுக்கு யாதாமொருத்தீர்‌ ரண்டு நினைச்சயர்கள்‌ கங்கைக்‌ கரைமிலே காரம்‌ பச்லைல்‌ 
கொன்ற சோகத்தில்‌ போவார்கள்‌. 

356 
இடம்‌ £ சேலம்‌ மாவட்டம்‌, ஓமலூர்‌ வட்டம்‌, அமரகுந்தி தேவடியாள்‌ கிணற்று 
அருகே தண்ணீர்த்தொட்டி. 
கல்வெட்டு 
ஆரங்கிரல (௫௯ம்‌ மாசி மாசம்‌ 15 த்தி சாமாக்ற/ண்டன்‌ மகன்‌ donut 2 பயம்‌. 


357 
இடம்‌ : திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, பழனிவட்டம்‌, கொண்டரங்கி கீரனூர்‌ 
வசவேசன்‌ கோயிலுக்கு மேல்புறம்‌ உள்ளகல்‌. 
அரசன்‌ £ விசுவநாதநாயக்கர்‌, பிலவ, ஆவணி 9 ஆம்‌ தேதி, கி.பி. 1541. 
செய்தி திருமலை நாயக்கரின்‌ அலுவலர்‌ காளத்தியப்ப முதலியாரும்‌ கொங்கு 
24 நாட்டுக்‌ கவுண்டர்களும்‌, காங்கய மன்றாடியாரும்‌, சர்க்கரைக்‌ 
கவுண்டரும்‌, நாட்டாரும்‌, கவுண்டரும்‌ கொண்டரங்கிக்‌ கீரனூர்‌ சகல 
வருமானத்தையும்‌ அன்னதான தர்மத்துக்கு அளித்தனர்‌. 
கல்வெட்டு 
திருச்சீற்ற.ம்பவம்‌ பிலல/ ம/ரும2ம்‌ ஆவணி மாதம்‌ 9 தேதி ஸ்ரீமது விசறநாத 
நாயக்கரம்யன்‌' காரியத்துக்கும்‌ கர்தீதரான' காளத்தியப்பமுத்லியாரய்யனணர்களுஃம்‌ இருபத்தி 
நாலுநாட்டுல்‌ கற/ண்டர்களும்‌ கரங்கய மன்றாடி சர்கீகரைக்க்ல/ண்டராம்‌ நாட்டாரும்‌ 
கீல/ண்டருஃம்‌ அன்னதானம்‌ செய்வதற்கு த௫.மசாசனம்‌ குடுத்த்பழ தானப்பட்டமம்‌ குடுத்த்படி 
கொண்டடரங்கி கீரனூர்‌ நான்கெலிலைக்குட்பட்ட சகலம்‌ சகல ஆதாயமும்‌ ஐபலிதாதாதா5க 
கீகாணரஙமா மலிலிலார்ச்சன' தேய/ருக்கு பாதப்‌ பாரதி ஐம்‌ ஆசயா தெச கரணமும்‌ 
மித்தற்மத்தை சந்திராதித்தம/ரைமில்‌ நடத்திக்‌ குழுதீதோம்‌ அரகிதும்‌ பண்ணினஙர்கள்‌ 
கங்கைக்கரையில்‌ கரரம்பள்றையும்‌ மர்தாபிதா குருக்களை ம/றை பண்ணின்‌ பாலம்‌ 
கெரள்க/ரர்களாக்ல/ ம்‌. 


358 


இடம்‌ : கோவை மாவட்டம்‌, கோவை வட்டம்‌, விளாங்குறிச்சி அருகே சாலை 
ஓரக்கல்‌. 


காலம்‌ : கி.பி. 1851. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 183 
கல்வெட்டு 

௨. கலியுக சகாத்தம்‌ 4952 பரிதாபி ௨7௦௨ம்‌ ஆடி மாதம்‌ 14 ததி வியாழக்கிழமை 

உத்திராட நட்சத்திரம்‌ மீழாங்குறிச்சி சுப்பிரமணியக்கற/ண்டன்‌ குமாரன்‌ கீறுப்பகற/ண்டன்‌ 

இறற்றின8ரி சுப்பிரமணிய சு/£மில்௫த்‌ தீர்த்தச்‌ சுனையும்‌ கன்னிமார்‌ கல்பண்ணை கூமதாங்கி 
தண்ணீர்‌ பந்தல்‌ உபயம்‌ பழனி ஆண்டனர்‌ தற்ம.ம்‌. 


359 
இடம்‌ : கரூர்‌ வட்டம்‌, பரமத்திஅருகில்‌ உள்ள ஆரியூர்‌ செல்லாண்டியம்மன்‌ 
கோயில்‌. 
கல்வெட்டுக்கள்‌ 
வெங்கலக்‌ குதிரை 


மிப வரம்‌ மாசிமாதம்‌ 9-ம்‌ ததி ௨/ரசரை பெத்தாகீக/ண்டன்‌ அத்த்ப்பன்பட்டி 
முத்துலீகற/ண்டன்‌ கிழரங்குண்டல்‌ பூசாரி கருப்பகற/ண்டன்‌ மற்றுமுண்டாகிய செனங்களுஃம்‌ 
முப்பாட்டுக்காரர்களுஃம்‌ ஆரியூருச்‌ செல்லாமி கருப்பண்ணனுக்கு மெங்கலக்‌ குதிரை உபைய.ம்‌, 
360 
அம்மன்‌ தூரி 
௨ குரோரன்‌ வருஷம்‌ இனிமாத.ம்‌278ததி குநீதாணிமாளையத்திலிருக்காஃம்‌ 
பள்ளிக்கூடத்துக்‌ கவுண்டன்‌ மகன்‌ மாரப்பகய/ண்டன்‌ ஆரியூர்‌ செல்லாண்டியம்‌பலுக்மு 
தூரிக்கலி உபைய௰ம்‌. 
361 
கருப்பண்ணசுவாமி உலோக பீடம்‌ 
க்ரிபற/ மிருகமும்‌ மார்களி மாறும்‌ 15 ரதி கரூர்‌ கிரங்மம்‌ வாங்கப்பாளையதி 
திலிருக்கு.ம்‌ பழனியம்மாள்‌ ஆரியூர்‌ கருப்பணசாமிக்கு உபயம்‌. 
362 
நடுகல்‌ அருகில்‌ 
ஆனந்த வரும்‌ ஆனி மாதம்‌ 4 தேசி இடப்பிச்சநாடு ஆரியூர்‌ செல்லாண்டிய௰ம்‌ 
ம்னுக்கு கரைகண்ட ன்‌: 
363 
கோயில்‌ மரக்கதவுகளில்‌ 


184 கொங்கு வேளாளர்‌ 
1, சமுகம்‌ புளியம்பட்டி மணியம்‌ வுஞ்சியப்பக்வ/ண்டன்‌ செல்லியாமிக்கு ௧தக/ உபயம்‌. 
2. பழனிகிகற/ண்டன்‌ கறுப்பக்ய/ண்டன்‌ 
3. 8மமுகம்‌ காதக்கேற்ட்டை கறப்பகவுண்டன்‌ செல்லாமிக்கு செமிது லைச்ச கதற] உபயம்‌. 
4. சாரும/ரி ம/ரும3ும்‌ சித்திரை மாத.ம்‌ செல்லாண்டி அரம்‌ன்‌ கீத்‌] உபயம்‌. 
5. துன்முகி ய/ரும$ம்‌ தணி மாதம்‌ 7 ததி சீன்னமுத்திஙம்பாளையத்தார்‌ செய்து லைதீது 

கதற மதுரை வீர சும/மிக்கு உபயம்‌. 

964 


இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, பெருந்துறை வட்டம்‌, கம்புளியம்பட்டி 
அங்காளம்மன்‌ கோயில்‌. 


கல்வெட்டு 
துன்முகி (௬௨௨௩ம்‌ புரட்டாசி மாதம்‌ 258ததி. சா௩மியார்பாளையதீதிலிருல்௫.ம்‌ 
ஆறக்கருண்டர்‌ மகன்‌ சின்ன௦கஙுண்டன்‌ அங்காளம்‌மனுக்கு தாரி கட்டியது உபயம்‌. 
365 
இடம்‌ : ஈரோடுமாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, ஆறுதொழு பெருமாள்கோயில்‌. 
கல்வெட்டு 
சொஸ்திரீ.மன்‌' சாரலியாகன” 1675 கலியுகம்‌ 4854 ஸ்ரீமுக ம/ரு௰$ும்‌ மாசி மாதம்‌ 16 
த்தி கட்டையரசன்பன்‌ கட்டடம்‌ சுப்பிரமணியகவ/ண்டன்‌ மகன்‌ ஜுதொழு ude 
சடையார்‌ வரதராசப்‌ பெருமாள்‌ சன்னதி திருப்பணி உபயம்‌ கீநீதீப்பகில/ண்டன்‌. 
366 
வெள்ளானூரார்‌ 
(வேளாளர்‌ ஊர்‌) 


இடம்‌ : கோவை மாவட்டம்‌, அவினாசி வட்டம்‌, அவினாசி அவினாசியப்பர்‌ 
கோயிலில்‌ கருணாம்பிகை கோயில்‌. 


காலம்‌ £ குலோத்துங்க சோழனின்‌ 12ஆம்‌ ஆட்சியாண்டு ; கி.பி. 1160 
செய்தி 2 வடபரிசாரநாட்டு வெள்ளானூரார்‌ பெருங்கருணாலயச்‌ செல்விக்கு 
குடிக்காணம்‌ குறுணி நாநாழி கம்பு அமுதுபடி கொடுத்தனர்‌. 
கல்வெட்டு 


ஸ்வஸ்திஸ்ரீ திரீபுயனச்சக்காஙத்தி ஸ்ீகுலோத்துங்கசோழ ததேயிர்க்குத்‌ திருமொழுத்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 185 
திட்டுச்‌ செல்லாநின்ற திருநல்லியாண்டு பதினொன்றால/துக்‌ கெதிராஐ/து அடபரிசார 
நீட்டு வெள்ளானூரோம்‌ ஆளுடையார்‌ அமினாசி ஆளுடையார்‌ திருக்காமக்‌ கோட்டத்து 
நாச்சியார்‌ பெருங்கருணைச்‌ செல்லியரர்க்கு நாங்கள்‌ ஐ௩மஞ்சு கொடுதீத்படியால/து ஒரு 
குடல்காணம்‌ குறுணி நானாழி கம்பு ஆர்முயரை தோறும்‌ குடுத்து அருலோமாக்ஸும்‌ 
இது சற்திராதித்தரை ஆண்டவர்‌ மகா தேயாண்டார்‌ செய்ய... 


367 
வெள்ளாநாட்டார்‌ 


( வேளாளர்‌ சபை ) 


இடம்‌ ? கோவை மாவட்டம்‌, அவினாசி வட்டம்‌, அன்னூர்‌ மன்னீசுவரர்கோயில்‌. 
காலம்‌ : வீரபாண்டிய தேவர்‌ ஆண்டு 8 ; கி.பி. 1273. 
செய்தி ம்‌ வடகரை நாட்டு வேளாளர்‌ சபையார்‌ வெள்ளைப்பாடியில்‌ 
வசூலிக்கும்‌ வரிகளை இடங்கை மீகாமன்‌ ஏற்படுத்திய விழாவிற்குக்‌ 
கொடுத்தனர்‌. 
கல்வெட்டு 


ஸ்வுஸ்திஸ்ரீ கோயிராசகேசரி பன்மரான திரிபுமனச்‌ சக்கரலித்திகள்‌ ஸ்ரீ கீர பாண்டிய 
தேலிர்க்கு யாண்டு எட்டாவது அடபரிசார நாட்டில்‌ கொள்ளாநாட்டெஙம்‌ ஆளுடையார்‌ icitefyj 
ஆளுடையார்‌ தே/தானமாக்‌ ெொள்ளைப்பாடியான கீர்பத்சிரன்‌ தளத்தில்‌ பிராமணக்காடி 
ெள்ளான்குட உள்ளிட்ட ஓட்டிறைக்று.ம்‌ இக்குடிகளில்‌ நாங்கள்‌ மரி கொள்ளும்‌ ஆண்டு 
மர்றி எல்லை! ஓட்டச்ச திருமுன்‌ தோலை! மற்றும்‌ எப்சீபர்ப்‌ பட்டனும்‌ கன்னன்‌ இடங்கை 
மீகாமன்‌ திருநாளுக்கு உதக.ம்‌ பண்ணிக்குடுத்தோயம்‌ ம/டபரிசார நட்டல்‌ லெள்ளாநங்ட்டோம்‌ 
(இது சநீதிராதித்தவரை செல்யதாக. 

வெள்ளாநாட்டார்‌ - பூலுவ நாட்டார்‌ 


( வேளாளர்‌ சபை, பூலுவ வேட்டூவர்‌ சபை இரண்டூ சபைகளும்‌ 


இணைந்து கொடூத்த கொடை) 
968 
இடம்‌ : கோவை மாவட்டம்‌, அவினாசி வட்டம்‌, சேவூர்‌ அழகப்பெருமாள்‌ 
கோயில்‌ 
காலம்‌ : வீரபாண்டியனின்‌ 15ஆம்‌ ஆட்சியாண்டு, கி.பி. 1280 
செய்தி : சேவூர்‌ வெள்ளா நாட்டாரும்‌, பூலுவ நாட்டாரும்‌ அழகப்பெருமாளுக்கு 


அமுதுபடி உள்ளிட்ட வெஞ்சனங்களுக்கு காரையப்பாடி என்ற 
ஊரைக்‌ கொடையாக அளித்தனர்‌. 


186 - கொங்கு வேளாளர்‌ 
கல்வெட்டு 

. ஸ்வஸ்திஸ்ரீ கோயீிராசககேசரி பன்மரரன்‌ திரிபுயனச்‌ சக்கரத்திகள்‌ ஸ்ரீ வீர்பாண்டி௰ 
தவர்க்கு யாண்டு 15 ஆண்டு கடபரிசார நாட்டுச்‌ சசறரான்‌ செம்பியன்‌ கிழானடிநலிலூர்‌ நாயனார்‌ 
அழகப்பெருமாளான்‌ சிந்தரபாண்டி௰ சரிண்ணகர எம்பெருமாள்‌ கோமில்‌ ந.ம்பிமார்கீறு.ம்‌ 
ஸ்ரீ லைய்ணுர்களுக்கு.ம்‌ இந்நாட்டு லெள்ளா நீரட்டொழும்‌ பூலுல! ந௩ட்டோமும்‌ பீடிபாடு 
குடுத்த பரிசாம/து இன்னாமனாற்கு அமுதுபடூ உள்ளிட்ட கெ/ஞ்சனங்களுக்கு 
திருமிடையங்ட்ட இறைமிலியாக நாங்கள்‌ நீர்‌ வார்தீதுக்‌ குடுத்தி காரையப்பாடி 
நான்கெல்லைக்கு உட்பட்ட நிலமும்‌ நஞ்சை புஞ்சை கிணறு தோட்டம்‌ எப்பேர்ப்பட்ட நிலமும்‌ 
15 ஆவது முதல்‌ கடி. ரீயற்றிக்‌ கொள்ளம்‌ கலிலிலுபம்‌ கெம்பிலுபம்‌ லெட்ட்டில்‌ கொள்யாராககம்‌ 
நாட்டவர்‌ சொல்லிப்‌ பணிக்க... இப்படிக்கு நாட்டுக்‌ கணக்கு மன்சியராண்ட்‌ ரன்‌ எழுத்து. 


869 
ஊரும்‌ ஊராளிகளும்‌ 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, தலைய நல்லூர்‌ நக்கீசுவர 
முடையார்‌ கோயில்‌. 
காலம்‌ 3 வீரவல்லாளதேவர்‌, குரோதன ஆண்டு, கி.பி. 1325. 
செய்தி : தலைய நல்லூர்‌ ஊரும்‌, ஊராளிகளும்‌ நக்கீசுவரருக்குக்‌ குளம்‌ 


கொடையாகத்‌ கொடுத்தனர்‌. 
கல்வெட்டு 

ஸ்வஸ்திஸ்ரீ கீர்வல்லாள நதேலர்கீறாச்‌. செல்லாநின்ற குரோதன சம்லிதீசரதீது 
அம்ப்பசி ,மாத.ம்‌ தலைமநலீலூர்‌ ஊரும்‌ ஊராளிக€ளாம்‌ திரு நக்கீஸ்க/ரமுடையார்க்கு 
குளம்‌ தேம/தானமாக்க்‌ குடுத்தீடியாவது அமுது சாஜ்துப்படி பச்சுப்படி மற்றும்‌ 
திருப்பணிக்கு உடலாக முற்றாட்டு அனுபகிப்பதாகச்‌ சுந்திராதிதீதர்‌ மரை செல்லதாகக்‌ 
கீல்றெட்டில்‌ குடுத்தோம்‌ இது காத்தான்‌ பாத.ம்‌ என்‌ தலைமேலின' இது பன்மாக்கஸ்ய/ரர்‌ 
ரட்சை, 


970 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, அகிலாண்டபுரம்‌ அகத்தீசுவரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ £? வீரசாயண உடையார்‌ காலம்‌, துந்துபி, கார்த்திகை 15 
செய்தி £ இரவுக்கால அமுதுபடிக்கு மாதம்‌ 1 பணம்‌ கொடை. 
கல்வெட்டு 


ஸ்லஸ்திறீமன்‌' மகீரங்மண்டலீச்ம/ரன்‌ அரியராய மிபரடன்‌ பாலைக்குதி தப்பும/ரரய 
கண்டன்‌ ஸ்ரீ யீரசாயண உடையார்கீகுச்‌ செல்லாநின்ற துந்துபி ஐ/௬%தீது கீரர்த்திகை மாசம்‌ 15 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 187 
சீததி காங்கயத்தில்‌ ஊரு.ம்‌ ஊராளிகளேம்‌ எங்களூர்‌ ஆளுடைய நமினரர்‌ திரு அரகீத்திச்ம/ர 
முடையார்க்கு இராக்காலத்துக்கு நெல்‌ ஆமுதுபடில்கு மாத்த்தொருபணம்‌ நடத்திக்‌ கடக 
மாகம்‌ இதலில என்றலன்‌ ஏழேழு சென்னும்‌ நரகத்துக்கு நாற்றங்கால்‌ ஆமான்‌. 
971 
மூவேந்த வேளான்‌ 
இடம்‌ £ தாராபுரம்‌ வட்டம்‌, கோனாபுரம்‌ சுந்தரபாண்டிய விண்ணகரம்‌. . 
கல்வெட்டு 
ஸ்றுஸ்திஸ்ரீ மிலகிரம bony சேர்க்க யாண்டு 20வது சீபா 
முய ந்தளான்‌ இட்ட உத்தரம்‌. 
372 
கொங்கு நாட்டுவேளாள கவுண்டர்‌ 
இடம்‌ : நாமக்கல்‌ மாவட்டம்‌, இராசிபுரம்‌ வட்டம்‌, குருசாமிபாளையம்‌ 
குஞ்சாம்பாறை. 
காலம்‌ £ 14-11-1759), 
செய்தி ச போத்தாங்குறிச்சி இராசியப்பர்க்கு இராசிபுர நாட்டார்‌ வேலப்ப 
கவுண்டர்‌, துலுக்கணகவுண்டர்‌ ஆகிய நாட்டு வேளாளகவுண்டர்கள்‌ 
கொடையளித்தனர்‌. 
கல்வெட்டு 
கெருதானிய ௨௬௨௨ம்‌ தை .மாத.ம்‌ 15 ததி மேோலப்பகீல/ண்டர்‌ துலுக்கண்ண கீறண்டர்‌ 
ரீரசீபுரநீட்டில்‌ போத்தாங்குறிச்சி இராியப்பர்க்கு குஞ்சிலில்‌ கறட்டில்‌ கொல்லைமை பூரைக்‌ 
கட்டளைக்கு மீட்டது இறு பொன்‌ கொலிலையும்‌ முன்னாள்‌ கெரலிலைமீறாஃ ணும்‌ 
பத்துப்பணமு.ம்‌ 2 ஒன்பது பொன்‌ மானியம்‌ இந்த புண்ணியத்தை குறைய/ற நிறைலவைற்றின 
கீபர்க்கு கமாட்சழுண்டாம்‌ இதுக்கு மாத௩ம்‌ ஒருவன்‌ யிக்கினம்‌ பண்ணினால்‌ கெங்கைகீ 
கரைமிலை காரரம்பள்லைக்‌ கொன்ற தோஷத்தில்‌ போவான்‌ இப்படி எழுகின்மைல்கு இராசிபுர 
நட்டுக்‌ கணக்கு சேனாபதி ௫.மாரன்‌ பெற்றியப்பன்‌ எழுத்து. 
979 
இடம்‌ : நாமக்கல்‌ மாவட்டம்‌, திருச்செங்கோடு வட்டம்‌, திருச்செங்கோடு 
மலை வேலவர்‌ கோயில்‌. 


காலம்‌. .. 7 கிருட்டிண தேவராயர்‌: கி.பி. 1522. 


188 கொங்கு வேளாளர்‌ 
செய்தி : அர்த்தநாரீசுவரருக்குக்‌ கொடியேற்றித்‌ தெப்பத்திருநாள்‌ நடத்த 
விசயநகர அலுவலர்‌ திரியம்பக உடையார்‌ கொடுத்த கொடை. 
நாட்டாண்மைக்காரக்‌ கவுண்டர்கள்‌ என்று நாட்டுவேளாள கவுண்‌ 

டர்கள்‌ குறிக்கப்பெறு கின்றனர்‌. 

கல்வெட்டு 
கீலியுகாதி சாலிலாகன' சகாப்தம்‌ 1444ல்‌. மிஜயந்கீஙம்‌ ஸ்ரீ கிரும்ண தேலமகாராயர்‌ 
கொங்கான வீர்சசாழ,மண்டலதீதும்‌ குன்றத்தார்‌ துர்க்கத்தைச்‌ சூழ்ந்த பனிரண்டு பற்றத்‌ 
திரியம்பக உடையார்‌ கீழ்க்கரைப்‌ ஸ்ரீதுறைநாட்டின்‌ ஸ்ரீ ஆர்த்தநாரிரய/ரமுடைய 
த.ம்பிரானரர்க்கு உத்திராட நட்சத்திரத்தில்‌ துல/ஜாகீராகணமு.ம்‌ ரதி நட்சத்திரத்தில்‌ தெப்பத்‌ 
திருநாள்‌ நடத்தத்‌ தக்கதாக சந்தைமிலுண்டான சுங்கம்‌ தரகு மகமை முதலியலை/களைத்‌ 
தாரையார்த்துக்‌ கொடுத்ததாக... இந்த தர்மத்தைக்‌ குன்றத்தார்‌ துர்க்கத்துக்கு வற்த 
அரசகளு.ம்‌ இத்தானத்துக்கு ம/ந்த அதிகாரிகளும்‌ இந்ந்ங்ட்டாண்லைக்காரக்‌ கம/ண்டர்களுஃம்‌ 

நடத்தி லைக்க... 


874 
இடம்‌ : நாமக்கல்‌ மாவட்டம்‌, நாமக்கல்‌ வட்டம்‌, ஏழூர்‌ பொன்காளியம்மன்‌ 
கோயில்‌. 
காலம்‌ £ கி.பி.1753. 
செய்தி : ஏழூர்‌ நாட்டூக்கவுண்டர்‌ பொன்காளியம்மன்‌ கோயில்‌ கட்டினார்‌ 
கல்வெட்டு 


1. சிபமலிது நமுறான்கூட்ட நீட்டு கெள்ளாளகறுண்டன்‌ குலதேவுதை கல்யாணி பொங்காளி 
காமில்‌ கண்டன்‌ தலல்கூட்டு வரிமில்‌ தர்மகர்த்தா நஃசிய/ரயகற/ண்டன்‌ கட்டியது. 


2. சாலிற/ாகீன்‌ சமாத்தம்‌ ௨(௬.டம்‌ 1675 பல! மரமும்‌ 313 தலக்கட்டு. 


975 
இடம்‌ £ நாமக்கல்‌ மாவட்டம்‌, இராசிபுரம்‌ வட்டம்‌, மூணுசாவடி விநாயகர்‌ 
கோயில்‌. 
கல்வெட்டு 


அரற்பசி மாதம்‌ 24 கலி.8009 சலி 1826 னரட்டுக்கறுண்டர்‌ சாறி. ஆதீனம்‌. 
876 


இடம்‌ £ நாமக்கல்‌ மாவட்டம்‌, நாமக்கல்‌ நகரம்‌ முனீசுவரன்‌ கோயில்‌ அருகில்‌ 
உள்ள குளத்தின்‌ எதிர்க்கல்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 189 


காலம்‌ £ 17ஆம்‌ நூற்றாண்டு எழுத்தமைதி 
செய்தி : எழூர்‌ நாட்டூத்‌ திருவாரைக்கல்‌ திருப்பதியில்‌ கொல்லர்‌ இனத்தைச்‌ 
சார்ந்த பதினேழு கம்பளத்தார்‌ சுக்காடர்‌ இனத்தவர்க்கு இசைவு முறி 
கொடுத்தது. 
கல்வெட்டு 


ஸ்ரீமதே ராமாநுஜாப நம ஏஜர்‌ நாட்டுச்‌ திருமாரைக்கலிலுத்‌ திருப்பதியில்‌ 
கொல்லர்‌ பதினைழ கஃம்பளத்துக்கும்‌ முந்தின ம/ரீசைக்கு மரபும்‌ ருதீரோத்காரி ம/ரும9ம்‌ 
ஆவணி மாதம்‌ 8 த்தி கொல்லர்‌ பதினைழ க.ம்பளத்தாரு.ம்‌ சுக்காடர்க்கு இசையுலுறி 
குடுத்ற்படி நாய்கள்‌ குன்றத்தார்‌ துருக்கம்‌ இராமாஞ்்‌சீ அய்யன்‌ அயர்கள்‌ காலத்தில்‌ பூந்துறை 
நாட்டுக்குக்‌ கர்தீதறான' செகதேய/ராயர்க்கு நீடகீகையில்‌ அவர்கள்‌ கரரியத்துகிகாக்‌ கர்த்த்ரான 
த.ம்மரசையன்‌' ஆவர்கள்‌ சமூகத்திலும்‌ கொண்டரசையன்‌ பூந்துறை நீட்டு நாலு க/ண்டர்கள்‌ 
முன்பாகறும்‌ பருத்திப்பள்ளிநாட்டு கொண்டர்சக்ய/ண்டர்‌ இராசீபுரநாட்டு துலுக்கணக்/ண்டர்‌ 
காரையூர்‌ நலீலநமீனார்‌ மற்றும்‌ குடியானஙர்கள்‌ மழக்கற்ற யர்த்தஃமானம்‌ சுக்காடருக்கு நாங்கள்‌ 
சூடும்‌ துடையும்‌ இல்லை என்று சொல்ல. 


977 
குறும்பகவுண்டர்‌ 
இடம்‌ £ ஈரோடு மாவட்டம்‌, பவானி வட்டம்‌, எண்ணமங்கலம்‌ வாவித்‌ 
தோட்டம்‌, 
காலம்‌ : போசளவீரவல்லாளன்‌, சீமுக வருடம்‌, கி.பி. 1333. 
செய்தி :  இறங்கலாய்க்‌ கிடந்த பந்தீசுரமுடையார்‌ கோயில்‌ இருப்பணி. 


( இப்போது இக்கற்கள்‌ ஈரோடு கலைமகள்‌ கல்வி நிலையம்‌ 
அருங்காட்சியகத்தில்‌ உள்ளது) 
கல்வெட்டு 
ஸ்லஸ்திங்ீ வீரவல்லாள தவர்‌ பிருத்யிராஜ்யம்‌ பண்ணி நின்ற சீழுக்‌ அருகஷத்துப்‌ 
பங்குனி மாதம்‌ 30ஜநும்‌ ததி ம/டகீரை நீங்ட்டிலி சில.ம்பூரில்‌ நாயனார்‌ பந்திஸ்வுரமுடையார்‌ 
இறங்கலரய்கீ கிடக்கையில்‌ இய்லிறங்கலிமீட்டு ஐூர்க்கிசைய.ம்பண்ணி அமுதுபடில்கு இய்ஹூரிலி 
நிலத்தில னர்மினார்‌ கொல்லர்ல்கு நிலம்‌ கீழ்பாற்கெல்லை இட்டடறில்கு ற்கு இதன்‌ ம/டபாற்‌ 
கெல்லை அம்ம கீல/ண்டன்‌ நிலமான பூமாகீகுதி தெற்கு இதன்‌ &மற்பார்‌ கெல்லை ஆற்றுக்கால்‌ 
கிழக்கு இதன்‌ தென்பாற்கெல்லை ஊர்‌ மதிலுக்கு மடக்கு இந்நான்‌ கெல்லைக்குட்பட்ட 
நில்‌.ம்‌ இறையிலியாக மா 1 கீலிறெட்டிக்‌ குடுத்தோம்‌ இய்றுர்கீ காணியுடைய குறும்பர்களோஙம்‌ 
இப்படிக்கு ௰ம்‌மகுண்டன்‌ மகன்‌ ரமிபந்தன்‌ எழத்து இயன்‌ தம்பி ராசரக்கம/ண்‌டன்‌ எழுத்து 


190 கொங்கு வேளாளர்‌ 

இலன்‌ தம்பி சொன்னஈகுண்டன்‌. எழுத்து இயன்மகன்‌' பெரியப்பன்‌ குப்பன்‌ எழுத்து! 
இப்படிக்கு பெரியமாரு எழுத்து பெரிய மகபூதன்‌ எழுத்து காரீராமன்‌ ரஙமக்ய/ண்டன்‌ எழுத்து 
இப்படிக்கு இறர்கீள்‌ சொல்ல இலக்கம்‌ எழதினடிக்கு இந்திக்‌ கல்வெட்டுப்‌ பாரிகம்‌ எழுதினேன்‌ 
நீடுவிக்கற/ண்டன்‌ பந்தியப்பனைன்‌ சந்திரரசித்த்லரை நீடத்திக்குடுப்பதாகக/ம்‌ இத்தீன்‌மம்‌ 
செலுத்துமான்‌ சீபாத.ம்‌ தலைமலை மித்தை இறங்கல்‌ செய்யான்‌ வழி பழுக்கும்‌ 
அறமான்‌. 


378 
பாலவேளாளர்‌ 
இடம்‌ : கோவை மாவட்டம்‌, அவிநாசி வட்டம்‌, நடூவச்சேரி ஊர்‌ தெற்கில்‌ 
உள்ள செக்கு 
காலம்‌ 3 கி.பி,1623 
செய்தி : பாலவேளாளர்கள்‌ கொடை 
கல்வெட்டு 


கலியுக சகாப்தம்‌ 4724 ஊ/ருடஃம்‌ 8மல்செல்லாநின்ற ருத்துரோத்காரி வரம்‌ 
கார்த்திகை மாதம்‌ 3 ஐ/டபரிசார்‌ நாட்டு செய்பளைபண்டி சீர்மை துலுக்கன்புதிதார்‌ காபாடு 
நடுவ/ச்சேரிமில்‌ ஓற்றைச்சங்குப்‌ பாலலெ/ள்ளாளர்‌. கெறப்டாறரில்‌ கரளியப்பகறண்டர்‌ 
சின்னக்குப்பாண்டகீகற/ண்டரும்‌ காளியப்பகல/ண்டர்‌ அரியால்கவ/ண்ட ரம்‌... 


379 
கல்வெட்டில்‌ காணிப்பாடல்‌ 
இடம்‌ ? ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, முத்தூர்‌ குப்பியணன்‌ கோயில்‌ 
காலம்‌ : 20ஆம்நூற்றாண்டுத்‌ தொடக்கம்‌. 
செய்தி : முத்தூர்க்காணியாளர்‌ முத்தன்‌, மணியன்‌, சேரன்‌, வெள்ளம்பர்‌, 


பொருளந்தை, காவலன்‌, முதலியார்‌ ஆகியோர்‌ திருப்பணி செய்தனர்‌ 
கல்வெட்டு 
குப்பண்ணசும/மி துணை 
அருள்மிகு குப்பயணச்ம/ஙமி கோமிலி புணருத்தாரணம்‌ காரணிப்படலில்‌ கீண்ட 
கீரணியாளர்களால்‌ செய்யப்பட்டது. 
முத்தன்‌ மணியன்‌ முதற்சசரன்‌' கெள்ளம்பர்‌ 
மெத்துபொரு எநீதையுடன்‌ மேலான - சித்திபெறம்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 191 
காலன்‌ நன்முதலிம்‌ கீஙமருடன்‌ தழ்முதன்மை 
தாரபுகழ்‌ முதிதார்றி தலம்‌. 


960 
செம்பூத்த குலம்‌ 
இடம்‌ 2 ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, ஊதியூர்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌ 
காலம்‌ : கி.பி.1849. 
செய்தி . ; செம்பூத்தகுல நல்லகுமாருக்கவுண்டரின்‌ திருப்பணி. 
கல்வெட்டு 


கலியும்‌ சீறார்த்த.ம்‌ 4950 மீ£ரோதிகிறுது வரும்‌ ஊராளிக்கய/ண்டன்‌ மகன்‌ 
நலிலஞுஃலாருக்கற/ண்டன்‌ உபயம்‌ செம்பதீத௫லம்‌. 


981 
இடம்‌ : ஈரோடுமாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, ஊதியூர்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌ 
காலம்‌ £ கி.பி.1850. 
செய்தி : செம்பூத்தகுல சின்னயகவுண்டர்‌ செய்த திருப்பணி. 
கல்வெட்டு 


கலியுக சகீரந்தீதிம்‌ 4951 பரிதாபி (1௨௦௨ம்‌ ஆற/ணி மாதம்‌ பழனியூராதிபன்‌ கெம்பூதத 
நீதரத்திறம்‌ பிச்சகஙண்டன்‌' மகன்‌ பழனிக்ம/ண்டன்‌ மகன்‌ பண்டித்காரச்‌ சின்னபகீற/ண்டன்‌ 


உபயம்‌ 
382 
பொருளந்தை குலம்‌ 
இடம்‌ ; ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, கொளாநல்லி கோட்டை மாரி 
யம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌ : கி.பி,1855. 
செய்தி : பட்டக்குறிச்சி பொருளந்தை குலப்‌ பழனிக்கவுண்டர்‌ கோட்டை 


மாரியம்மன்‌ கோயிலில்‌ குறிச்சி கட்டினார்‌. 
கல்வெட்டு 
பொருள்தநீதை கோத்திரம்‌ பட்டல்குறிச்சி காணியாளனர்கிய மரதம்பக/ண்டன்‌ யக்‌ 
பழனிக்கற/ண்டன்‌ கேட்டை மாரியம்மனுக்கு குறிச்சி உபயம்‌ கலியுக சகார்தீத.ம்‌ 4956. 


192 கொங்கு வேளாளர்‌ 


383 
செங்கண்ணகுலம்‌ 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, கொளாநல்லி கோட்டை மாரி 
யம்மன்‌ கோயில்‌ 
காலம்‌ 3 கி.பி.1838. 
செய்தி 3 செங்கண்ணகுல நாகமலைக்கவுண்டர்‌ மாரியம்மன்‌ கோயிலில்‌ தூரி, 


பலிபீடம்‌, தாயார்பூதம்‌ ஆகியவை செய்தார்‌. 
கல்வெட்டு 

சொஸ்திஸ்ரீ மீசய சாலியாகன' சகார்த்தம்‌ 1760 கலி 4939-ல்‌ செல்லாநின்ற மீளம்பி 
௫௯ம்‌ தை மாதம்‌ 10-8ததி திங்கட்கிழமை சப்த.மியும்‌ ரவி நட்சத்திரமும்‌ சுபநாமசீயாகமு,ம்‌ 
பெற்ற சுபதினத்தில்‌ செங்கண்ணமுல கோத்திரம்‌ முன்சி திர. மலைக்கவ/ண்டர்‌ மகன்‌ பெரியன 
கண்டர்‌ மகன்‌ சீர்ங்கக்ற/ண்டர்‌ மகன்‌ பெருமாள்‌ கறண்டர்‌ மகன்‌ திருமலைகு/ண்டர்‌ 
மகன்‌ சூரியகவ/ண்டர்‌ மகன்‌ நாகீமலைக்க/ண்டர்‌ தாரி பலிபீடம்‌ தாமார்பூற்‌ம்‌ உட்ட 
அம்மனுக்கு உபயம்‌. 


384 
கண்ணகுலம்‌ 
இடம்‌ : ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, கொளாநல்லி பாம்பலங்காரர்‌ 
கோயில்‌. 
காலம்‌ 3 கி.பி.1876. 
செய்தி : கண்ணகுலக்‌ கந்தியணகவுண்டர்‌, திருமலைக்கவுண்டர்‌ ஆகியோர்‌ 


பாம்பலங்காரர்‌ கோயிலில்‌ கருவறை, சோபனமண்டபம்‌ ஆகியவற்றை 
கட்டினார்‌. 
கல்வெட்டு 
சாலிற/ரகன சலார்த்தம்‌ 1798 கலி 4977 செல்லாநின்ற பிரபல! ௮ருக$ம்‌ காசி மாம்‌ 
22 தேதி குழர்நிலை கண்ணுல எளையாக்கக/ண்டன்‌ மகன்‌ பெருமாள்கல/ண்டன்‌ மகன்‌ 
திருமலைக்கயு/ண்டன்‌ கீந்தியணகற/ண்டன்‌ கெர்ப்பக்கிரக்ம்‌ 6சோபனமண்டபம்‌ உபயம்‌ 
385 


இடம்‌ ்‌ ஈரோடு மாவட்டம்‌, ஈரோடு வட்டம்‌, கொளாநல்லி பொன்குழலி 


யம்மன்‌ கோயில்‌ 


காலம்‌ : 19ஆம்‌ நூற்றாண்டு. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 193 
செய்தி : கச்சிமாபட்டிக்‌ கண்ணகுல கவுமாரன்‌ கருப்பகவுண்டர்‌ செய்த 
திருப்பணி. 
கல்வெட்டு 
கமலை கிருஷ்ணன்‌ மகன்‌ சின்னக்கற/ண்டன்‌ மகன்‌ நீல்லால்கம/ண்டன்‌ மகன்‌ 
சீமாளைகீற/ண்டன்‌ மகன்‌ விருப்படட்சியைச்‌ சசர்ந்த கச்சிமாபட்டிமிலிருக்கிற கல/மாரன்‌ 


கீருப்பகீற/ண்டன்‌! 
386 
கொம்மையர்‌ குலம்‌ 
I இடம்‌ - கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, மேட்டுப்பாளையம்‌ வட்டம்‌, 
மருவூர்‌ பசுவேசுரர்‌ கோயில்‌. I 
காலம்‌ - கி.பி. 13 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி - கொம்மை காமிண்டர்கள்‌ கொடுத்தகொடை. 
கல்வெட்டு ' 


ஆண்டு வரை தோறும்‌ கதிது பற்றுமறக்‌ கொள்ளக்கடல/தாகக/ம்‌ இப்படிக்கு செம்பிலு-ம்‌ 
சிலைமிலு.ம்‌ செய்து கொள்‌... வெள்ளாளர்‌ கொம்மை காமிண்டககீளாம்‌ சந்திராதித்தவ/ரை மீர்‌ : 
உலகனுள்ளிடாரு.ம்‌ கைம்‌ மாட்டாலைமில்‌ கோமில்‌ பறிமிரில்‌.... 
387 
செல்லன்‌ குலம்‌ 
இடம்‌ - கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, மேட்டுப்பாளையம்‌ மாவட்டம்‌, 
வெள்ளியங்காடு பசுவேசுவரர்‌ கோயில்‌. 
காலம்‌ வ கி.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி - வெள்ளாளர்‌ செல்லரில்‌ பறையன்‌ தென்னகோன்‌ என்பான்‌ 
செய்த கொடையைக்‌ குறிக்கிறது. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்திஸரீ மீரராசீசந்திர தேவர்க்கு யாண்டு... பச்பதீச்ரமுடை யார்‌ பதினெண்‌ 
ழமிசரமுடையார்‌ £காமில்‌ .... குடம்‌ குச்சியுங்கொண்டு 8கரமில்‌ உள்‌ புகுவான்‌ சந்திராசித்தல/ரை 
செலுத்துவோமாக ..... இருக்கும்‌ கெள்ளாளன்‌ செல்லரில்‌ பறையன்‌ தென்னீகாசீனன்‌: 
388 
பவள குலம்‌ 
இடம்‌ - கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, பொள்ளாச்சி வட்டம்‌, 


தேவணாம்பாளையம்‌ மாரியம்மன்‌ கோயில்‌ கிழக்குச்சுவர்‌. 


194 
காலம்‌ 


செய்தி 


கொங்கு வேளாளர்‌ 
கி.பி. 19 ஆம்‌ நூற்றாண்டு. 
இராமசாமிக்கவுண்டர்‌ மனைவி மாரியம்மன்‌ கோயில்‌ 
திருப்பணி செய்தார்‌. 


கல்வெட்டு 


கீலக அரும்‌ தை மாதம்‌ 288ததி சீதணா.ம்பாளைய.ம்‌ பவள கரதற்சிரத்தில்‌ 


(இராமச௩மிக்கவுண்டர்‌ பெண்சாதி நஞ்ச.ம்‌.மாள்‌ கண்டியகவுண்டர்‌ மகள்‌ உப௰௰. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


389 

பொன்ன குலம்‌ 
கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, பொள்ளாச்சி வட்டம்‌, 
தேவணாம்பாளையம்‌ அமணலிங்கேசுவரர்‌ கோயில்‌ 
முன்மண்டப மேற்குச்சுவர்‌ நுழைவாயில்‌ இடப்புறம்‌... 
கலியுகம்‌ 5015 ; கி.பி. 1914. 
தேவணாம்பாளையம்‌ வேளாளரில்‌ பொன்னகுலத்சைச்‌ சேர்ந்த 
மூன்றுபேர்‌ கோயில்‌ முழுமையாகக்‌ கட்டினர்‌. 


கல்வெட்டு 


அமணீர்வ/ரச்ம/ரமி துணை கலியுகாதி சகாப்தம்‌ 50 15 பிரமாதி வருஷம்‌ தை மாதம்‌ 7 ததி 


தத்வுணாம்பாளையம்‌ பொன்ன கோத்திரத்தில்‌ கு.அஃ பழனிசா.மிக்கவுண்டர்‌, கு.பெ. 
பழனிக்குண்டன்‌ ௫.சி. பழனிக்கவண்டன்‌ மூவர்களால்‌ அ.ணீச்லரசுவாமி। சீகரமில்‌ முழுதும்‌ 


ஜீரண உத்தாரண.ம்‌. 


இடம்‌ 


காலம்‌ 


செய்தி 


390 

மணியன்‌, பூதந்தை குலம்‌ 
கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, பொள்ளாச்சி வட்டம்‌, ஆனைமலை 
நக்காண்டார்‌ கோயில்‌. 
வீரகேரளர்‌, அதிராசராசதேவர்‌. 
வெள்ளாளன்‌ வடமணியரில்‌ அதிராசராச வஞ்சிவேளான்‌ 
மணவாட்டி, வெள்ளாளன்‌ பூதந்தைகளில்‌ மணியமறையனான 
இராசராசவல்லவரையன்‌ வசம்‌ நக்காண்டார்க்கு விளக்கெரிக்க 
பத்துக்கழஞ்சு பொன்‌ கொடுத்தாள்‌. 


கல்வெட்டு 


ஸ்ஙஸ்தி்ரீ கோ அதிராஜராஜ சதவர்ம்குக்‌ சகரணைரின்மை கொண்டான்‌ மீரமீதரள 


வளநாட்டு நன்னனூர்‌ ஆளுடையார்‌ நக்காண்டார்க்கு 6மற்படியூரில்‌ ஹெள்ளரளன்‌ உட மணியனான 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 195 
அதிராசராச கஞ்சி சவ/ளான்‌' மணறுர்ட்டியரனஃு தீததவர்க்கரு. திருநந்தாமிளக்‌ கொன்றுக்கு 
கமற்படியூர்‌ வெள்ளாளரில்‌ பதந்தைகளில்‌ மணிம.மறையனான' இராசராச வல்லவரையன்‌ பக்கல்‌. 
வைத்த பொன்பகின்கழஞ்சும்‌ இவ்ஜரில..... 


391 
வேந்தர்‌ குலம்‌ 
இடம்‌ - கோயமுத்தூர்‌ மாவட்டம்‌, மேட்டுப்பாளையம்‌ வட்டம்‌, 


குரும்பபாளையம்‌ வெங்கிடுசாமி நாயக்கர்‌ தோட்டத்து நடுவில்‌ 
உள்ள நடுகல்‌. 


காலம்‌ - விசயநகர மன்னர்‌, கிருஷ்ணதேவராயர்‌ காலம்‌, கி.பி. 1516. 
செய்தி - வடபரிசார நாட்டு வெள்ளாதி வெள்ளாளர்‌ வேந்தரில்‌ நயினார்‌ 
மாலை ஆண்டான்‌ புலியைக்‌ கொன்று வீரமரணம்‌ 
அடைந்தான்‌. 
கல்வெட்டு 


சபமஸ்து ஸ்ரீமன்‌ மகாமண்டகலேசுல/ரன்‌ யீரகிருஷ்ண ரர்யர்க்குச்‌ செல்லாநின்ற தாது 
ம/ருமஃம்‌ ஜயணியில்‌ வட பரிசாரநாட்டில்‌ சவள்ளாதி ேோந்தர்களிலீ ந மினார்‌. மாலை ஆண்டனைன்‌. 


392 


வண்ணக்கன்‌ குலம்‌ 


இடம்‌ - ஈரோடு மாவட்டம்‌, பவானி வட்டம்‌, பெருந்தலையூர்‌ 
திருமகிழ்வனமுடையார்‌ கோயில்‌ தனிக்கல்‌. 

காலம்‌ - சேரமன்னன்‌ வீரநாராயண தேவனின்‌ இருபதாம்‌ 
ஆட்சியாண்டு. 

செய்தி - குறுப்புநாட்டுத்‌ திங்களூர்‌ வேளாளர்‌ வணக்கர்‌ குல 


வண்ணக்கன்‌ பெரியான்‌ அணுக்கநம்பி காஞ்சிக்கூவல்‌ 
நாட்டுப்‌ பெருந்தலையூர்‌ மகிழ்வனமுடைய மகாதேவர்‌ 
கோயில்‌ திருப்பணியின்போது அர்த்தமண்டபத்‌ 
திருப்பணிசெய்தார்‌. 
கல்வெட்டு 
ஸ்வஸ்தஸ்ரீ வீரநாராயண தேவற்கு யாண்டு இருபதாவத குறுப்பிநாட்டு திங்களூரிலிருக்குஃம்‌ 
வெள்ளாளன்‌ வண்ணக்கரில்‌ வண்ணக்கந்‌ பெரியான்‌ அணுக்க நஃம்பியேன்‌ காஞ்‌ சிக்கூக/ நீர்ட்டில்‌ 
ீதவ/தான பிரம்‌.ம8தம.ம்‌ பெருந்தலையூர்‌ /.ரகிழ்வனமைடைய மகாசீதவர்‌ கீகரமிலுபம்‌ அர்த்திமண்ட பம்‌ 
பிற.ம்பில்‌ மண்டபம்‌. 


196 கொங்கு வேளாளர்‌ 


காணிப்‌ பாடல்கள்‌ 


காணி - ஒரு பார்வை 


கொங்கு வேளாளர்‌ சுமுதாய வரலாற்றில்‌ மிக முக்கிய இடம்‌ வகிப்பது குலங்களே. 
குலங்களைக்‌ கூட்டம்‌, கோத்திரம்‌ என்றும்‌ அழைப்பர்‌. மூன்றும்‌ ஒரே பொருள்‌ தருவன. 
குலக்காணி, குலதெய்வம்‌, குலகுரு குலப்புலவர்‌ எனக்‌ குலத்தின்‌ அடையாளத்தோடு 
அழைக்கும்‌ வழக்கம்‌ இன்றும்‌ உள்ளது. ்‌ 
அறிமுகம்‌ ஆகாத இரு கொங்கு நண்பர்கள்‌ சந்திக்கும்‌ போது அநேகாகக்‌ கேட்கும்‌ 
முதல்‌ கேள்வி 'நீங்க என்ன கூட்டமுங்க' என்பதாகத்தான்‌ இருக்கும்‌. ஒரே கூட்டமாக 
இருந்தால்‌ வயதிற்கேற்ப தந்தை - மகன்‌ ; அண்ணன்‌ - தம்பி உறவு கொண்டாடு வதும்‌, 
வேறு கூட்டமாக இருந்தால்‌ மாமன்‌, மைத்துணனாக உரிமை கொண்டாடுவதும்‌ கொங்கு 
வேளாளர்‌ சமுதாயத்திற்கேயுள்ள தனிப்பண்பாட்டு அடையாளமாகும்‌, 
திருமணத்திற்கு மணமக்களோ, மணமகனோ தேடும்‌ போது முதலில்‌ விசாரிப்பது 
குலத்தைப்‌ பற்றியே. ஒரே குலத்தில்‌ பெண்‌ எடுப்பதும்‌, கொடுப்பதும்‌ கொங்கு வேளாளர்‌ 
வழக்கம்‌ இல்லை. அயல்‌ குலத்திலேயே திருமண உறவு கொள்வர்‌. 
குலங்களின்‌ எண்ணிக்கை எவ்வளவு ? இன்னும்‌ சரியாக வரையறுக்கப்பட வில்லை 
என்பதுதான்‌ உண்மை. முன்பு கொங்கு வேளாளர்‌ குலங்கள்‌ 60 என்றனர்‌. கொங்கு 
காணியான பட்டயம்‌ கொங்கு வேளாளர்‌ குலங்கள்‌ 124 என்று கூறுகிறது. பிரமயணப்புலவர்‌ 
பாடிய ஓதாளர்‌ அலகுமலைக்‌ குறவஞ்சி 142 குலங்களைக்குறிக்கிறது. 
குலங்களின்‌ பெயர்கள்‌ தனியாகவும்‌ தொகுத்தும்‌ பல இடங்களில்‌ கூறப்படுகின்றன. 
1. பெரும்புலவர்‌ வே.ரா. தெய்வசிகாமணிக்கவுண்டர்‌ தேடிக்கண்டூபிடித்த 96 
கீர்த்திப்பாடல்‌. 
2. சின்னத்தம்பி நாவலர்‌ ஓதாளர்‌ அலகுமலைக்‌ குறவஞ்சி. 
3. முதலிபாளையம்‌ மகாவித்துவான்‌ நாச்சிமுத்துப்‌ புலவர்‌ பாடிய வேளாளர்‌ குலக்கும்மி. 
4. தம்மரெட்டிபாளையம்‌ நாச்சிமுத்துப்‌ புலவர்‌ வீட்டில்‌ கிடைத்த கொடுமணல்‌ 
இலக்கியங்கள்‌ ஏடூ 
கொங்கு வேளாளர்களின்‌ கல்வெட்டூ, செப்பேடூ. 
6. மூன்று கொங்குமண்டல சதகங்கள்‌. 
அனைத்தையும்‌ தொகுத்து அகரவரிசைப்படுத்தியதில்‌ குலங்களின்‌ எண்ணிக்கை - 
214 வருகிறது. 96 கீர்த்திப்‌ பாடலில்‌ சில குலங்களின்‌ பெயர்‌ ஐயத்திற்கு இடமாக 
இருந்தாலும்‌ ஆவணத்திற்கு மதிப்பளித்து அவைகளும்‌ எண்ணிக்கையில்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ளன. செப்பேடு கல்வெட்டுக்களில்‌ வேறு எங்கும்‌ காணப்பெறாத பல குலப்‌ 
பெயர்கள்‌ வருகின்றன. அளிக்கப்பட்டுள்ள விளக்கப்‌ பட்டியலில்‌ அவைகளைக்‌ 
காணலாம்‌. சுமார்‌ 30 குலங்களே ஆறு ஆவணங்களிலும்‌ முழுமையாக இடம்‌ பெற்றுள்ளன. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ ்‌. 197 
குலங்களின்‌ வீழ்ச்சி, மறைவு, தொடர்ச்சி ஆகியவைகளைப்‌ பட்டியல்‌ காட்டுகிறது. 
குலங்களின்‌ பெயர்களை 
முனைவர்‌ கிருஷ்ணசாமி 
டி.எம்‌. காளியப்பா 
புலவர்‌ வி. இராமமூர்த்தி 
நல்‌ நடராசன்‌ 
புலவர்‌ தே.ப. சின்னுசாமி 
புலவர்‌ இரா. வடிவேலனார்‌ 
கு.சேதுராமன்‌ 
முனைவர்‌ மணிமேகலை புட்பராசு 
முனைவர்‌ திலகவதி பழனிசாமி 
இரா. இரவிக்குமார்‌ 
கே.எஸ்‌. மோகனசுந்தரம்‌ 
கவிஞர்‌ சிவதாசன்‌. 
ஆகியோர்‌ தொகுத்துக்‌ கொடுத்துள்ளனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ பாராட்டூக்குரியவர்கள்‌ 
குலங்களின்‌ பெயர்காண்பதில்‌ பல குழப்பங்கள்‌ ஏற்பட்டுவிட்டன. அலகுமலைக்‌ 
குறவஞ்சியைப்‌ பாடுவித்தவள்ளல்‌ ஓதாளர்‌ குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌. அந்நூலில்தான்‌ குலப்‌ 
பெயரைத்‌ தொகுத்துக்‌ கூறும்‌ பாடல்‌ வருகிறது. 
" பொன்னர்‌ ஓதாளர்‌ பூசர்‌ செம்பூதர்‌ " 
என்று அந்த நீண்ட அகவல்‌ தொடங்குகிறது, ஆய்வாளர்‌ ஒருவர்‌ பொன்னர்‌ வந்தால்‌ 
தம்பி சங்கர்‌ வரவேண்டும்‌ என்று நினைத்துள்ளார்‌. அந்த முதல்வரியை, பொன்னர்‌ சங்கர்‌ 
பூசர்‌ செம்பூதர்‌, என்று மாற்றிப்பதிப்பித்துள்ளார்‌. அப்பாடலைப்‌ பாடூவித்த ஓதாள குலமே 
அப்பாடலில்‌ இல்லை என்பதுதான்‌ வியப்பான செய்தி. 
அலகுமலைக்‌ குறவஞ்சி மூல நூலைப்‌ பார்க்காமல்‌ மேற்கண்ட நூலைப்பார்த்த பல 
ஆய்வாளர்கள்‌ ஓதாளருக்குப்‌ பதில்‌ தம்பி சங்கர்‌ என்பதைக்‌ குலப்‌ பெயராகக்‌ 
சேர்த்துள்ளனர்‌ ஒருவர்‌ அப்பெயரை கல்வெட்டில்‌ கண்டதாகவும்‌ கூறுகிறார்‌. 
ஒரு நூலில்‌ பூச்சந்தை என்ற பெயர்‌ பிழையாக நச்சந்தை என்று அச்சாகி விட 
மற்றொருவர்‌ அதைப்பார்த்து நச்சந்தையை தனிக்குலமாக்கி நான்கு ஊர்களையும்‌ 
காணியாகக்‌ கொடுத்துக்‌ காணிப்பாடலாகத்‌ தனிப்பாடலும்‌ பாடிவிட்டார்‌. பொருளந்தை 
பொருள்தந்தான்‌, பேரிழந்தான்‌, பெரழந்தை, பிறளந்தை, முழுக்காதன்‌ அனைத்தும்‌ 
ஒரேகுலம்‌. கல்வெட்டும்‌, செப்பேடூம்‌ முழுக்காது பொருளந்தை என்றே கூறுகிறது. ஒரே 
கூட்டத்தை நான்காகக்‌ கொண்டுள்ளனர்‌. காடை, காடான்‌, சாகாடை மூன்றும்‌ ஒரே 
குலம்தான்‌. இதனையும்‌ மூன்றாகக்‌ கொண்டூ எழுதியுள்ளனர்‌. வெண்டூவன்‌ கூட்டத்தை 
வெண்டு உழவர்‌ என்று டி.எம்‌. காளியப்பா கூறுவார்‌. சாத்தந்தை, கண்ணந்தை, 
பொருளந்தை என்பதை சாத்தாந்தை, கண்ணாந்தை, பொருளாந்தை எனக்கொண்டூ 
ஆந்தை குலத்தோடூ தொடர்புபடுத்துவர்‌ சிலர்‌. இக்குழப்பங்களைத்‌ தெளிவு படுத்தினால்‌ 


198 கொங்கு வேளாளர்‌ 
தனிநூலாகவே அமையும்‌. மாதிரிக்காக இரண்டொன்றை மட்டூம்‌ காட்டப்பட்டது. 
ஒவ்வொரு குலங்களுக்கும்‌ காணியூர்க்ள்‌ வகுக்கப்பட்டன. இதனைப்பட்டயம்‌ 
நற்குடி நாற்பத்தெண்ணாயிரம்‌ பசுங்கடி பன்னீராயிரம்‌ என்றும்‌ " குல கோத்திரங்கள்‌ பிரித்து 
நாடூ 24 நாட்டார்‌ என்றும்‌ இந்தக்‌ குலங்களை ஊருக்கெல்லாம்‌ குல தெய்வங்களும்‌ காணி 
பூமிகளும்‌ பிரித்து '' என்று கூறுகிறது. 

ஒரு குலத்துக்குச்‌ சொந்தமான உரிமையுடைய ஊர்‌ காணி எனப்படூம்‌. காணி என்ற 
சொல்லுக்கு ஆட்சி, அனுபவிக்கும்‌ உரிமை என்று பொருள்‌. ஓர்‌ ஊர்க்‌ காணியுடையவர்‌ 
காணியாளர்‌ அல்லது காணியாளக்கவுண்டர்‌ எனப்படூவார்‌. 

காணியாளர்கள்‌ அந்த ஊரை நிர்வாகம்‌ செய்வர்‌. வரி வசூல்‌ செய்து அரசு 
அதிகாரிகளுக்குச்‌ செலுத்துவர்‌. கோயில்‌ முதல்‌ உரிமை பெறுவர்‌. எல்லாக்‌ குடிமக்‌ 
களையும்‌ ஏவல்‌ கொள்ளும்‌ உரிமை அவர்கட்கு உண்டு. இதனை முகுந்த நல்லூர்ப்‌ 
பட்டயம்‌ பின்‌ வருமாறு கூறுகிறது. 

" ஆண்ட சொர்னாதாயம்‌ நஞ்சை புஞ்சை பட்டி தொட்டி மாவடை மரவடை புறகூலி 
பிறமுதல்‌ அணை அச்சுக்கட்டு மக்க மகமை சுங்கம்‌ சோதினை எல்லை கொல்லை 
இதுவெல்லாம்‌ செல்லும்‌ சதுர்பூமியை மரியாதைக்குள்ள விபூதி பிரசாதம்‌ பச்சடம்‌ பாக்கு 
வெத்திலை இதுவெல்லாம்‌ முதலானது கொடுத்து " காணி பெற்றதைக்‌ கூறுகிறது. 

“ கோயில்‌ காணியுடைய சிவப்பிராமணர்‌, தச்சாசார்யக்‌ காணியுடைய ஆசாரியர்‌, 
பாடவ்யக்‌ காணியுடைய நாகபாசத்தார்‌ ” என்று காணிகள்‌ பலவகைப்படும்‌. 

இதுவரை 40 குலங்களுக்குக்‌ காணிப்பாடல்கள்‌ கிடைத்துள்ளன. சில 
காணிப்பாடல்களைத்‌ தொகுத்து காணிநூல்‌ என்று பெயரிட்டுள்ளனர்‌. அவை 
பெரும்பாலும்‌ நீண்ட ஆசிரிய விருத்தப்‌ பாடல்களாக அமைந்துள்ளன. சில 
வெண்பாக்களும்‌, கட்டளைக்‌ கலித்துறையும்‌, கலிவெண்பாப்பாடல்களும்‌ உண்டு. 
அவை கொங்கு வேளாளப்‌ பெருமக்களால்‌ நன்கு ஆதரிக்கப்பட்ட புலவர்களால்‌ 
பாடப்பட்டவை. அப்பாடல்களில்‌ இந்தக்‌ காணியூர்களைக்‌ காணியாளர்கள்‌ ஆட்சி 
செய்வதாகவே கூறப்படுகின்றன. 

“ அரசுபுரி காணியிவையே” 
“ இவைபதியில்‌ அரசுபுரியும்‌ " 
“ பொன்னின்‌ மேழிக்கதிபர்‌ 
பூமி பாலகரானவர்‌ 
புகழ்பெருகு காணியி வையே ” 
என்ற பகுதிகள்‌ அதனை விளக்கும்‌. கொங்கு வேளாளர்‌ காணி என்பது ஊரின்‌ முழு 
உரிமையுடையதாகும்‌. 

இந்தக்‌ காணிப்பாடல்கள்‌ இரண்டூ விதமான அமைப்பில்‌ காணப்படுகின்றன. ஒன்று 
குலப்பெயரைக்‌ கூறி அக்குலத்தார்‌ காணியுரிமை கொண்ட ஊர்களைத்‌ தொகுத்துக்‌ 
கூறுவது. மற்றொன்று ஒரு குலத்தில்‌ தோன்றிய ஒரு தலைவரைக்‌ கூறி அவர்‌ 
இக்குலத்தின்‌ இந்த ஊர்களுக்கெல்லாம்‌ காணியுரிமையுடையவர்‌ என்று கூறுவது. சில குல 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 199 
இலக்கியங்களிலும்‌ காணியூர்கள்‌ தொகுத்துக்‌ கூறப்பட்டுள்ளன. 
“போதமிகு காடைகுல மகராசர்‌ வாழ்கின்ற 
புகழ்பெருகு காணியிவையே ” 
என முடிவது காணிப்பாடல்‌ முதலாவது வகை. 
காணியூர்களைத்‌ தொகுத்துக்கூறி 
“ தழைக்கவே காணிபெற்றாய்‌ 
மருவிவரும்‌ விலையகுல பெரிச்சி பூபாலனே 
மைந்தனே ஐந்தாருவே 
மருப்புயா சலன்‌ஆன பெரியண்ண வசீரனே 
மண்டலப்‌ பிறக்கியாதியே ” 
என விலையகுல பெரிச்சிக்கவுண்டர்‌ மகன்‌ பெரியண்ண கவுண்டருக்குக்‌ 
காணிகள்‌ உரிமையுடையவை என்று கூறப்பட்டுள்ளது. இது இரண்டாவது வகை. 
பல்வேறு காரணங்களினால்‌ புதுப்புதுக்காணிகள்‌ பல பின்னாளில்‌ ஏற்பட்டுள்ளன. 
தந்‌தைதன்‌ மக்களுக்குப்‌ புதிய காணியூர்களைப்‌ பெற்றுத்தந்துள்ளார்‌. 
கன்னிவாடியில்‌ கண்ணன்குலப்‌ பெரியவர்‌ ஒருவர்‌ வாழ்ந்தார்‌. அவருக்கு 
அத்தப்பகவுண்டர்‌, நல்லணகவுண்டர்‌, அமராவதிக்கவுண்டர்‌ என மூன்றுமக்கள்‌. 
அவர்களில்‌ நல்லண கவுண்டர்‌ மக்கள்‌ கன்னிவாடியிலேயே இருந்துள்ளனர்‌. 
அத்தப்பகவுண்டர்‌ தம்‌ மக்களுக்குக்‌ கத்தாங்கண்ணியில்‌ காணி அளித்தார்‌. அமராவதிக்‌ 
கவுண்டர்‌ தம்‌ மக்களுக்கு ( மூவர்‌) கூடலூர்‌, மோரூர்‌, முளசியில்‌ காணியுரிமை அளித்தார்‌ 
என்பது கத்தாங்கண்ணிச்‌ செப்பேட்டால்‌ அறியப்பெறும்‌ செய்தியாகும்‌. 
சிலருக்கு நாட்டு நலன்‌ கருதிச்‌ செய்த அரிய செயல்களால்‌ அரசரால்‌ காணி 
வழங்கப்பட்டிருக்கிறது. தென்கரை நாடூ, காங்கயநாடூ, அரையநாடு, பூந்துறைநாடுகளில்‌ 
தொல்லை கொடுத்த தென்னிலைக்‌ கொங்குராயனை வென்ற காரணத்திற்காக தாராபுரம்‌ 
நஞ்சய உடையாரால்‌ காரையூர்‌, கொடுமணல்‌ ஆகிய காணியூர்கள்‌ அழகன்‌ சர்க்கரை 
யாருக்கு அளிக்கப்பட்டது என்று காரையூர்ச்‌ செப்பேடூ கூறுகிறது. ஏற்கனவே அங்கு 
வேளாளரில்‌ மணிய குலத்தாரும்‌, காசவேட்டூவரும்‌, செட்டியார்களும்‌ வாழ்ந்தாலும்‌ 
அம்மூவர்‌ உரிமைகளை நீக்கி முழுக்‌ காணியுரிமை அழகன்‌ சர்க்கரையாருக்கு 
அளிக்கப்பட்டது. இதனைச்‌ செப்பேடு * காரையூரிலே மணியவேளாள மொதமை, காச 
வேட்டுவ மொதமை, செட்டியள்‌ மொதமை யிந்த மூணு மொதமையும்‌ கூட்டி ஒனக்கே 
காரையூர்‌ வளிதி சுத்தமாக ஒரு முகனையாக கட்டளையிட்டோம்‌ ” என்று கூறுகிறது. 
வெள்ளைப்பெண்‌ அல்லது முடப்பெண்‌ போன்ற குறைபாடு உடையவர்களை 
மணந்து மணம கன்‌ காணி பெற்றுள்ளார்‌. 
பிடாரியூர்‌ ஈஞ்சகுலம்‌ கூத்தக்கவுண்டர்‌ மகள்‌ வெள்ளைப்பெண்‌ பழனியம்மாளைத்‌ 
திருமணம்‌ செய்து கொண்டு கருமாபுரம்‌ பொருளந்தை குலம்‌ பள்ளிக்கூடத்தான்‌ குழந்தை 
வேலப்பகவுண்டர்‌ பிடாரியூரிலே காணி பெற்றார்‌. 


200 கொங்கு வேளாளர்‌ 

பின்னர்‌ பொருளந்தைகுல செங்கோடகவுண்டர்‌ மகள்‌ வெள்ளைப்பெண்‌ 
வேலம்மாளைத்‌ திருமணம்‌ செய்து கொண்டு வள்ளியறச்சல்‌ ஆந்தை குலத்து குமார 
வேலப்பகவுண்டர்‌ பிடாரியூரிலே காணி பெற்றார்‌. 

பொருளந்தைகுல சூரியாலிச்சாக்‌ கவுண்டர்‌ மகள்‌ வெள்ளைப்பெண்‌ 
வள்ளியம்மாளை மணம்‌ செய்து தலைய நல்லூர்‌ கூறை குல பொன்காளியப்ப கவுண்டர்‌ 
பிடாரியூரிலே காணி பெற்றார்‌. இவர்களுக்குக்‌ கால்காணி அளிக்கப்பட்டது. பிடாரியூர்ச்‌ 
செப்பேடுகள்‌ இரண்டால்‌ கருமாபுரம்‌ பொருளந்தை, வள்ளியறச்சல்‌ ஆந்தை, தலைய 
நல்லூர்க்‌ கூறை குலத்தினர்‌ பூந்துறை நாட்டுப்‌ பிடாரியூரில்‌ புதுக்காணி பெற்ற விபரம்‌ 
தெரிகிறது. ஆனால்‌ இன்று பொருளந்தை குலத்தார்‌ மட்டுமே பிடாரியூருக்குக்‌ 
காணியுரிமை கொண்டாடுகின்றனர்‌. 

பலர்‌ பல காரணங்களால்‌ காணியுரிமையைக்‌ கைவிட்டு வேற்றூர்‌ சென்றுள்ளனர்‌. 

அரசர்‌, அரசு உயர்‌ அதிகாரிகளேயன்றிக்‌ கொங்கு நாட்டுப்‌ பட்டக்காரர்களும்‌ புதுக்‌ 
காணியுரிமை கொடுத்துள்ளனர்‌. வேட்டுவர்‌ தலைவன்‌ காவுலவன்‌ விஜய காளிராயனை 
வென்ற காரியத்திற்காக ஈங்கூர்‌ ஈஞ்சகுல ரகுநாத சிங்கக்‌ கவுண்டருக்குத்‌ தென்கரைகாடு 
நீலம்பூர்‌ காணியாக அளிக்கப்பட்டதை நீலம்பூர்ச்‌ செப்பேடு கூறுகிறது. இதை அளித்தவர்‌ 
பெரியகுலப்‌ பட்டக்காரர்‌ வேணாடூடையார்‌. 

ஒரு ஊர்‌ அதிகாரி அல்லது காணியாளர்‌ செலுத்த வேண்டிய அரசு வரிப்பணத்தை 
அவர்கள்‌ கட்ட முடியாத பொழுது அத்தொகையை அளித்து அதற்காகக்‌ காணி 
பெற்றுள்ளனர்‌. மதுரைச்‌ சொக்கலிங்க நாயக்கர்‌ பிரதிநிதியாக திருமுருகன்‌ பூண்டி, 
அவிநாசி, மங்கலம்‌ ஆகிய ஊர்களைப்‌ பாலவேளாளர்‌ வீரவிக்கிரம சோழியாண்டாக்‌ 
கவுண்டர்‌ நிர்வாகம்‌ செலுத்திவந்தார்‌. மதுரைக்குச்‌ செலுத்த வேண்டிய வரிப்பணம்‌ 15000 
பொன்‌ பாக்கியாகிவிட்டது. எழுமாத்தூர்ப்‌ பனங்காடை குலம்‌ பொய்க்காக்கவுண்டரும்‌, 
மருதுறை ஆந்தை குலச்‌ செல்லப்ப கவுண்டரும்‌ அத்தொகையைக்‌ கொடுத்து ற்‌ 
மூன்று ஊர்களையும்‌ காணியாகப்‌ பெற்றனர்‌. 


தண்டனையிலிருந்து தப்புவதற்காகக்‌ காணி உரிமையைப்‌ பிறருக்கு அளித்‌ 
துள்ளனர்‌. 

தென்முகம்‌ வெள்ளோடு ஞானிபாளையம்‌, மயிலாடி, கனகபுரம்‌ ஆகிய மூன்று 
ஊர்களை: வெள்ளை வேட்டுவரும்‌, வடமுகம்‌ வெள்ளோடு புதுப்பாளையம்‌, புங்கம்பாடி, 
கொம்மக்கோயில்‌ ஆகிய மூன்று ஊர்களை வெள்ளை பெரிச்சி மூப்பனூம்‌ அதிகாரம்‌ 
செய்துவந்தனர்‌. 

வல்லிபுரம்‌ சாத்தந்தைகுல முத்துக்கவுண்டரின்‌ மாட்டுப்பட்டி வெள்ளோட்டில்‌ 
இருந்தது. முத்துக்கவுண்டர்‌ ஊரில்‌ இல்லாத போது ஒருநாள்‌ முத்துக்கவுண்டர்‌ தந்த 
பெரியண கவுண்டரை வெட்டிக்குத்தி கால்நடைகளை வெள்ளை வேட்டுவனும்‌, 
வெள்ளைப்‌ பெரிச்சி மூப்பனும்‌ கவர்ந்து கொண்டனர்‌. 

முத்துக்கவுண்டர்‌ வெள்ளோடு வந்து தகவல்‌ அறிந்து உள்ளூர்‌ அதிகாரிகளிடம்‌ 
புகார்‌ செய்தார்‌. அவர்கள்‌ நடவடிக்கை எடுக்க வில்லை, திருமலை நாயக்கரிடம்‌ கூறி 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 201 
ஆள்‌ பலம்‌ பெற்று வெள்ளை வேட்டூவனையும்‌, வெள்ளை பெரிச்சி மூப்பனையும்‌ 
வென்று அவர்கள்‌ தலை வெட்டும்‌ போது அவர்களிருவரும்‌ எங்களை வெட்டாமல்‌ 
விட்டு விட்டால்‌ தென்முகம்‌, வடமுகம்‌ வெள்ளோடு ஆறுகிராமங்களையும்‌ 
காணியுரிமையாகக்‌ கொடுத்து விடுகிறோம்‌ என்று கூறினர்‌. அந்த ஆறு ஊர்களும்‌ 
சாத்தந்தை குலத்தினர்‌ காணியூர்களாக ஆயின. 

பலர்‌ காணியுரிமைகளை விலை கொடுத்தும்‌ வாங்கியுள்ளனர்‌. கொங்குச்‌ 
செட்டிகளில்‌ திருமிய கோத்திரம்‌ காசிலிங்கம்‌ செட்டியாரிடமிருந்து பனங்காடை குலத்து 
எழுமாத்தூர்‌ சோழியாண்டாக்கவுண்டர்‌ முகுந்தனூர்‌, நல்லூர்‌, திருப்பூர்‌, ஊத்தலூர்‌, 
மண்ணறை ஆகிய ஐந்து ஊர்களின்‌ பாதிக்‌ காணிஉரிமையை விலைகொடுத்துக்‌ கிரயம்‌ 
செய்து கொண்டதா கமுகுந்த நல்லூர்ப்பட்டயம்‌ கூறுகிறது. 

கொங்கச்‌ செட்டியார்‌ வேலாயதம்‌ செட்டியார்‌, பூவாணி வேட்டூவர்‌ ஆகியோரிட 
மிருந்து 1500 பொன்கொடுத்து பரஞ்சேர்வழி ஓதாளர்குல குள்ள காளியப்பகவுண்டர்‌, 
வெள்ளகோயில்‌ ஆந்தை குலம்‌ சென்னிமலைக்கவுண்டர்‌ ஆகியோர்‌ திருவாச்சியை 
விலைக்கு வாங்கியதாகத்‌ திருவாச்சிச்‌ செப்பேடு கூறுகிறது. இன்று ஓதாள குலத்தாரும்‌, 
ஆந்தை குலத்தாரும்‌ திருவாச்சிக்‌ காணியாளர்களாக உள்ளனர்‌. 

கொங்கச்செட்டி பவளத்தானிடமிருந்து ஆயிரம்‌ பொன்னாகரமும்‌, பத்துப்‌ பொதி 
நெய்யும்‌ கொடுத்து நல்லூரைச்‌ கிரையம்‌ செய்து காணி பெற்றார்‌ ஆத்தூர்ப்‌ 
பனங்காடைகுல சோழியப்பகவுண்டர்‌. 

சேரன்‌, சோழன்‌, பாண்டியன்‌, செட்டி, சிவப்பிராமணர்‌ காலத்தில்‌ கொங்கு நாட்டின்‌ 
மீது படை எடுத்த ஒக்கிலியரை விரட்டி நாட்டைக்‌ காத்தமைக்காகப்‌ பல ஊர்களின்‌ 
காணியைப்‌ பெற்றதாகக்‌ கூறுகின்றனர்‌. 

காணி பெறும்‌ போது சிலர்‌ கால்காணி, அரைக்காணி ( செம்பாதி ) பெறுகின்றனர்‌. 
சிலருக்கு முழுக்காணி ( சுத்தக்‌ கிரையம்‌ ) அளிக்கப்படுகிறது. இந்தக்‌ காணிஉரிமை 
மாற்றம்‌ எல்லோரும்‌ அறிய நடைபெற்றுள்ளது. 

காணியுரிமை மாற்றத்திற்கு அரசன்‌ அல்லது அரசு அதிகாரிகளிடம்‌ அனுமதி 
பெறவேண்டும்‌. " ஸ்ரீமன்‌ கர்த்தராகிய ஆளித மகாராயருக்கு விண்ணப்பம்‌ செய்து 
கொண்டு முகுந்த நல்லூர்ச்‌ சீமைக்கு முந்தின சரிபங்கு காணியாளனென்று நாட்டி 
வைத்துக்‌ கொண்டோம்‌ ". என்பது பட்டயப்பகுதியாகும்‌. 

காணி மாற்ற ஒப்பந்தத்தில்‌ அளிப்பவர்‌, பெறுபவர்‌ மட்டூமில்லாமல்‌, தொடர்புடைய 
அனைவரும்‌ கையெழுத்திட்டூள்ளனர்‌. பலர்‌ சாட்சிக்‌ கையொப்பமும்‌ இட்டுள்ளனர்‌. 
திருமுருகன்‌ பூண்டிக்‌ கிரைய சாசனத்தில்‌ அந்தக்‌ காணி உரிமை மாற்றத்தை யார யார 
ஒப்புக்கொண்டார்கள்‌ என்று விளக்கமாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 

குருக்கள்‌, கோயில்‌ அர்ச்சகர்‌, ஊர்மணியம்‌, சேனபோகம்‌, இசைக்கலைஞர்கள்‌, 
சத்திரியர்‌, பண்டார முத்திரை, வைசியர்‌, நகரத்தார்‌, தேசத்தார்‌, இருபத்து நான்கு மனையார்‌, 
இசுலாமியர்கள்‌, கம்பளத்தார்‌, தேவாங்குச்‌ செட்டி, வெள்ளாஞ்செட்டி, செங்குந்தர்‌, 
கருணீகர்‌, பஞ்சகம்மாளர்கள்‌, ஆதீனப்‌ புலவர்‌, உப்பிலியர்‌, வீரமுஷ்டிகள்‌, ஆண்டி, 


202 கொங்கு வேளாளர்‌ 
நாகபாசத்தார்‌, தாசிகள்‌, மண்ணுடையார்‌, ஏகாலியர்‌, நாவிதர்‌, வாரியர்‌, மல்லன்‌ இது 
முதலாகிய பேரும்‌ சம்மதித்து ” காணி மாற்றம்‌ நடைபெறுகிறது. காணி உரிமையை “ 
மேரு மிராசு பத்திக்கொள்ளுதல்‌ ” என்று ஒரு ஆவணம்‌ கூறுகிறது. 

புதுக்காணியூர்கள்‌ ஏற்பட்டமை போலவே பழைய காணியூர்களைப்‌ பலர்‌ 
இழந்துள்ளனர்‌. ஊர்‌ அழிவு, வறுமை, பஞ்சம்‌, பகைவர்கள்‌ ஆகியவற்றால்‌ பலர்‌ 
இழந்துள்ளனர்‌. 

கத்தாங்கண்ணி செவந்திகுலத்‌ தீத்தாக்கவுண்டர்‌ கண்ண குலத்துச்‌ செங்கோட்டூ 
வேலப்பகவுண்டரிடம்‌ " என்‌ மகளை நீங்கள்‌ மணம்‌ செய்து கொள்ளுங்கள்‌. பெண்ணும்‌ 
கொடுத்துப்‌ பொன்னும்‌ பூமியும்‌ கொடுக்கிறேன்‌ " என்றார்‌. அதற்குச்‌ செங்கோட்டு வேலப்ப 
கவுண்டர்‌ உங்கள்‌ பொன்னும்‌ பொருளும்‌ பூமியும்‌ வேண்டாம்‌. உங்கள்‌ காணி மிராசு சுத்தக்‌ . 
கிரையம்‌ செய்து எனக்குச்‌ கொடுத்தால்‌ கலியாணம்‌ செய்து கொள்கிறேன்‌ " என்றார்‌. 
கத்தாங்கண்ணி செவந்தி குலத்தார்‌ தங்கள்‌ காணியை மருமகனுக்கு அளித்துவிட்டுக்‌ 
கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாட்டூ இருப்புலிக்குக்‌ குடிபோய்‌ விட்டனர்‌. 

இந்நூலில்‌ பழைய காணிகள்‌ மட்டூமே கூறப்பட்டுள்ளன. கொங்குக்குலங்களுக்கு 
இன்றுள்ள காணியூர்களை ஓரளவு முதலில்‌ கொடுத்த பெருமை டி.எம்‌. காளியப்பா 
அவர்களுக்கு உண்டு. காளிவேலம்பட்டி வேலுசாமி போன்ற அன்பர்கள்‌ உதவியால்‌ அதை 
அவர்‌ தொகுத்தளித்துள்ளார்‌. 

காணி என்பது கொங்குச்‌ சமுதாயத்தில்‌ மிக முக்கியமான ஒரு உரிமையாகும்‌. 
வரலாறு எழுதியவர்கள்‌ எவரும்‌ கல்வெட்டு, செப்பேடு, காணிப்‌ பாடல்களைப்‌ 
பயன்படூத்தவில்லை. 

ஒரு ஊர்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட பல காணியாளர்களைப்‌ பெற்றிருப்பதும்‌ உண்டு, 
ஊர்களில்‌ காணியாளர்களை வரிசைப்படுத்தியுள்ளனர்‌. சில ஊர்களில்‌ கோயிலில்‌ யார்‌ 
யாருக்கு எந்தெந்த உரிமை என்று வரையறுத்துள்ளனர்‌. பேரோட்டுக்கு வெண்டூவன்‌, 
பண்ணை, பெருங்குடி ஆகிய மூன்று குலத்தார்‌ காணியாளர்கள்‌. முப்பாடூ, பச்சைப்பந்தல்‌ 
உரிமை வெண்டூவன்‌ குலத்துக்கும்‌, கட்டியம்‌ செய்தல்‌ பண்ணை குலத்திற்கும்‌, 
திருக்கொடிப்‌ பாத்தியம்‌ பெருங்குடி குலத்தாருக்கும்‌ உரியன என்று பிரித்துக்கொண்டனர்‌. 

காங்கயநாடூ 14 ஊர்களுக்கும்‌, தென்கரைநாடூ 12 ஊர்களுக்கும்‌ ஊர்கள்‌ தோறும்‌ 
யார்‌ யார்‌ காணியாளர்கள்‌ என்பதனையும்‌ புலவர்கள்‌ பாடியுள்ளனர்‌. அப்பாடல்களும்‌ இங்கு 
இடம்‌ பெற்றுள்ளன. 

எந்தக்‌ காணியூர்கள்‌ எந்த நாட்டைச்‌ சேர்ந்தது என்று அறிந்துகொள்ள வசதியாக 
நாடுகளின்‌ ஊர்த்தொகைகளும்‌ இறுதியில்‌ அளிக்கப்பட்டூுள்ளன. 

எதிர்காலத்தில்‌ சமூக வரலாறு எழுதுவோர்‌ இக்கல்வெட்டுக்களையும்‌ காணிப்‌ 
பாடல்களையும்‌ அடுத்த தொகுதியில்‌ உள்ள செப்பேடு, பட்டயங்களையும்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு எழுதுவது நல்லது. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 203 
1. அந்துவகுலம்‌ 
காணிகளர்கள்‌ 
நாகம்பள்ளி, கீரனூர்‌, ஆதியூர்‌, மோடமங்கலம்‌, அஞ்சூர்‌ பாலமேடு, தூரம்பாடி, 
திருச்செங்கோடு, அந்தியூர்‌, லக்காபுரம்‌, தோட்டாணி, செவியூர்‌, வாய்ப்பாடி, முடுதுறை, 
திருவாச்சி, கொடையூர்‌, ஊஞ்சலூர்‌, பூந்துறை, தெக்கலூர்‌, சேவூர்‌, குன்னத்தூர்‌ ஆகிய 
இருபத்தொரு ஊர்கள்‌. 
காணிப்பாடல்‌ 
சீருலவு நாகநகர்‌ கீரனூர்‌ ஆதியூர்‌ 
செப்பரிய மோடமங்கை 
திகழ்‌அஞ்சி யூர்பாலை மேடுதூ ரம்பாடி 
சித்திரவீ திக்கோதையூர்‌ 
ஏருலவு வடகரை நன்னாட்டில்‌ அந்தியூர்‌ 
இனியலக்‌ காபுரமுடன்‌ 
எழில்பரவு தோட்டாணி மேவுசெவி யூருடன்‌ 
இனிதான வாய்ப்பாடியூர்‌ 
காருலவு முடுதுறை நன்னகர்‌ திருவாச்சி 
கனககொடை யூருமிகவும்‌ 
காவேரி சூழுமேல்‌ அரையநன்‌ னாட்டினில்‌ 
கதிபெருகும்‌ ஊஞ்சலூரும்‌ 
ஆரமணி மேடை திகழ்‌ பூந்துறைசை தெக்கலூர்‌ 
அதிகசேவூருகுன்றை 
அந்துவ குலத்தில்வரு மோழைசெல்‌ லப்பனே 
அடையவர்கள்‌ பணிசிங்கமே ! 
அந்துவ குலத்தின்‌ மற்றொரு காணிப்பாடல்‌ குந்தாணி, குந்தாணி ஆகிய 
ஊர்களும்‌ அந்துவகுலக்‌ காணியூர்கள்‌ என்று கூறுகிறது. 
காணிப்பாடல்‌ - 2 
நன்னிலம்‌ புகழ்கின்ற நாகம்பள்ளி கீரனூர்‌ 
நற்பால மேடுஅதுவும்‌ 
நளினமுள லக்கா புரத்துடன்‌ திருவாச்சி 
நலகுந்தி ஆதியூரும்‌ 
சென்னெல்வயல்‌ சூழ்நிலை மோடமங்‌ கலமதும்‌ 
செழித்ததூ ரம்பாடியும்‌ 
செயமருவு அஞ்சியூர்ப்‌ பதியுடன்‌ மிக்கவாம்‌ 
செப்பமுள காணிபெற்றாய்‌ 


204 


சொன்னமொழி தவறாத அந்துவ குலத்தில்வரு 
சுகசரண கெம்பீரனே 

சுந்தர மடந்தையர்கள்‌ விரதமத ரூபனே 
சொற்பனுட மகமேருவே 

தன்மையது வாகவே நம்புலவன்‌ என்று நீ 
தாபரித்‌ திடும்பவுளித்‌ 

தாட்டீக சென்னியருள்‌ செல்லமகி பாலனே 
தாடளர்‌ பரிநகுலனே ! 


2. ஆந்தை குலம்‌ 
காணியூர்கள்‌ 


கொங்கு வேளாளர்‌ 


கொன்னையார்‌, முத்தூர்‌, பருத்தியூர்‌, மாணிக்கம்பாளையம்‌, தூரம்பாடி, 


எதிரனூர்‌, பட்டணம்‌, பாலைமேடு, சென்னிமலை, வயிரூசி, தோழூர்‌, பிடாரியூர்‌, 
திண்டமங்கலம்‌, மருதுறை, திருவாச்சி, வள்ளியறச்சல்‌, மோரூர்‌, வெள்ளகோயில்‌, 
விண்ணப்பள்ளி, கிருதநல்லூர்‌, காகம்‌, கூத்தம்பூண்டி, குந்தாணி, சடையகுளம்‌, 
ஒடுவங்குறிச்சி, மாம்பாடி, முறங்கம்‌, நல்லூர்‌, புத்தூர்‌, கரியாங்குளம்‌, பொன்பரப்பி 
பாலை நகர்‌, சிறுக்கிணறு கொற்றனூர்‌ ஆகிய முப்பத்து நான்கு ஊர்கள்‌. 


காணிப்பாடல்‌ 
பன்னுதமி ழாகரன்‌ ஆந்தைகுல மரபாளர்‌ 
பதிகொன்னை யாருமுத்தூர்‌ 
பருத்தியூர்‌ மாணிக்கம்‌ தூரை நகர்‌ எதிரனூர்‌ 
பட்டணம்‌ பாலைமேடு 
சென்னிகிரி வயிரூசி தோழூர்‌ பிடாரியூர்‌ 
திண்டமங்‌ கலம்மருதுறை 
திருவாச்சி வள்ளிநகர்‌ மோரூரு வெள்ளக்கல்‌ 
சிறந்தவிண்‌ ணப்பள்ளியும்‌ 
மன்னுபுகழ்‌ மேவும்‌ கிருத நல்‌ லூர்காகம்‌ 
மருவுகூத்‌ தம்பூண்டியும்‌ 
வளமான குந்தாணி சடையகுளம்‌ மிகுசெல்ல 
மானஒடு வங்குறிச்சி 
துன்னுமாம்‌ பாடி முறங்கநாச்‌ சார்துகில்‌ 
தோறாத புத்தூருடன்‌ 


துய்யகரி யான்குளம்‌ பொன்பரப்பி பாலைநகர்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 205 
சிறுக்கிணறு கொற்றனூரே. 
வயிரூசிக்கு வடுகநகர்‌ என்றும்‌ தூரைக்கு காவிரை என்ற பாட வேறுபாடுகள்‌ 
உள்ளன. 
ஆந்தை குலத்தாரின்‌ மற்றொரு காணிப்பாடல்‌ பரமத்தி, காளமங்கலம்‌, 
முருங்கத்தொழு, கருவூர்‌, முன்னூர்‌, கீரனூர்‌, தென்னமங்கலம்‌, திருச்செங்கோடு, முளசி, 
செம்பியநல்லூர்‌, தேனூர்‌, ஊத்துக்குழி, ஊதியூர்‌, ஆலத்தூர்‌, முருங்கமங்கலம்‌, 
காஞ்சிக்கோயில்‌, ராயகுளம்‌, மானூர்‌, குளத்தூர்‌, ஆதியூர்‌, தூசியூர்‌, அத்தனூர்‌, ஆரியூர்‌, 
ஆவணிப்பேரூர்‌, ஊத்தலூர்‌, அருமணநல்லூர்‌, அனுமன்பள்ளி ஆகிய ஊர்களும்‌ ஆந்தை 
குலத்தார்‌ காணியூர்கள்‌ என்று கூறுகிறது. 
காணிப்பாடல்‌ - 2 
நீதிசேர்‌ வள்ளிநகர்‌ பரமுத்தி வெள்ளக்கல்‌ 
நிகர்சடைய குளம்மருதுறை 
நேர்பட்ட ணம்காள மங்கைமுருங்‌ கைத்தொழு 
நீளவண்‌ பள்ளிகருவூர்‌. 
தீதிலா முத்தனூர்‌ முன்னூர்‌ கீரனூர்‌ 
தென்னவன்‌ மங்கைமோரூர்‌ 
திருவாச்சி யூர்புத்தூர்‌ காகம்திண்டமங்கை 
திருச்செங்‌ கோடுதோழுர்‌ 
ஓதும்‌ பிடாரியூர்‌ பருத்தியூர்‌ குந்தாணி 
ஒடுவன் குறிச்சிமுளசை 
உற்றசெம்‌ பியநலூர்‌ கதிரநல்‌ லூர்‌எதிர 
னூர்பாலை மேடுதேனூர்‌ 
போதில்‌ஊ ற்றுக்குழி மாவண்விண்‌ ணப்பள்ளி 
பொன்னூதி கிரிகொற்றையூர்‌ 
புகழ்‌ஆலத்தூர்முருங்‌ கமங்கைமா ணிக்கநகர்‌ 
புதியகாஞ்‌ சிக்கோயிலும்‌ 
கோதில்‌ கூத்‌ தம்பூண்டி வடுகநகர்‌ ராயகுளம்‌ 
கொண்டபெயர்‌ விளங்குமங்கை 
குலவுகரி யான்குளம்‌ காக்கைதூ ரம்பாடி 
கூறும்மானூர்குளத்தூர்‌ 
ஆதியூர்‌ தூசியூர்‌ அத்தனூர்‌ ஆரியூர்‌ 
ஆவணிகொள்‌ பேர்‌ஊற்றலூர்‌ 
அருமணநல்‌ லூர்கொற்றை அனுமநகர்‌ காணிகொளும்‌ 
ஆந்தைகுல வேளிர்குலமே. 


206 கொங்கு வேளாளர்‌ 
3. ஈஞ்சகுலம்‌ 
காணிஎ௫ளர்கள்‌ 

பூந்துறை, வெள்ளோடு, பரஞ்சேர்வழி, பிடாரியூர்‌ மண்ணறை, ஈங்கூர்‌, பழனி, 

வாகரை, பொருளூர்‌ ஆகிய ஊர்கள்‌ ஈஞ்சண்குலக்‌ காணியூர்கள்‌. 
காணிப்பாடல்‌ 

பூந்துறையும்‌ வெள்ளோடு புகழ்பரஞ்‌ சேர்வழியும்‌ 

வாய்ந்த பிடாரியூர்‌ மண்ணறையும்‌- சேர்ந்தபுகழ்‌ 

ஈஞ்சூர்‌ பழனியூர்‌ வாழ்கரையும்‌ நீள்புலரி 

ஈஞ்சகுலக்‌ காணி இது. 

மிகவும்‌ சிதைந்த மற்றொரு காணிப்பாடல்‌ தொட்டியம்‌, பவித்திரம்‌, முசிறி, 
வில்லிபுத்தூர்‌, தெங்கூர்‌, புகலூர்‌. வடகரையாத்தூர்‌, கொந்தளம்‌, குன்னத்தூர்‌, பரமத்தி, 
முத்தூர்‌, பருத்திப்பள்ளி, நீலம்பூர்‌, பாலைமேடூ, குளித்தலை, இராசிபுரம்‌, ஆவலூர்‌, 
வீரப்பூர்‌, மல்லூர்‌, ஒடும்பறை, மோரூர்‌, முளசி, ஈஞ்சம்பள்ளி, அஞ்சூர்‌, தலையூர்‌, 
நசியனூர்‌, பெரியபுலியூர்‌, புன்னம்‌, மாவலூர்‌, காவேரிபுரம்‌, சாம்பள்ளி, வேம்பத்தி, 
சிறுவலூர்‌, காஞ்சிக்கோயில்‌, கவுந்தப்பாடி, செவியூர்‌, குளப்பலூர்‌, கோசணம்‌, குருமந்தூர்‌, 
இலத்தூர்‌, நம்பியூர்‌, நடூவச்சேரி, கருவலூர்‌, துடியலூர்‌, பேரூர்‌, வெள்ளலூர்‌, 
தொண்டாம்புத்தூர்‌, கீரனூர்‌, வேலூர்‌, கலையமுத்தூர்‌, மானூர்‌, தாண்டிக்குடி, கொத்தயம்‌, 
குத்திலுப்பை, தேவத்தூர்‌, மயில்ரங்கம்‌, அரவக்குறிச்சி, கூத்தம்பட்டி, வெங்கரை, 
வெங்கம்பூர்‌, கண்ணபுரம்‌, மாம்புரை, காரைச்சேரி, பொன்னிவாடி, பில்லூர்‌, 
இருடிகளத்தூர்‌, மேச்சேரி, கம்பையனூர்‌, விசயமங்கலம்‌, காடையூர்‌ ஆகிய ஊர்களையும்‌ 
காணியூராகக்‌ குறிக்கிறது (என்பத்தெட்டு ஊர்கள்‌ என அப்பாடல்‌ குறிக்கிறது). 


4. ஒழுக்ககுலம்‌ 
காணியூர்கள்‌ 
ஆத்தூர்‌, ஊஞ்சலூர்‌, சேந்தமங்கலம்‌, கலசப்பாடி, திங்களூர்‌, வெங்கரை, 
தோட்டக்குறிச்சி, தேவநல்லூர்‌, கோமங்கை, கண்ணபுரம்‌, இளம்பிள்ளை, 
பெருங்களந்தை, மருதூர்‌, ஊத்துக்குழி, பொருளூர்‌, கருஞ்சேரி, மங்கலம்‌, கூத்தம்பூண்டி, 
கொடூமணல்‌, காகம்‌, நத்தம்‌, குறிச்சி, கரசை ஆகிய ஊர்கள்‌ ஒழுக்கர்‌ குலக்‌ 
காணியூர்கள்‌. 
்‌ காணிப்பாடல்‌ 
செங்கமல வாவிசூழ்‌ ஆத்தூரு ஊஞ்சலூர்‌ 
சேமங்கை கலசபாடி 
திங்களூர்‌ வெங்கரை தோட்டக்‌ குறிச்சியும்‌ 
தேவநல்‌ லூர்கோமங்கை 


துங்கமுயர்‌ கண்ணபுர மாமிளம்‌ பிள்ளையும்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 207 
துலங்கிய பெருங்களந்தை 
தோராத மருதூரு ஊத்துக்‌ குளிபுலரி 
தோன்று சிறு தாவளத்து 
கொங்குலவு நகரம்‌ குறுஞ்சேரி மங்கலம்‌ 
குலவுகூத்‌ தம்பூண்டியும்‌ 
கூறரிய கொடுமணல்‌ காகம்நத்‌ தத்துடன்‌ 
குறிச்சிதென்‌ கரசைமுதலாய்‌ 
மங்காத புகழ்பரவு மேழிப்‌ பதாகையான்‌ 
வள்ளலே ஒழுக்ககுலனே 
மன்னுலவு குவளையணி நல்லண நராதிபதி 
வளருமூ தூருதானே. 
5. ஒதாள குலம்‌ 
காணி ஊர்கள்‌ 
பரஞ்சேர்வழி, பெருந்தொழு, மணியனூர்‌, குண்டடம்‌, வெள்ளகோயில்‌, 
கண்ணபுரம்‌, கண்டியன்கோயில்‌, நிழலி, கொடுவாய்‌, கொற்றமங்கலம்‌, நல்லிகோயில்‌, 
குரும்பலமாதேவி, சித்துப்பூண்டி, கோலாரம்‌, நல்லூர்‌, வடகரை ஆத்தூர்‌, தாழக்கரை ஆகிய 
ஊர்கள்‌ ஓதாளர்‌ குலக்‌ காணியூர்கள்‌ ஆகும்‌. 
முதல்‌ காணிப்பாடல்‌ 


ஆதிமுத லாம்பரஞ்‌ சேர்வழி பெருந்தொழுவு 
அழகுமணி யம்குன்றிடம்‌ 

அன்பான வெள்ளக்கல்‌ கண்ணபுர மும்கண்டி 
யன்கோயில்‌ நிழலிகொடூவாய்‌ 

நீதியுள அரையநாடூ நீள்கொற்ற மங்கலம்‌ 
நிலைமைசெறி நல்லிகோயில்‌ 

நேர்பெறு குரும்பைமா தேவிசித்‌ துப்பூண்டி 
நிகருகோ லாரம்நல்லூர்‌ 

தாதுலவு வடகரையில்‌ ஆத்தூரு டன்பரிவு 
தாழக்கரை தானுமாகும்‌ 

தமிழ்பெற்ற கீர்த்தியும்‌ புகழதும்‌ விளங்கினோர்‌ 

. தரணியில்‌ பெருமையுடையோர்‌ 

ஓதுபுகழ்‌ சித்திரமே ழிக்கொடிக்‌ கதிபனே 
ஓதாள கோத்திரற்கு 

உற்றநிலை யாம்‌என நற்றமிழ்‌ விளங்கவே 
உறுதியென வருகாணியே! 


208 கொங்கு வேளாளர்‌ 
இரண்டாவது காணிப்பாடல்‌ 
ஓதாள குலத்தாரின்‌ மற்றொரு காணிப்பாடல்‌ பழையனூர்‌, காவிரிப்பூம்பட்டினம்‌, 
தில்லைப்பாடி, மைசூர்‌, கோட்டை, வடமலை, கார்பாடி, பாச்சலூர்‌, நரையனூர்‌, திடூமலூர்‌, 
கும்பகோணம்‌, உறையூர்‌, அஞ்சுகோட்டை ஆகிய ஊர்களைக்‌ காணியூராகக்‌ 
குறிப்பிடுகிறது. 
பழையனூர்‌ காவிரிப்‌ பூம்பட்டி னம்‌ தில்லை. 
பாடியும்‌ மைசூருடன்‌ 
நிலையான கோட்டையும்‌ வடமலைக்‌ கார்பாடி 
நேர்பாச்ச லூர்‌ நரையனூர்‌ 
நலமான திடூமலூர்‌ கும்பகோணம்‌ உறையூர்‌ 
நவில்‌அஞ்சு கோட்டைச்சேத்ரம்‌ 
உளமகிழ்‌ நாற்பத்தெண்‌ ணாயிரம்‌ கோத்திரம்‌ 
ஓதாளர்‌ குலக்காணியே. 
6. கணக்கன்‌ குலம்‌ 
காணியூர்கள்‌ 
வெள்ளியணை, வஞ்சி (கரூர்‌ ? ) கொந்தளம்‌, ஓமலூர்‌, விண்ணப்பள்ளி, பவுதை, 
தேவநல்லூர்‌, பல்லாக்கோயில்‌, முன்னூர்‌, வள்ளியறச்சல்‌, சுரர்பூண்டி, கீரனூர்‌, மைவாடி 
கடத்தூர்‌ ஆகியவை கணக்கன்‌ குலத்தார்‌ காணியூர்கள்‌. 
காணிப்பாடல்‌ 
வெள்ளி யணைவஞ்சி கொந்தளம்‌ ஓமலூர்‌ மேவுவிண்ணப்‌ 
பள்ளி பவுதையும்‌ தேவநல்‌ லூர்பல்லாக்‌ கோயில்முன்னூர்‌ 
வள்ளி யறச்சலூர்‌ பூண்டியும்‌ கீரனூர்‌ மைவாடியும்‌ 
விள்ளும்‌ கடத்தூர்‌ கணக்க குலத்தோர்‌ மேவியதே. 
7. கண்ணந்தை குலம்‌ 
காணியூர்கள்‌ 
காஞ்சிக்கோயில்‌, பாப்பினி, கன்னிவாடி, காளமங்கலம்‌, முளசி, காகம்‌, 
கொளாநல்லி, நசியனூர்‌, மணியனூர்‌, ஓடப்பள்ளி, தகடப்பாடி, கொன்னையாறு, 
கத்தாங்கண்ணி, மோரூர்‌, ஆலத்தூப்பட்டணம்‌, ஆனங்கூர்‌ ஆகியவை கண்ணந்தை 
குலக்காணியூர்கள்‌. 
காணிப்பாடல்‌ 
வாசமிகு காஞ்சிபார்ப்‌ பதிகன்னி வாடியும்‌ 
வளர்காள மங்கைமுளசி 
வல்லபெரு காகம்‌ குழாநல்லி நசையனூர்‌ 
மணியனூர்‌ ஓடைதகடை 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 209 
ஆசைமிகு கொன்னையார்‌ பரவுகற்‌ றான்காணி 
அழகுபெறு மோரூர்புகழ்‌ 
ஆலத்தூர்ப்‌ பட்டணம்‌ பெருகும்‌ஆ னங்கூரு 
ஆகமார்க்‌ கண்டன்வயதாம்‌ 
தேசமிகு கொங்கினில்‌ பெரிநா யகிஅருள்‌ 
செயகால மும்விளங்கத்‌ 
திவ்யநவ மணிசுனைகள்‌ சடைவன்னி கொன்றையும்‌ 
தேங்குதா லம்சிறப்பாய்‌ 
நேசமிகு கண்ணந்தை குலஉசிதன்‌ எனவந்த 
நேமமிகு பச்சைபூபா 
ஈன்றவர புத்திரன்‌ செல்லப்ப பூபதி 
நிலைமையென வருகாணியே! 
8. கண்ணகுலம்‌ 
காணியூர்கள்‌ 
கன்னிவாடி, காகம்‌, கொளாநல்லி, காளமங்கலம்‌, கிழாம்பாடி, நசியனூர்‌, 
காஞ்சிக்கோயில்‌, மோரூர்‌, முளசி, ஏமப்பள்ளி, சம்பை, கத்தாங்கண்ணி, ஆலத்தூர்ப்‌ 
பட்டணம்‌, மணியனூர்‌, ஓடப்பள்ளி, தகடப்பாடி, கொன்னையாறு, ஆனங்கூர்‌, கூடல்‌, 
பாதிரை ஆகியவை கண்ணகுலக்‌ காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 
கன்னி வாடி காகம்‌ குழாநிலை 
காள மங்கை கிழாம்பாடி நசையனூர்‌ 
எண்ணுகாஞ்‌ சிக்கோயில்‌ மோரூர்‌ முளசியும்‌ 
ஏவை சம்பையும்‌ கற்றான்‌ காணியும்‌ 
்‌ வண்ணம்‌ மேவிய ஆலத்தூர்ப்‌ பட்டணம்‌ 
மணிய னூருடன்‌ ஓடை தகடையும்‌ 
கொன்னை யாறுடன்‌ ஆனங்‌ கூரதும்‌ 
கூடல்‌ பாதிரை கண்ணகுல ஊர்களே! 
கண்ணகுலச்‌ கண்ணப்ப மன்றாடியார்‌ புகழ்ச்சிப்பாடலில்‌ காங்கயம்‌ காணியூராகக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. 
9. காடைகுலம்‌ 
காணிசகளர்கள்‌ 
வள்ளியறச்சல்‌, பாப்பினி, ஆத்தூர்‌, கீரனூர்‌, ஆதியூர்‌, பூந்துறை, பெருந்தொழு, 
பவித்திரம்‌ வெள்ளியணை, கழனியூர்‌, ஏழூர்‌, தோழூர்‌, கங்குப்பட்டி முளையாம்பூண்டி, 
பில்லூர்‌, வாழவந்தி, புன்னம்‌, இளம்பிள்ளை, பட்டிலூர்‌, சடையகுளம்‌, மருதுறை ஆகி 


210 கொங்கு வேளாளர்‌ 
இருபத்தொரு ஊர்கள்‌ காடை குலத்தாரின்‌ காணியூர்களாகும்‌. 
முதல்‌ காணிப்பாடல்‌ 
கன்னல்உயர்‌ வள்ளிநகர்‌ புகழ்பெறும்‌ பார்ப்பதி 
கருணைபெறும்‌ ஆத்தூருடன்‌ 
கனகமுயர்‌ கீரனூர்‌ ஆதியூர்‌ நன்னகர்‌ 
காரணர்‌ உறைந்தபதியும்‌ 
நன்னர்சேர்‌ பூந்துறை பெருந்தொழு பவித்திரம்‌ 
நன்மைசெறி வெள்ளியணையும்‌ 
நலமான கழனியூர்‌ ஏழூரு தோழூரு 
நாட்டிலுயர்‌ கங்குப்பட்டி. 
இன்னிலத்‌ திலகுமுளை யாம்பூண்டி புல்லூரு 
இயல்வாழ வந்திபுன்னம்‌ 
இளம்பிள்ளை பட்டிலூர்‌ சடையகுளம்‌ மருதுறை 
இவைபதியில்‌ அரசுபுரியும்‌ 
பொன்னின்மே ழிக்கதிபர்‌ செங்குவளை அணிமார்பர்‌ 
பூமிபா லகரானவர்‌ 
போதமிகு காடைகுல மகராசர்‌ வாழ்கின்ற 
புகழ்பெருகு காணியிவையே! 
காடை குலத்திற்கு வேறு மூன்று காணிப்பாடல்களும்‌ உள்ளன. அவற்றில்‌ தூசியூர்‌, 
மாவிரட்டி, சேமந்தூர்‌, வெண்ணந்தூர்‌, மங்கலம்‌, மோடமங்கலம்‌, காகம்‌, ஆலாம்பாடி, 
நசியனூர்‌, வேம்பத்தி, கூடற்கரை, சிறுநல்லூர்‌, பட்டாலி ஆகிய ஊர்களும்‌ காடைகுலக்‌ 
காணியூர்களாகக்‌ குறிக்கப்பெறுகின்றன. 


இரண்டாம்‌ காணிப்பாடல்‌ 


கன்னல்‌உயர்‌ பூந்துறை பெருந்தொழு புவுத்திரம்‌ 
கருணைபெறும்‌ ஆத்தூருடன்‌ 

கனகமுயர்‌ வெள்ளியணை ஆதியூர்‌ நன்னகர்‌ 
காரணர்‌ உறைந்தபதியும்‌ 

இன்னிலத்‌ தினியமுளை யாம்பூண்டி புல்லூரு 
இயல்வாழ வந்திபுன்னம்‌ 

இளம்பிள்ளை பட்டிலூர்‌ சடையகுளம்‌ மருதுறையும்‌ 
ஏழூரு தோழூருடன்‌ 

சென்னெல்செறி கழனியூர்‌ கீரனூர்‌ ஆண்மைமிகு 
திறமையுள கங்குப்பட்டி 

செல்வமிகு வள்ளிநகர்‌ காடைகுல வள்ளல்கள்‌ 
தீர்க்கஅர சாட்சிபுரியும்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 211 

மன்னர்பணி யும்பெரிய நாயகி மனோன்மணியின்‌ 
மலரடியை மறவாதவர்‌ 

வன்னிபூ பதிஉதவு செல்லயன்‌ காடைகுல 
மகராசர்‌ காணியிதுவே! 

. மூன்றாம்‌ காணிப்பாடல்‌ 

கன்னல்செறி தூசியூர்‌ புல்லூர்‌ தோழூர்‌ 
கனமான மாவிரட்டி 

கதித்திடும்‌ சேமந்தூர்‌ வெண்ணந்தூர்‌ மங்கலம்‌ 
கனிவாத்தூர்‌ தேவர்தொகையும்‌ 

மன்னவர்‌ புகழ்மோட மங்கலம்‌ இவையுடன்‌ 
வளமைபெறும்‌ பூந்துறையுமாம்‌ 

வண்மைசேர்‌ காகம்‌ ஆலாம்பாடி நசையனூர்‌ 
வளர்‌ கூடக்கரையுமாம்‌. 

சென்னெல்செறி புன்னம்‌ பெருந்துறை வேம்பத்தி 
சிறுநல்‌ லூர்பட்டிலூர்‌ 

செயமான இளம்பிள்ளை கீரனூர்‌ பட்டாலி 
திறமான வள்ளிநகரும்‌ 

அன்னதரு வான பார்ப்பதி நகருக்கு 
அதிபன்‌என வந்தசுமுகன்‌ 

அரசர்மனம்‌ மகிழவரும்‌ காடைகுல மேருவென 
அவனிதனில்‌ வருகாணியே! 

நான்காம்‌ காணிப்பாடல்‌ 

நன்னெறிசேர்‌ பூந்துறை பெருந்துறை பவுத்திரம்‌ . - 
நன்மைசெறி வெள்ளியணையும்‌ 

நலமான கழனியூர்‌ ஏழூரு தோழூரு 
நாட்டிலுயர்‌ கங்குப்பட்டி 

இன்னிலத்‌ திலகுமுளை யாம்பூண்டி புல்லூரு 
இயல்வாழ வந்திபுன்னம்‌ 

இளம்பள்ளி பட்டிலூர்‌ இவையெலாம்‌ அதிபதி 
எனவந்த காடைகுலனே 

பன்னுதமிழ்‌ வாணருக்கு ஐந்தரு வேநீலி 
பழிகழு வியநிருபனே : 

பார்மீதில்‌ உன்புகழ்க்கு இணையாக ஒருவரை 
பகருதற்‌ கெளிதாகுமோ 

மன்னர்புகழ்‌ பூந்துறைசை நாடாளும்‌ அவிநாசி 


212 கொங்கு வேளாளர்‌ 


மைந்தனே மகராசனே 
மதனவா ரணவாசி ராசனே எதிரிட்ட 
மருமன்னி யர்கண்டனே! 
10. காரிகுலம்‌ 
காணியூர்கள்‌ 
கன்னிவாடி, காரையூர்‌, கொந்தளம்‌, எழுமாத்தூர்‌, சேவூர்‌. மேச்சேரி, பூங்குறிச்சி, 
ஆனங்கூர்‌, மண்மங்கலம்‌, பட்டிலூர்‌, வள்ளைக்குழி உஞ்சணை, புத்தூர்‌ ஆகியவை 
காரிகுலக்‌ காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 
நானிலம்‌ மதிக்கஉயர்‌ புகழ்கன்னி வாடியும்‌ 
நற்காரை யூர்கொந்தளம்‌ 
நறைமேவு பொழில்சூழும்‌ எழுமாதை நகர்சேவூர்‌ 
நவிலுமேல்ச்‌ சேரிநகரம்‌ 
மானிதி குலாவூபூங்‌ குறிச்சிஆ னங்கூர்மண்‌ 
மங்கலம்‌ பட்டிலூரும்‌ 
மஞ்சுலவு வள்ளைக்‌ குழிப்பதியும்‌ உஞ்சணையும்‌ 
வைப்பான புத்தூருடன்‌ 
தானினிய காணிபெறு காரிகுல தூயனே 
தமிழன்பர்க்கு அடிமைமுறியும்‌ 
தானுலவு கைத்தல மேழிப்‌ பதாகையான்‌ 
தண்குவளை மாலைமார்பன்‌ 
தேனினிய மொழிமாதர்‌ ஆசைபெறு மார்பனே 
தேவேந்திர முத்தேந்திரனே 
சேயநின்‌ சொல்லரி வானநஞ்‌ சயதீர 
சீர்த்திமிஞ்‌ சியயோகனே. 
11. குழாயர்‌ குலம்‌ 
காணியூர்கள்‌ 
கண்ணபுரம்‌, அவிநாசி, வைகாவூர்‌ ௫ாடு, பூந்துறை நாடு, கோயிலூர்‌, விளங்கில்‌, 
கண்டியன்கோயில்‌, நிழலி, கலியாணி, ஆனையூர்‌, குழாநிலை, குயப்பள்ளி, கருமாபுரம்‌, 
புத்தரச்சல்‌, கோயில்பாளையம்‌, நிரையூர்‌, கொற்றனூர்‌ ஆகியவை குழாயகுலக்‌ 
காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 


வளமிலகு நாகமலை சென்னிமலை கொல்லிமலை 
வானிலங்கும்‌ ஆனைமலைசேர்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 213 
மாசிலா அலகுமலை பன்றிமலை பொன்னூதி 
மலைசெம்பொன்‌ மலைகுடகுடன்‌ 
தலமிளகு காஞ்சிமா நதிவானி நள்ளாறு 
தாழ்வில்‌ஆன்‌ பொருநைலவணம்‌ 
தாங்குநதி காவேரி ஆளியாறுடன்பல 
தருமதென்‌ கரைநாடுகாண்‌ 
புளகண்ணை அவிநாசி வைகாவூர்‌ நாடுகீழ்ப்‌ 
பூந்துறைசை மேல்ப்பூந்துறை 
புகழ்கோயி லூர்விளங்கில்‌ கண்டியன்‌ கோயில்நிழலி 
பொற்பமரும்‌ கலியாணியூர்‌ 
களபமுள ஆனையூர்‌ குழாநிலை குயப்பள்ளி 
கருமாபுரம்‌ புத்தரசை 
கவசைநிரை யூர்கொற்றை மேவிய குழாயரைக்‌ 
காத்திடும்‌ பெரியம்மனே. 
12. கூறைகுலம்‌ 
காணியூர்கள்‌ 
தலையநல்லூர்‌ ( சிவகிரி), மின்னாம்பள்ளி, சேமூர்‌, மாதேவி, திடூமல்‌, நசியனூர்‌, 
வெள்ளியணை, மேச்சேரி, செகதாபுரம்‌, கொத்தனூர்‌, பாப்பினி, பிடாரியூர்‌, பழனி, 
திண்டமங்கலம்‌, நவனி, அரசிலாமணி, பெரியபுலியூர்‌, கிழாம்பாடி, கலங்காணி, வடூகநகர்‌, 
வளவனூர்‌ ஆகியவை கூறைகுலக்‌ காணியூர்கள்‌. 
முதல்‌ காணிப்பாடல்‌ 
செந்தமிழ்‌ வளம்பெற்ற தலைசைமின்‌ னாம்பள்ளி 
சேமூரு மாதேவியும்‌ 
செய்திடுமல்‌ நசையனூர்‌ வெள்ளியணை மேச்சேரி 
செகதாபுரம்‌ கொத்தனூர்‌ 
அந்தமிகு பாப்பினி பிடாரியூர்‌ பழனியும்‌ 
அருள்திண்ட மங்கைநவனி 
அரசிலா மணிபெரிய புலிநகர்‌ கிழாம்பாடி 
அழகுள கலங்காணியும்‌ 
சந்தமிகு வடுகநகர்‌ வளவனூர்‌ இவையெலாம்‌ 
தழைக்கவே காணிபெற்றாய்‌ 
சதுரங்க சேனைசெறி அரையவள நாடனே 
சம்பிரமிகு கூறைகுலனே 
கந்தமிகு நாகீசர்‌ அழகுதிரு வனிதையை 
கரிவரதர்‌ பொன்காளியை 


. 214 கொங்கு வேளாளர்‌ 
கனவில்மற வாமல்‌உயர்‌ காளிஅரு ளால்வந்த 
காளியண மகராசனே ! 
இரண்டாம்‌ காணிப்பாடல்‌ 
திதமுலவு புகழ்கொண்ட தலசைமின்‌ னாம்பள்ளி 
சேமூரு நசையனூரும்‌ 
திடுமல்மா தேவிநகர்‌ அரசிலா மணியுடன்‌ 
செயமான வளவனூரும்‌ 
பதியில்மிக்‌ காகிய பிடாரியூர்‌ வெள்ளியணை 
பார்ப்பதியும்‌ மேச்சேரியும்‌ 
பரிவான பெரியபுலி யூர்காணி யும்கொண்ட 
பண்பான கூறைகுலனே 
மதிமுக சவுந்தரிய ரணவீர பத்ரனே 
வல்லாண்மை பெற்றசூரா 
வளமான பொன்னிநதி வானிநதி காஞ்சியும்‌ 
மருவுபூந்‌ துரைநாடனே 
அதிமதன ரூபன்‌ பழனியைத்‌ துணைவன்‌எனும்‌ 
அன்பான வரராமனே 
அறிவுடைய மால்துரைச்‌ சின்னயன்‌ புதல்வனே 
அமராப திக்குரிசிலே. 
13. சாத்தந்தை குலம்‌ 
காணியூர்கள்‌ 
வெள்ளோடு, நாகம்பள்ளி, கூகலூர்‌, விசயமங்கலம்‌, குன்னத்தூர்‌, அல்லாளபுரம்‌, 
கூடலூர்‌, உகாயனூர்‌, காங்கயம்‌, இலவமலை, பாலத்தொழு, கருவலாம்பாடி, 
காரைக்தொழு, அத்தாணி, அல்லிபுரம்‌, வல்லிபுரம்‌ ஆகியவைசாத்தந்தைகுலச்‌ 
காணியூர்களாகும்‌. 
புதுநகர்‌ நல்லணவேள்‌ காதல்‌ 
வெள்ளோடை ஆம்பல்களும்‌ மெய்நளின மாமலர்சூழ்‌ 
வெள்ளோடை யும்பரவு வெள்ளோடை அம்பதியும்‌ 
நாகநகர்‌ கூகலூர்‌ நல்விசைய மங்கையுடன்‌ 
சேகரம்சேர்‌ குன்றைநகர்‌ செப்பும்‌அல்‌ லாளபுரம்‌ 
கூடலூர்‌ உகாயனூர்‌ கொள்ளஅருள்‌ காங்கயமும்‌ 
நீடுஇல வன்மலையும்‌ நேயமிகும்‌ பாலைநகர்‌ 
நற்கருவ லாம்பாடி நன்னகராம்‌ காரைத்தொழு 
சொற்குலவும்‌ அத்தாணித்‌ தொன்னகரும்‌ நன்னயமாய்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 215 
அல்லிபுரத்‌ துக்கதிக அதிகபுகழ்‌ நிறைந்த 
வல்லிபுரம்‌ என்னும்‌ வளநகரும்‌ மேன்மைகொண்டோன்‌ 
இன்னும்‌ பலகாணி இன்பமுட னேபடைத்த 
கன்னன்நிகழ்‌ சாத்தந்தை கனத்த புகழுடையான்‌! 
காணியூர்கள்‌ 
வெள்ளோடு, காங்கயம்‌, விசயமங்கலம்‌, காரத்தொழு, பாலத்தொழு, அல்லாபுரம்‌ 
கூறப்படுகின்றன. 
முதல்‌ காணிப்பாடல்‌ 
கொங்கினில்‌ கலியுகம்‌ சகாத்தநா லாயிரத்து 
இருநூற்றி ஏழுபத்தில்‌ 
குலோத்துங்க சோழனும்‌ சேரனும்‌ பாண்டியன்‌ 
குலமது வகுக்கும்நாளில்‌ 
மங்கைமணி சாத்தந்தை உலகில்மன்‌ றாடிக்கு 
வரிசைப்பட்‌ டம்‌ தரித்தே 
மன்னுகர வருஷம்‌ஆ வணிதேதி பத்தினில்‌ 
வந்தசெவ்‌ வாய்க்கிழமையில்‌ 
கங்கைகுலக்‌ காலிங்க ராயவெள்‌ ளோட்டூடன்‌ 
காங்கயம்விசய மங்கைநகரம்‌ 
காரைதொழு பாலத்தொழு அல்லாள புரமதில்‌ 
கடகம்‌எனும்‌ யானைகட்டி 
முன்கையில்‌ சந்தனம்‌ உரைத்ததே வணன்‌உதவு 
முந்துபெத்‌ தாமகீபன்‌ 
முனைபெற்ற திருமலை சரவணமன்‌ றாடிக்கு 
மூவர்முடி சூட்டினர்களே 
இரண்டாம்‌ காணிப்பாடல்‌ 
காணியூர்களாக நாகம்பள்ளி, உகாயனூர்‌ கூறப்படுகின்றன 
திசைபரவு கலியுகம்‌ சகாத்தம்ரெண்‌ டாயிரம்‌ 
சென்றநூற்‌ றேழுக்குமேல்‌ 
தசமியும்‌ ரேவதி வெள்ளிசுக்ல பட்சமதில்‌ 
செம்பொன்மா முடிசூட்டியே 
மசச்சோழன்‌ இம்முடிப்‌ பாண்டியன்‌ சேரனும்‌ 
மன்னர்கள்‌ முன்பாகவே 
வார்த்தையது தவறாமல்‌ சாத்தந்தை நீயென்று 
வளர்‌உலகில்‌ மன்றாடியார்‌ 


விசையுற்ற நாகநகர்‌ வெள்ளோடூ காங்கயம்‌ 


216 கொங்கு வேளாளர்‌ 


வியன்காரைத்‌ தொழுபாலையும்‌ 
வெற்றியுள உகாயனூர்‌ அல்லாள புரமதனை 
வேளமனு நீபடைத்தாய்‌ 
அசையாத யோகனாம்‌ காலிங்கன்‌ திருமலை 
அன்புபெத்‌ தாமகீபன்‌ 
அழகுபெறு திருமலை சரவண மன்றாடிக்கு 
அதிகமுடி சூட்டினாரே. 
14. செகன்குலம்‌ 
காணியூர்கள்‌ 
கெட்டி செவியூர்‌, அவிநாசி, சேவூர்‌, வண்டியூர்‌, மணக்கடவு ஆகிய காணியூர்களும்‌, 
வடகொங்கு, நரையனூர்‌ நாடு, சென்கரை நாடு ஆகியவற்றில்‌ காணியூர்களும்‌ உண்டு, 
காணிப்பாடல்‌ 
வட்டமிடூ பரிநகுலன்‌ கெட்டிசெவி யூரனே 
வடகொங்கு நன்னாடனே 
மருவுபுக்‌ கொளியூரு அழகுசே வூரனே 
வண்டியம்‌ பதியூரனே 
திட்டமுடன்‌ வருகின்ற பொங்கலூர்‌ நாடனே 
தென்கரசை வளநாடனே 
சித்தாறு காஞ்சிபுரம்‌ வானிகா வேரியும்‌ 
செல்வனே புகழ்பெற்றவா 
அட்டதிசை புகழவரு காட்டம்மை சின்னம்மை 
அறிவுடைய முருகேசரும்‌ 
அரசுபுரி வஞ்சியில்‌ பதிகள்துரை மக்கள்முன்‌ 
ஆஸ்தான மதுமெச்சவே 
கட்டளைய தாகவரு மணக்கடவு எனதென்று 
காணிக்கு மழுவெடுத்தாய்‌ 
கந்தனருள்‌ செகன்குல தயிலன்‌அருள்‌ தயவனே 
கனயோக குணசீலனே ! 
15. செங்கண்ணன்குலம்‌ 
காணியூர்கள்‌ 
சிற்றமுந்தூர்‌, கடம்பங்குறிச்சி, சிராமலை, கண்ணபுரம்‌, வையப்பமலை, 
நேரிமலை, திருச்சிராப்பள்ளி, திருவெள்ளறை, சீரங்கம்‌, சிவாயம்‌, சிதம்பரம்‌, 


குடூமியாமலை, திருவொற்றியூர்‌, திருக்கழுக்குன்றம்‌, காங்கயம்‌, கொடுமுடி, சிங்கநல்லூர்‌, 
கொங்கூர்‌, திருவானைக்காவல்‌, சீர்காழி, கன்னாங்கோயில்‌, விசயநகரம்‌, முதலைநகர்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 217 
ஆகியவை செங்கண்ணகுலக்‌ காணியூர்களாகும்‌. 
முதல்‌ காணிப்பாடல்‌ 
திருவுற்ற சிற்றழுந்‌ தூர்கடம்‌ பங்குறிச்சி 
சிராமலை கண்ணபுரமும்‌ 
செயமிகும்‌ வையமலை நேரிமலை சீர்திருச்‌ 
சிராப்பள்ளி திருவெள்ளறை 
தருவுற்ற சீரங்கம்‌ சிவாயமலை சிதம்பரம்‌ 
தன்னுலவு குடூமிமலையும்‌ 
தருமதிரு வொற்றியூர்‌ கழுக்குன்றம்‌ காங்கயம்‌ 
தவமிகும்‌ கொடூமுடியுடன்‌ 
மருவுற்ற சிங்கநல்‌ லூருகொங்‌ கூருடன்‌ 
வளர்திரு ஆனைக்காவல்‌ 
வளமிகுசீர்‌ காழிகன்‌ னாங்கோயில்‌ விசயநகர்‌ 
வடிவுள்ள முதலைநகரும்‌ 
அருளுற்ற சிவமலைக்‌ குமரர்தாள்‌ மறவாத 
அன்புசெங்‌ கண்ணகோத்திரன்‌ 
அமராப திப்பல்லவ ராயதுரை எந்நாளும்‌ 
அரசுபுரி காணியிவையே! 
இரண்டாம்‌ காணிப்பாடல்‌ 
சிற்றழுந்தூரு கடம்பங்‌ குறிச்சி சிதம்பரமும்‌ 
கற்றபொங்‌ கற்சி ராமலை காங்கயம்‌ கண்ணபுரம்‌ 
கொற்றம்‌ கழுக்குன்றம்‌ மேழிப்‌ பதாகை குவளையணி 
வெற்றியூர்‌ செங்கண்ண கோத்திரத்‌ தார்காணி விசையங்களே! 
16. செம்பகுலம்‌ 
காணியூர்கள்‌ 
பாசாறு, கருவூர்‌, திருவழுந்தூர்‌, பரஞ்சேர்வழி, பொங்கலூர்‌ ( நாட ), மணக்கடவு, 
நல்லூர்‌, அவிநாசி, காஞ்சிக்கோயில்‌, சத்தியமங்கலம்‌, புலியூர்‌, சம்பை, முசிறி, குளித்தலை, 
குந்தாணிபோன்ற ஊர்களும்‌ குடகுப்பகுதியும்‌ செம்பகுலத்தார்‌ காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 


பங்கயத்‌ துளபணி சேருமலை மன்னனே 
பண்ணைமே டாதிபதியே 

பாசாறு கருவூர்‌ திருவழுந்‌ தூரனே 
பரஞ்சைநக ராதிபதியே 


218 கொங்கு வேளாளர்‌ 


பொங்கலூர்‌ நாடனே மணக்கடவு வேந்தனே 
புகழ்சேர்ந்த நல்லூரனே 
புக்கொளி யூர்காஞ்சிக்‌ கோயில்சத்‌ திமங்கை 
புலியூர்‌ சம்பைதனிலே 
இங்கிதம தாகவரும்‌ செம்பகுல மன்னனே 
இயல்முசிறி குளித்தலையனே 
எங்கும்புகழ்‌ செம்பகுலக்‌ கங்கைகுலப்‌ புண்ணியா 
இரவலர்க்கு உதவுதருவே 
கொங்கிலுயர்‌ பொருநைநதி சித்தாறு காஞ்சியும்‌ 
குடகுகுந்‌ தாணிஅதிபா 
குழந்தைவே லப்பனருள்‌ அமரா பதிக்குரிசில்‌ 
குவளையந்‌ தார்மார்பனே! 
17. செம்பூத்தன்குலம்‌ 
காணியூர்கள்‌ 
மாம்பறை, இரணபுரம்‌, மண்டபத்தூர்‌ அத்தனூர்‌, வயிரூசி, குமரமங்கலம்‌, அந்தியூர்‌, 
இராம கூடல்‌, காடனூர்‌, கண்டகுலம்‌ மாணிக்கம்‌, வாகை, கீரம்பூர்‌, தாராபுரம்‌ 
தென்சேரி, விதரி ( அத்திப்பாளையம்‌ ), சேமூர்‌, மொஞ்சனூர்‌, கூடச்சேரி, கருமனூர்‌, 
புல்லூர்‌, சிவதை, வாழவந்தி, உத்தமசோழபுரம்‌, மாத்தூர்‌, திண்டமங்கலம்‌, வைகுந்தம்‌, 
முடுதுறை, கொற்றனூர்‌ (ங்கரண்டாம்பாளையம்‌ ஆகிய ஊர்கள்‌ செம்பூத்த குலக்‌ 
காணியூர்களாகும்‌. 
முதல்‌ காணிப்பாடல்‌ 
மண்டலம்‌ தன்னில்வளர்‌ மாம்பறை இரணபுரம்‌ 
மண்டபத்‌ தூர்‌அத்தனூர்‌ 
வயிரூசியும்குமர மங்கலமும்‌ அந்தியூர்‌ 
வளம்பெருகு இராமகூடல்‌ 
வண்டமிழ்க்‌ காடனூர்‌ கண்டகுல மாணிக்கம்‌ 
வாகைகீ ரம்பூருமே 
மன்னுதா ராபுரம்‌ தென்சேரி விதரிநகர்‌ 
மானசே மூர்மொஞ்சனூர்‌ 
எண்டிசை விளங்குகூடச்சேரி கருமனூர்‌ 
இலகுபுல்லூர்‌ சிவதையும்‌ 
இயல்வாழ வந்திபுகழ்‌ உத்தமச்‌ சோழ புரம்‌ 
எழிலான மாத்தூருடன்‌ 
திண்டமங்‌ கலமும்வை குந்தமும்‌ முடுதுறை 
தென்கொற்றை நகரில்வாழும்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 219 
திருமலைச்‌ செல்வனெனும்‌ முதலிமகி பாலனே 
செம்பூத்த குலதிலகனே ! 
ஒரு சுவடியில்‌ அத்தனூர்‌ என்பதற்குப்‌ பதிலாக ஆரியூர்‌ என்று எழுதப்பட்டுள்ளது. 
மாத்தூருடன்‌ என்பதற்குப்‌ புத்தூருடன்‌ என்ற பாடபேதம்‌ உண்டு. செம்பூத்த குலத்திற்கு 
வேறு இரண்டு காணிப்பாடல்கள்‌ உள்ளன. அவற்றில்‌ பிறசை, கருமாபுரம்‌, மங்கலம்‌, 
கொன்னையாறு, வேட்டம்பாடி, திருவாரூர்‌, தோழூர்‌, தம்மபட்டி, தாளப்பதி, மின்னக்கல்‌, 
சோலையூர்‌, காழனூர்‌, பிள்ளையாநத்தம்‌, முருங்கத்தொழு, அயோத்தியாபட்டணம்‌, 
தோகைநத்தம்‌, வஞ்சி, நல்லூர்‌, சீனாபுரம்‌, ஆதியூர்‌, வடுகந்கர்‌, லக்கம்பாடி 
கொங்கணாபுரம்‌, கன்னிவாடி, இரும்பை, காதப்பள்ளி, வேலூர்‌, நத்தம்‌, வீசனம்‌, 
தோகைநத்தம்‌ ஆகிய ஊர்கள்‌ செம்பூத்த குலத்தார்‌ காணியூர்களாகத்‌ 
குறிக்கப்பெறுகின்றன. 
இரண்டாம்‌ காணிப்பாடல்‌ 
மாவுற்ற கீரம்பூர்‌ பிறசைகரு மாபுரம்‌ 
மங்கலம்‌ கொற்றைமொஞ்சை 
மாநகர்‌ கொன்னைவேட்‌ டம்பாடி விதரிதிரு 
வாரூரு உடும்பைசிவதை 
காவுற்ற ஊதிநகர்‌ தோழூரு தம்மநகர்‌ 
தாளபதி மின்னல்சோலை 
காழனூர்‌ பிள்ளையார்‌ நத்தம்‌ஈ சன்முருங்‌ 
கைப்பெரும்‌ தொழுவயோத்தி 
பூவுற்ற தோகைநத்‌ தம்கொங்கு வஞ்சிரண 
புரம்‌ நல்லூர்‌ சீனம்‌ஆதி 
புரம்‌ வடுக நகர்லக்‌ கம்பாடி கொங்கணா 
புரம்சென்னெல்‌ கன்னிநகரே 
கூவம்‌உற்‌ நிடூவாழ வந்திமுடூ துறைவயிரூசி 
கொல்லிசிற்‌ றாறுபொருனை 
கொற்றநகர்‌ உற்றசெம்‌ பூத்தகோத்‌ திரர்காணி 
கொண்டனர்கள்‌ மிகவாழ்கவே. 


மூன்றாம்‌ காணிப்பாடல்‌ 


சீர்மருவு கீரம்பூர்‌ பிரசைவேட்‌ டம்பாடி 
தென்கொற்றை யூர்விதரியூர்‌ 

செய்யபுகழ்‌ மின்னக்கல்‌ இடும்பைகா தப்பள்ளி 
செம்பைவே லூருநத்தம்‌ 

கார்மருவு சோலைசெறி பிள்ளையா நத்தமும்‌ 
கருமநகர்‌ வீசனமதும்‌ 


220 கொங்கு வேளாளர்‌ 
கனமிகு முருங்கைப்‌ பெருந்தொழு அமோத்தியும்‌ 
கல்விசேர்‌ தோகைநத்தம்‌ 
ஏர்மருவு கொங்குதா ராபுரம்‌ மிக்கான 
எழில்தரும தானநல்லூர்‌ 
இனியதென்‌ கொல்லிமலை எண்பத்கெட்‌ டூருக்கும்‌ 
இறைவனே செம்பூதனே 
வார்‌அணியும்‌ முலைமாதர்‌ வேள்‌என மதிக்கவரு 
மைந்தனாம்‌ ஐந்தருவதாம்‌ 
வானவர்கள்‌ புகழவரு நலகுமா ரேந்திரன்‌ 
.. மாற்றலர்‌ மனத்தின்‌இடியே. 
18. செல்லகுலம்‌ 
காணியூர்கள்‌ 
அஞ்சூர்‌, அனுமன்பள்ளி, தலைநாடூ, இடையாறை, தாராபுரம்‌, ஈரோடு, இருப்புலி, 
பட்டிலூர்‌, எழுமாத்தூர்‌, கருங்கல்பாடி, வெஞ்சமாங்கூடல்‌, கடம்பங்குறிச்சி, முட்டம்‌, 
கொன்னையார்‌, கச்சுப்பள்ளி, ஆனங்கூர்‌, பருத்திப்பள்ளி, வண்டிநத்தம்‌, குலவிளக்கு, 
அவிலூர்‌, அறச்சலூர்‌, வள்ளிஎறிச்சல்‌, பவானி, வட்டூர்‌,விளக்கேத்தி, ஆறுகொழு, 
கோக்கிளாய்‌, மணப்பள்ளி, வெள்ளோடு ஆகிய ஊர்கள்‌ செல்ல குலத்தார்‌ காணியூர்களாகும்‌. 
முதல்‌ காணிப்பாடல்‌ 
தண்டமிழ்க்‌ கவிவாணர்‌ புகழ்‌அஞ்சி அனுமாதை 
தலையநாடூ இடையாறையும்‌ 
தாரா புரத்துடன்‌ ஈரோடூ இலுப்பையும்‌ 
தருமமிகு பட்டிலூரும்‌ 
எண்டிசையில்‌ எழுமாதை கருங்கல்லுப்‌ பாடியும்‌ 
இயல்வெஞ்சை கடம்பம்முட்டம்‌ 
இன்பவழி கொன்னையார்‌ கச்சுபளி ஆனங்கூர்‌ 
இனமிகும்‌ பருத்திப்பள்ளி 
வண்டிநத்தம்‌ குலவிளக்கு அவிலூர்‌ அறச்சலூர்‌ 
வள்ளிநகர்‌ கூடூுதுறையூர்‌ 
வட்டூர்‌ விளக்கேத்தி ஆறுதொழு கோக்கிளாய்‌ 
மணப்பள்ளி வெள்ளோடையூர்‌ 
கொண்டதுரை யேகனக செல்லகுல மேருவே 
கொற்றைஆ அனந்தன்‌ உதவும்‌ 
கூறுமொழி பிசகாத சின்னய வசீரனே 
குவலயம்‌ புகழ்த்தாருவே! 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 221 
செல்ல குலத்திற்கு வேறொரு காணிப்பாடல்‌ உள்ள \ J 
ற்கு வேறெ ofl து. அதில்‌ புகலூர்‌, கருமனூர்‌, 
கபிலை நகர்‌ ஆகிய ஊர்களும்‌ செல்ல குலத்தார்‌ காணியூர்களாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 
இரண்டாம்‌ காணிப்பாடல்‌ 
அஞ்சையூர்‌ எழுமாதை தலையநாடூ இடையாறை 
அனுமநகர்‌ தாராபுரம்‌ 
ஆறுதொழு ஈரோடு இருப்புலி வெள்ளோடூ 
அறச்சலூர்‌ பட்டிலூரும்‌ 
வெஞ்சநகர்‌ கச்சிபளி வண்டிநத்‌ தங்குல 
விளக்கொடு விளக்கேத்தியும்‌ 
வெற்புகலி யூர்கொன்னை யாறுடன்‌ பருத்திப்பளி 
்‌ வெண்கரும னூரினுடனே 
செஞ்சொல்புகழ்‌ வள்ளிநக ரும்வண்‌ டூரைசெய்‌ 
சீர்மணப்‌ பள்ளியுடனே 
தேங்குபுகழ்‌ கோக்கிளாய்‌ இன்‌ஆனங்‌ கூரதும்‌ 
சீரான கபிலைநகரும்‌ 
நஞ்சைதிகழ்‌ கின்றகருங்‌ கல்பாடி முட்டம்‌ 
நற்கடம்‌ பங்குறிச்சி 
நாட்டிலுயர்‌ செல்லகுல மகராசர்‌ காணியொடூ 
நானிலம்‌ தனில்வாழ்கவே. 
19. செவ்வாயர்‌ குலம்‌ 
காணியூர்கள்‌ 
வானிகூடலூர்‌ ( பவானி ), மாதப்பநல்லூர்‌, சிறுமுகை, தோடயம்‌, வெள்ளகோயில்‌, 
உப்பிடமங்கலம்‌, செவளம்பூண்டி, பள்ளிமங்கலம்‌, சத்தியமங்கலம்‌, செங்கப்பள்ளி, 
ராசிபுரம்‌, அஞ்சூர்‌, ஏழூர்‌, சேவூர்‌, பழையனூர்‌, மலையனூர்‌, பருத்தியூர்‌, சகரந்தி, 
தேவதாயம்‌, கோட்டை, மணிநகர்‌, கருவலூர்‌, தகடப்பாடி, சோழனூர்‌, வஞ்சி குரூற்‌, 
கொங்கல்நகர்‌, அரவக்குறிச்சி, தாந்தோணி, துங்காவி இவை செவ்வாயர்‌ குலக்‌ 
காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 
வல்லமை புகழ்பரவு செவ்வாயர்‌ குலமருவு 
வாணியங்‌ கூடலுடனே 
மாதப்ப நல்லூரும்‌ சிறுமுகை தோடயம்‌ 
வாழ்வுசேர்‌ வெள்ளகோயில்‌ 
நல்லஉப்‌ பிடமங்கை வளமைசெவ ளாம்பூண்டி 
நாணயப்‌ பள்ளிமங்கை 
நானில மதிக்கவரு சத்திசெங்‌ கைப்பள்ளி 
ராசிபுரம்‌ அஞ்சிநகரும்‌ 


222 கொங்கு வேளாளர்‌ 
பல்லவஞ்‌ சேர்கின்ற ஏழூரு சேவூரு 
பழையனூர்‌ மலையனூரும்‌ 
பருத்தியூர்‌ சகரந்தை தேவதா யங்கோட்டை 
பகர்கின்ற மணிநகருடன்‌ 
சொல்லரிய கருவலூர்‌ மேவுதக டப்பாடி 
சோழனூர்‌ வஞ்சிநகரம்‌ 
சுகிர்தமிகு கொங்கல்நகர்‌ அரவக்‌ குறிச்சிதாந்‌ 
தோணிதுங்‌ காவிதானே! 
20. சேகர்‌ குலம்‌ 
காணியூர்கள்‌ 
காஞ்சிக்கோயில்‌, ஓமலூர்‌, பனயம்பள்ளி, முத்தூர்‌, மாம்பூண்டி, காரையூர்‌, நீலம்பூர்‌, 
மண்ணறை ஆகியவை சேகர குலத்தார்‌ காணியூர்கள்‌ 
காணிப்பாடல்‌ 
முதல்காஞ்சி ஓமலூர்‌ முன்பனசை முத்தூர்‌ 
கதிர்செவ ளாம்பூண்டி காரை - மதிசேர்‌ 
வாகுபெறு நீலம்பூர்‌ மண்ணறைதான்‌ மன்னும்‌ 
சேகர்குலத்‌ தோர்காணி செப்பு. 
21. சேவடி குலம்‌ 
காணியூர்கள்‌ 
மோரூர்‌, நசியனூர்‌, முன்னூர்‌, கிழாம்பாடி, பாரியூர்‌, பட்டிலூர்‌, காரூர்‌, சிங்கநல்லூர்‌, 
புத்தூர்‌, கொங்கூர்‌, இராய குளம்‌ ஆகியவை சேவடி குலக்‌ காணியூர்கள்‌ 
காணிப்பாடல்‌ 
மோரூர்‌ நசையனூர்‌ முன்னூர்‌ கிழாம்பாடி 
பாரியூர்‌ சோழனூர்‌ பட்டிலூர்‌ - காரூரும்‌ 
சிங்கநல்லூர்‌ புத்தூர்‌ சேவடிகுலத்‌ தோரிருக்கும்‌ 
கொங்கூரு ராயர்‌ குளம்‌. 
22. தனஞ்செயன்‌ குலம்‌ 
காணியூர்கள்‌ 
வெள்ளகோயில்‌, தென்னிலை, மொஞ்சனூர்‌, சேலம்‌, அத்தனூர்‌, அலைவாய்மலை, 
தேங்குறிச்சி, குன்னத்தூர்‌, கன்னிவாடி, சோமயநல்லூர்‌, சேவூர்‌, முஞ்சனூர்‌ ஆகியவை 
தனஞ்செய குலக்‌ காணியூர்கள்‌. 
காணிப்பாடல்‌ 


சீர்கொண்ட வெள்ளக்கல்‌ தென்னிலை மொஞ்சனூர்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 223 
சேலம்‌உயர்‌ அத்தனூரும்‌ 
திருவுலவு அலைவாய்‌ மலையதும்‌ சேர்ந்தபுகழ்‌ 
தேங்குறிச்‌ சிப்பதியுடன்‌ 
கார்கொண்ட சோலைசெறி மேன்மைகுன்‌ றாமல்வரு 
கனகுன்றை கன்னிவாடி 
கனகசோ மயநல்லூர்‌ சேவூரு முஞ்சனூர்‌ 
கனமுறும்‌ காணிபெற்றாய்‌ 
தார்கொண்ட குவளையந்‌ தாமனே சோமனே 
தனஞ்செய குலக்குரிசிலே 
தயவுடன்‌ செல்லாண்டி யுமைவீரக்‌ குமாரிரு 
தாளிணையை வணங்குதூயர்‌ 
வார்கொண்ட கொங்கையர்‌ அனங்கவேள்‌ தேவனே 
வரபுத்ர னானசெல்வா 
மகராச பதிசெல்ல வசீரகெம்‌ பீரனே 
வனசலட்‌ சுமிவாசனே! 
23. தூரகுலம்‌ 
காணியூர்கள்‌ 
மானூர்‌, வெங்கம்பூர்‌, குமரமங்கலம்‌, தும்பங்குறிச்சி, சீராப்பள்ளி, பாலமேடு, 
தூரம்பாடி, காங்கயம்‌, பொன்குறிச்சி, முடக்குறிச்சி, கீரனூர்‌, இடையாறை, முடூதுறை, 
பட்டிலூர்‌, பாசூர்‌, பழமங்கலம்‌, கொடையூர்‌, முசிறி, பழனி ஆகியவை தூரகுலக்‌ 
காணியூர்கள்‌. 
காணிப்பாடல்‌ 
பங்கயத்‌ திருவுலவு மானூரு வெங்கயம்‌ 
பதிகுமர மங்கையுடனே 
பண்புதிகழ்‌ தும்பங்‌ குறிச்சி சீராப்பள்ளி 
பாலைதா ரம்பாடியும்‌ 
சிங்கநகர்‌ வாழ்வுற்ற பொன்குறிச்‌ சிக்கதிர்‌ 
சிறந்திடும்‌ முடக்குறிச்சி 
சீர்பெருகு கீரனூர்‌ இடையாறை முடூதுறை 
சிறந்திடும்‌ பட்டிலூரும்‌ 
கொங்குலவு சோலைசூழ்‌ பாசியூர்‌ பழமங்கை 
கொடையூரு முசிறிதனையும்‌ 
குவலயத்‌ தினில்‌அரசு புரிகின்ற தூர குல 
கொற்றனூர்‌ பழனிதனையம்‌ 


224 கொங்கு வேளாளர்‌ 


அங்கணுல கம்பரவு சோழீசர்‌ சிவகாமி 
அடியிணையை மறவாதவர்‌ 

அத்திரவிழி யார்மதனன்‌ உத்தம குணாநிபுண 
அத்தியண மகராசனே !. 


24. தேவேந்திர குலம்‌ 
காணியூர்கள்‌ 


தென்னிலை, ஈசானமங்கலம்‌, வேம்பத்தி, மண்ணறை, பெருங்குறிச்சி, முறங்கம்‌, 
மங்கலம்‌, கீரனூர்‌, காகம்‌, விளக்கேத்தி, ஆரியூர்‌, வேளாம்பூண்டி, மொஞ்சனூர்‌ ஆகியவை 
தேவேந்திர குலக்‌ காணியூர்கள்‌ ஆகும்‌. 
காணிப்பாடல்‌ 
மண்டல மதிக்கவரு தென்னிலை ஈசான 
மங்கைவேம்‌ பத்திநகரும்‌ 
மண்ணறை பெருங்குறிச்‌ சிப்பதி முறங்கமொடூ 
மங்கலம்‌ கீரனூரும்‌ 


விண்டல மளாவுபுகழ்‌ கொண்டதென்‌ காகம்‌ 
விளக்கேத்தி ஆரியூரும்‌ 

மிக்கவே ளாம்பூண்டி மொஞ்சனூரிவையெலாம்‌ 
மிகஅரசு பரிநகுலனே 

அண்டினம தாபரண தேவேந்திர குலதிலகன்‌ 
அதனில்வரு காராளனே 

ஆவுடை மகாலிங்கர்‌ உமையதிரு வல்லிதன்‌ 
அடியிணையை மறவாதவர்‌ 

செண்டுமுலை யார்மதன வேள்சின்னத்‌ தம்பியருள்‌ 
சேயா உபயதூயா 

தென்னவனை நிகரான குமாரசின்‌ னயதீர 
செகமண்ட லாதிபதியே ! 


25. தோடை குலம்‌ 
காணியூர்கள்‌ 
காஞ்சிக்கோயில்‌, பாப்பினி, கன்னிவாடி, காளமங்கலம்‌, முளசி, கூத்தம்பூண்டி, 
காகம்‌, கொளாநல்லி, நசியனூர்‌, மணியனூர்‌, கொன்னையார்‌, கத்தாங்கண்ணி, ஓடப்பள்ளி, 
தகடப்பாடி, மோரூர்‌, ஆலத்தூர்ப்‌ பட்டணம்‌, ஆனங்கூர்‌ ஆகியவை தோடைகுலக்‌ 
காணியூர்கள்‌ 
முதல்‌ காணிப்பாடல்‌ 
திருவுலவு காஞ்சிபார்ப்‌ பதிகன்னி வாடியும்‌ 
செயகாள மங்கைமுளசி 
தேவகூத்‌ தம்பூண்டி காகம்‌ குழாநிலை 
சேர்நசைய னூர்மணியனூர்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 225 
தருவுலவு கொன்னையார்‌ மேவுகற்‌ றான்காணி 
தர்மமிகு ஓடைதகடை 
தமிழ்பெற்ற மோரூரு ஆலத்தூர்ப்‌ பட்டணம்‌ 
தங்கும்‌ ஆனங்கூருடன்‌ 
அருளுலவு பச்சோடை நாதர்பெரி யம்மைதாள்‌ 
அனுதினமும்‌ மறவாதவர்‌ 
- அன்புபெறு தோடைகுல சின்னய்ய நராதிபதி 
அருள்செல்வ னேந்திரபூபன்‌ 
மருவுலவு சேனா பதிக்குரிசில்‌ மைந்தனாம்‌ 
மன்னவன்‌ குழந்தைவேலன்‌ 
மகராசன்‌ எனவந்த மரபுளோர்‌ அனைவர்க்கும்‌ 
வளமைபெற வருகாணியே! 
இரண்டாம்‌ காணிப்பாடல்‌ 
கன்னி வாடி காகம்‌ கொளாநல்லி 
காள மங்கை புகழ்பெறும்‌ பார்ப்பதி 
எண்ணும்காஞ்‌ சிக்கோயில்‌ மோரூர்‌ முளசியும்‌ 
ஏவை கற்றான்‌ காணி நசையனூர்‌ 
வன்ன மேவிய ஆலத்தூர்ப்‌ பட்டணம்‌ 
மணிய னூருடன்‌ ஓடை தகடையும்‌ 
கொன்னை யாறுடன்‌ கூடல்‌ பாதிரை 
கூறு தோடை கண்ணந்தை காணியே 
26. பண்ணை குலம்‌ 
காணியூர்கள்‌ 
கூடலூர்‌, கொல்லன்கோயில்‌, சென்னிமலை, வயிரூசி, பழனி கொடுவாய்‌, 
இடையாறு, கீரனூர்‌, வல்லிபுரம்‌, வாணியம்பாடி, ஊஞ்சலூர்‌, பூவாணி, கலியாணி, 
கண்டியன்கோயில்‌, பெருச்சாணிசத்திரம்‌, புன்னம்‌, பவுத்திரம்‌, கடத்தூர்‌, நெடூங்கூர்‌, 
தும்பங்குறிச்சி, அவிநாசி, கணியாம்பூண்டி, கொற்றமங்கலம்‌, உறையூர்‌, நடூவனேரி, பூவா 
நல்லூர்‌ ஆகியவை பண்ணை குலக்காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 
செகதலம்‌ புகழ்வளர்‌ கூடல்கொல்‌ லங்கோயில்‌ 
சென்னிகிரி வயிரூசியும்‌ 
தென்பழனி கொடூவாயி இடையாறு கீரனூர்‌ 
திருவுலவு வல்லிபுரமும்‌ 
புகழ்பரவு வாணியம்‌ பாடிதென்‌ ஊஞ்சலூர்‌ 
பூவாணி கலியாணியும்‌ 


226 கொங்கு வேளாளர்‌ 
பொன்கண்டி யன்கோயில்‌ பெருச்சாணி சத்திரம்‌ 
புன்னம்பவுத்‌ திரம்கடத்தூர்‌ 
அகமகிழ்‌ நெடுங்கூரு தும்பங்‌ குறிச்சியும்‌ 
அதிகமிகு அவிநாசியும்‌ 
அழகுகணி யாம்பூண்டி கொற்றமங்‌ கலமுடன்‌ 
அன்பான உறையூரதும்‌ 
பகர்நடூவனேரியும்‌ பூவா நல்‌ லூருடன்‌ 
பண்பாக அரசுபுரியும்‌ 
பண்ணையங்‌ குலதிலக சின்னயன்‌ அருள்பழனி 
பாக்கியனே யோக்கியதருவே ! 
27. பயிரகுலம்‌ 
காணியூர்கள்‌ 
பவுத்திரம்‌, வெள்ளியணை, காரையூர்‌, ஆனூர்‌, பரஞ்சேர்வழி, கூடலூர்‌, 
வெள்ளோடு, கொன்னையாறு, புள்ளாநத்தம்‌, திருமுக்கூடல்‌, வயிரம்பள்ளி, கொடுமணல்‌, 
பாலத்தொழு ஆகியவை பயிரன்‌ குலக்‌ காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 
மன்னு புகழ்கொண்ட. மூவரசர்‌ செங்கோல்‌ 
வழங்கிடும்‌ நம்குடிவழி 
வண்மைபெறு அந்நாளில்‌ நற்குடிநாற்‌ பத்தெண்ணாயிரம்‌ 
வகுப்புற்று வாழும்‌ நாளில்‌ 
நன்னயம தாகிய பவுத்திரம்‌ வெள்ளியணை 
நற்காரை ஆனூரதும்‌ 
நலமைதிகழ்‌ தென்பரஞ்‌ சைப்பதியும்‌ சேலமும்‌ 
நட்பான கூடலூரும்‌ ்‌ 
தென்னுலவு வெள்ளோடு உயர்கொன்னை யாறுடன்‌ 
சேர்ந்தபுள்‌ ளாநத்தமும்‌ 
செய்யதிரு முக்கூடல்‌ அண்டவள நாட்டிலுயர்‌ 
செல்வவயி ரம்பள்ளியும்‌. 
கன்னல்வயல்‌ சேர்கின்ற கொடுமணல்‌ பாலத்தொழு 
காணிபெற்‌ றேவாழ்ந்திடும்‌ 
காராள ராமன்‌ எனும்‌ பயிரகுல மன்னவர்கள்‌ 
கதித்துவளர்‌ காணியிவையே! 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 227 
வெள்ளோடு பயிரகுலம்‌ பெரியண்ணன்‌ குறவஞ்சி 
காணியூர்கள்‌ 
பரஞ்சேர்வழி, பவுத்திரம்‌, வெள்ளியணை, காரையூர்‌, ஆனூர்‌, கார்வளி, கூடலூர்‌ 


கொன்னையாறு, திருமுக்கூடல்‌, அண்டநாடு, சேலம்‌, வயிரம்பள்ளி, கொடுமணல்‌, 
பாலத்தொழு, புள்ளா நத்தம்‌, வெள்ளோடு. 


பாடல்‌ 
திதிக்கும்‌ பரஞ்சேர்‌ பதிபவுத்‌ திரமும்‌ 
பணிதிகழ்‌ வெள்ளி யணைகாரை யூரும்‌ 
தெளிவா னூர்கார்‌ வளிகூட லூரும்‌ 
வருகொன்னை யாறும்‌ திருமுக்‌ கூடலும்‌ 
அண்டவள நாடும்‌ வண்டமிழ்ச்‌ சேலம்‌ 
வயிரம்‌ பள்ளியும்‌ ரநயகொடு மணலும்‌ 
பாலத்‌ தொழுவுடன்‌ மேலுமை யான 
புள்ளா நத்தமும்‌ வெள்ளோ டூடனே 
சீர்பெறக்‌ காணி ஏர்பெறப்‌ படைத்த 
நாற்றிசை புகழும்‌ கீர்த்தி விலாசன்‌. 


28. பவள குலம்‌ 
காணியூர்கள்‌ 
கோகா நகரம்‌ (7), கணபதி, புத்தூர்‌, கொழுமம்‌, மருதுறை, சமத்தூர்‌, பழனி, 
பழமங்கலம்‌, வாகரை ஆகிய ஊர்கள்‌ பவளகுலக்‌ காணியூர்கள்‌ ஆகும்‌. 
காணிப்பாடல்‌ 
கோகா நகரங்‌ கணபதி புத்தூர்‌ கொழுமமுடன்‌ 
போகா தழிஞ்சிமிஞ்‌ சியஞ்சேர்‌ மருதுறை பேர்சமத்தூர்‌ 
பாகா நகுத மிலம்பு பழனி பழமங்கையும்‌ 
வாகாம்‌ பவள குலத்தோர்‌ இருக்கின்ற வாகரையே. 
29. பனங்காடை குலம்‌ 
காணியூர்கள்‌ 
திங்களூர்‌, எழுமாத்தூர்‌, கொடுமணல்‌, விசயமங்கலம்‌, தென்நெல்லி, பட்டிலூர்‌, 
திருமுருகன்பூண்டி, குந்தாணி, கச்சுப்பள்ளி, பவானி, மாத்தூர்‌, கங்காபுரம்‌, கொன்னையார்‌, 
இடையாறு, மானூர்‌, நடூவச்சேரி, கருவலூர்‌, பிரமியம்‌, குறுணி, கடூகநகர்‌, கந்தமாபுரி, 
குறிச்சி, ஆத்தூர்‌, மருதுறை, கிழாங்குண்டல்‌, சுந்தரபாண்டிய நல்லூர்‌, பஞ்சமாதேவி, 
ஊராட்சிக்கோட்டை, அனுமன்பள்ளி, மொடக்குறிச்சி, செங்கப்பள்ளி, ஆனங்கூர்‌, 
கோனூர்‌, மாவிளம்பதி, திருவைநகர்‌, பனயம்பள்ளி, வைத்தியூர்‌ ஆகிய ஊர்கள்‌ 
பனங்காடை குலக்‌ காணியூர்களாகும்‌. 


228 


முதல்‌ காணிப்பாடல்‌ 
திங்களூர்‌ எழுமாதை கொடுமணல்‌ விசயமங்கலம்‌, 
தென்னெல்லி பட்டிலூரு 
திருமுருகன்‌ பூண்டிகுந்‌ தாணியும்‌ கச்சிபளி 
திருவானி கூடல்மாத்தூர்‌ 
கங்கைபுரி கொன்னையார்‌ இடையாறு மானூர்க்‌ 
கதித்தநடூ வச்சேரியும்‌ 
கருவலூர்‌ பிரமியம்‌ குறுணியும்‌ கடூகநகர்‌ 
கந்தமா புரிகுறிச்சியும்‌ 
பொங்கமுடன்‌ ஆத்தூரு மருதுறை கிழாங்குண்டல்‌ 
புகழ்சுந்தர பாண்டியநல்லூர்‌ 
பொருள்பஞ்ச மாதேவி ஊராட்சிக்‌ கோட்டைஅனு 
மன்பள்ளி மொடக்குறிச்சி 
செங்கைஆ ஸனங்கூரு கோனூரு மாவிளம்‌ 
திருவைநகர்‌ பனயம்பள்ளி 
சீர்பெருகு வைத்தியூர்‌ பனங்கா டைகுலச்‌ 
செல்வமிகு காணியாமே! 
இரண்டாம்‌ காணிப்பாடல்‌ 
வடிதமிழ்‌ சிறந்தஎழு மாதைமா னூருமாம்‌ 
வானிகூ டல்பிரமியம்‌ 
மாவிளம்‌ பதிகுறுணி குந்தாணி பட்டிலூர்‌ 
மருதுறை கிழாங்குண்டலும்‌ 
இடையாறு கச்சிபளி ஊராட்சிக்‌ கோட்டையும்‌ 
இனியநடு வச்சேரியும்‌ 
இன்பமொடு வன்குறிச்சி ஆத்தூர்பஞ்‌ சமாதேவி 
ஏற்கைபெறும்‌ ஆறைநகரும்‌ 
கடிகமழ்ந்‌ தருள்திங்க ளூர்கொன்னை யாறுடன்‌ 
கனகபனை யம்பள்ளியும்‌ 
காசினி மதிக்கவரு கோனூரு தென்னெல்லி 
கதித்தஆ னங்கூரதும்‌ 
கொடுமணல்‌ அவிநாசி அரசுசெய்‌ பனங்காடை 
கோதிலக னாகவந்த 
கொண்டலே தெய்வ சிகாமணி மகிழ்ந்தருள்‌ 
குமாரசின்‌ னயராயனே ! 


கொங்கு வேளாளர்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 229 
கொடுமணல்‌ கந்தசாமி காதல்‌ 
நல்லூர்‌ கொடூமணலூர்‌ நாரிஎழு மாதைநகர்‌ 
வெல்லும்‌ மருதுறையும்‌ விளங்குதிங்கள்‌ மாநகரும்‌ 
கோனூர்‌ மொடக்குறிச்சி குவலயத்தில்‌ ஆத்தூரும்‌ 
மானூர்‌ பிரமியமும்‌ வானி கூடல்பதியும்‌ 
ஆனங்கூர்‌ கொன்னை யாறும்‌ பனயம்பள்ளி 
சேனை நகர்க்கதிபன்‌ செய்யபனங்‌ காடைகுலன்‌ 
நலஞ்சிறந்த காராளன்‌ நற்குவளை மார்பன்‌ 
குலம்மிகுந்த சோமன்‌எனும்‌ குறுப்புவள நாடதிபன்‌. 
30. பாண்டியன்‌ குலம்‌ 
காணியூர்கள்‌ 
மதுரை, நசியனூர்‌, மானூர்‌, பட்டாலி, கொடுமணல்‌, வயிரூசி, காணாங்குளம்‌, 
ஆத்தூர்‌, கொங்கணாபுரம்‌, பாலமேடு, கோட்டைக்கரை, புன்னம்‌, மோகனூர்‌, காவேரிபுரம்‌, 
பவித்திரம்‌, குடையூர்‌, இடையாறு ஆகிய ஊர்கள்‌ பாண்டியன்‌ குலக்‌ காணியூர்களாகும்‌. 
முதல்‌ காணிப்பாடல்‌ 
தண்டமிழ்‌ துதிக்கவரு மதுரைதென்‌ நசையனூர்‌ 
சாற்றுபுகழ்‌ மானூருடன்‌ 
தயவுபெறு பட்டாலி கொடுமணல்‌ வயிரூசி 
தழைக்கின்ற காணாங்குளம்‌ 
மண்டலம்‌ தனிலாத்தூர்‌ கொங்கணா புரமுடன்‌ 
வளமுற்ற பாலைமேடூ 
வலுவான கோட்டைக்‌ கரைபுன்னம்‌ முகவனூர்‌ 
வாய்த்தகா வேரிபுரமும்‌ 
கொண்டலுயர்‌ பவித்திரம்‌ குடையூரு இடையாறு 
கூறும்‌இவ்‌ வூர்கள்‌எல்லாம்‌ 
கொற்றவர்‌ மதிக்கஉயர்‌ கம்பருக்கு அடிமைமுறி 
ஈந்தகுண சாந்தமுடையோர்‌ 
எண்டிசை மதிக்கவே மேழிப்‌ பதாகையுடன்‌ 
எழில்பெற்ற குவளைஉடையோர்‌ 
இந்திரன்‌என வந்துதவு பாண்டியகுல வேளாளர்‌ 
இனிதாக மிகவாழ்கவே ! 


இரண்டாம்‌ காணிப்பாடல்‌ 


ஆண்டவ நல்லூர்‌ மருதுறை செம்பத்‌ தொழுஆரியூர்‌ 


230 _ கொங்கு வேளாளர்‌ 
தீண்டும்‌ திடுமல்‌ கொடுமணல்‌ காஞ்சி திருவானியும்‌ 
பூண்டி பவுதையும்‌ மானூர்‌ மதுரை புதுவயலூர்‌ 
பாண்டியன்‌ தன்குலத்‌ தோர்கள்‌ இருக்கும்‌ பதியிவையே. 
31. பில்ல குலம்‌ 
காணியூர்கள்‌ 
வெங்கம்பூர்‌, சத்தியமங்கலம்‌, வள்ளியறச்சல்‌, கொற்றனூர்‌, வடகரைநாடூ, சேமூர்‌, 
கார்வளி, ராமதேவம்‌, பழமங்கலம்‌, அஞ்சூர்‌, அனுமன்பள்ளி, குன்னமலை, இளம்பிள்ளை 
ஆகிய ஊர்கள்‌ பில்லன்‌ குலக்‌ காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 
வளமைமிகு வெங்கைநகர்‌ சத்திமங்‌ கலத்துடன்‌ 
வள்ளிநகர்‌ கொற்றையூரும்‌ 
வடகரைசை நாடூடன்‌ சேமூரு கார்வளி 
மாதுவளர்‌ ராமதேவம்‌ 
பழமங்கை அஞ்சியூர்‌ அனுமநக ரும்பரவு 
பாருலகில்‌ குன்னமலையும்‌ 
பாங்கான இளம்பிள்ளை இவையெலாம்‌ உமதுபதி 
பண்பான பில்லகுலனே 
அழகுபெறு முருகர்தன்‌ பொன்னடித்‌ தாளிணையை 
அனுதினமும்‌ மறவாதவர்‌ 
அரிவையர்‌ தமக்குநிகர்‌ ஆனமன்‌ மதசீல 
ஆதுலர்கள்‌ புகழ்தூயனே 
களபமணி திண்புயச்‌ செங்குவளை மார்பனே 
கங்கைகுல நலதம்பிசொல்‌ 
கண்மணிய தாகவரு மோழைமக ராசனே 
கருதலர்கள்‌ பணிசிங்கமே ! 


32. பூச குலம்‌ 

காணியூர்கள்‌ 
களத்தூர்‌, கண்டியூர்‌, சீர்காழி, பொருளூர்‌, மூலனூர்‌, கோமங்கை, குகைமண்குழி, 
வீராட்சிமங்கலம்‌, அல்லாளபுரம்‌, சர்க்கார்சாமக்குளம்‌, காவிலிபாளையம்‌, வாய்ப்பாடி, 


பல்லாக்கோயில்‌, கருவலூர்‌, மேட்டூுக்கோயில்‌, வதம்பச்சேரி, i தது சிந்திலுப்பை, 
ஆனூர்‌ ஆகிய ஊர்கள்‌ பூசன்குலக்‌ காணியூர்கள்‌ ஆகும்‌. 


முதல்‌ காணிப்பாடல்‌ 
தேசமது புகழ்சோழ மண்டலம்‌ பாண்டியன்‌ 
திரள்பெற்ற மண்டலமுடன்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 231 
திகழ்சேர மண்டலம்‌ கொங்குடன்‌ மற்றுள்ள 
தேசதே சங்கள்தன்னில்‌ 
பூசகுல ராசர்க்கு அரசுரிமை யாகவளர்‌ 
புரிகளத்‌ தூர்கண்டியூர்‌ 
புனிதமிகு சீர்காழி புலரியூர்‌ மூலனூர்‌ 
புகழ்சேரும்‌ கோமங்கையும்‌ 
வாசமது புகழ்பெற்ற குகைமண்குழி வீராட்சி 
மன்னும்‌அல்‌ லாளபுரியும்‌ 
மருவுசாம்‌ பக்குளம்‌ காவிலி பாளையம்‌ 
வண்மைபுரி வாய்நகருடன்‌ 
வீசுபுகழ்‌ பெற்றபல்‌ லாக்கோயில்‌ கருவலூர்‌ 
மேட்டுக்‌ கோயில்மிகு 
வதம்பச்‌ சேரிசிறுக்‌ களந்தைசிந்‌ திலுப்பைப்பதி 
விளங்கும்‌ ஆனூருமாமே. 
பூசகுலத்தாரின்‌ மற்றொரு காணிப்பாடலில்‌ கரூர்‌, நசியனூர்‌, பொருளூர்‌, பாசூர்‌, 
சம்பை, பழங்கரை ஆகிய ஊர்களும்‌ பூசன்‌ குலத்தார்‌ காணியூர்களாகக்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளன. 
33. பெரிய குலம்‌ 
காணியூர்கள்‌ 
சிவாயம்‌, இருகாலூர்‌, முருங்கத்தொழு, காகம்‌, விளக்கேத்தி பாலத்தொழு, 
கொற்றனூர்‌, குகைமண்குழி, ஊதியூர்‌, சோழமாதேவி, குறிச்சி, பொம்மநல்லூர்‌ ஆகிய 
ஊர்கள்‌ பெரிய குலத்தாரின்‌ காணியூர்கள்‌. 
குருபரன்‌ ஆற்றுப்படை 
போற்றும்‌ சிவாயம்‌ புகல்‌இருகா லூருடனே 
சாற்றரிய தண்முருங்கைத்‌ தண்பதியும்‌ மாற்றமுயர்‌ 
காகம்‌ விளக்கேத்தி கற்புசித பாலத்தொழு 
யோகமிகும்‌ கொற்றை யூருடனே பாகமுடன்‌ 
நங்கைகுகை மண்குழியும்‌ நல்வளஞ்சேர்‌ பொன்னூதி 
தங்கமுயர்‌ ஊதியூர்த்‌ தன்பதியும்‌ இங்கிதம்சேர்‌ 
சோழமா தேவியுடன்‌ சொற்குறிச்சி எந்நாளும்‌ 
வாழுபொம்ம நல்லூர்‌ வளநகரை ஆளவே 
காணியென வந்துதித்த காண்டீபப்‌ பெரியகுலன்‌. 
முதல்‌ காணிப்பாடல்‌ 


காகம்‌ விளக்கேத்தி கனகொற்றை மாநகர்வி 


232 


' கொங்கு வேளாளர்‌ 

பேக முருங்கைப்‌ பெருந்தொழுவாம்‌ - கோகனக 
சோழமா தேவி சிவாயம்‌இரு காலூரு 
வாழ்பெரிய கோத்திரத்தார்‌ மண்‌. 

இரண்டாவது காணிப்பாடல்‌ 
கொற்றை சிவாயம்‌ முருங்கைப்‌ பெருந்தொழு கோகனத்தார்‌ 
சுற்றிய காகம்‌ விளக்கேத்தி பாலத்‌ தொழுவுடனே 
நற்றமிழ்ச்‌ சோழமா தேவி இருகாலூர்‌ நானிலத்தில்‌ 
நிற்றம்‌ பெரிய குலத்தோர்கள்‌ வாழ்கொங்கு மண்டலமே ! 

34. பெருங்குடி குலம்‌ 

காணியூர்கள்‌ 


வாங்கல்‌, காங்கயம்‌, புலுசைக்கரை, மணித்திடல்‌, கடத்தூர்‌, களத்தூர்‌, சேலம்‌, 


புடாரமங்கலம்‌, எருக்கிலைப்பாடி, கார்குழல்‌, வளவநல்லூர்‌, எருமைப்பட்டி, பீடம்பள்ளி, 
செவியூர்‌, ஆரியூர்‌, முருங்கத்தொழு, குடந்தை, திருமலை, விருப்பாட்சி, கொன்னையாறு, 
கண்டகுளம்‌ ஆகிய ஊர்கள்‌ பெருங்குடிகுலக்‌ காணியூர்களாகும்‌. 


காணிப்பாடல்‌ 
சீர்மேவு திருவளர்‌ வாங்கல்நகர்‌ காங்கயம்‌ - 
செய்புலுசைக்‌ கரைநகருமாம்‌ 
செயமணித்‌ திடல்கடத்‌ தூர்களத்‌ தூருடன்‌ 
சேலம்‌ புடாரமங்கை 
பேர்மேவு தென்ளருக்‌ கிலைப்பாடி கார்குழல்‌ 
பெயர்வளவ நல்லூருடன்‌ 
பெருமைஎரு மைப்பட்டி அதிகபீ டம்பள்ளி 
பேரான செவியூருடன்‌ 
தார்மேவு ஆரியூர்‌ தென்முருங்‌ கைப்பதி 
தழைத்திடூம்‌ குடந்தையுடனே 
தரணிபுகழ்த்‌ திருமலை விருப்பாட்சி குன்றையார்‌ 
தருகண்ட குளமதுடனே 
கார்மேவு கைத்தலன்‌ மால்பெருங்‌ குடிமோழை 
கண்மணிய தாகவந்த 
கனநல குமரதென்‌ பிள்ளைக்‌ குமாரனுட 
கனிவுமிகு காணியிவையே. 
35. பொருளந்தை குலம்‌ 
காணியூர்கள்‌ 
கருமாபுரம்‌, காடையூர்‌, பெருமாநல்லூர்‌, ஆதியூர்‌, விசயமங்கலம்‌, அமுக்கயம்‌, 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 233 
பரமத்தி, புன்னம்‌, தோடயம்‌, ஆலாம்பாடி, ஆறுதொழு, ஏழூர்‌, கொங்கணாபுரம்‌, கரூர்‌, 
முத்தூர்‌, மதுரை, உறையூர்‌, நல்லூர்‌, பிடாரியூர்‌, மாம்பூண்டி, மாவுரட்டி, சேமூர்‌, தலையூர்‌, 
தூரம்பாடி, பிள்ளைக்கரை ஆகிய ஊர்கள்‌ பொருளந்தைகுலக்‌ காணியூர்களாகும்‌. 
முதல்‌ காணிப்பாடல்‌ 
ஆதிகரு மாபுரம்‌ காடையூர்‌ தென்பழனை 
ஆதியூர்‌ விசையமங்கை 
அமுக்கயம்‌ பரமுத்தி புன்னமது தோடயம்‌ 
ஆலாம்பாடி ஆறைஏழூர்‌ 
சோதிபெறு கொங்கணா புரம்வஞ்சி முத்தூரும்‌ 
சொக்கர்வாழ்‌ மதுரைஉறையூர்‌ 
சுயமான நல்லூர்‌ பிடாரியூர்‌ மாம்பூண்டி 
சொற்பொருளின்‌ மாவுரட்டி 
தாதுலவு இட்டமா நேமிசே மூருடன்‌ 
- தலையூர்நல்‌ தூரம்பாடி 
தமிழ்பெற்ற பிள்ளைக்‌ கரைக்கதிப ராகவளர்‌ 
தார்பெற்ற கொங்குவேளிர்‌ 
நீதியுள மன்னவர்கள்‌ சிற்றம்‌ பலத்தாரை 
நினைக்கின்ற கங்கைகுலமன்‌ 
நேர்மையது தவறாத பொருளந்தை கோத்திரர்‌ 
நிலமையுடன்‌ வாழ்கநன்றே. 
இரண்டாம்‌ காணிப்பாடல்‌ 


திருமரபு கருமா புரம்காடை யூர்மதுரை 
திங்களூர்‌ ஆதியூரும்‌ 

திறமான குன்னத்தூர்‌ முத்தூர்‌ அமுக்கயம்‌ 
செயவிசய மங்கைநகரம்‌ 

திருவுலவு புன்னம்‌ பவுத்திரம்‌ தோழூர்‌ 
தழைத்தஆ லாம்பாடியும்‌ 

தாதவிழ்‌ மலர்ந்தபஞ்‌ சூளைமா விரட்டியூர்‌ 

_ திருபெருமா நல்லூருடன்‌ 

கருதரிய பழனியும்‌ பிடாரியூர்‌ பரமுத்தி 
காணியென வேபடைத்தாய்‌ 

கமலமலர்‌ அருள்வதன சென்னியங்‌ கிரிமுருகர்‌ 
கழலிணையை மறவாதவர்‌ 

பெருமைபெறு பொருளந்தை குலதிலகன்‌ எனவந்த 
விபேகன்‌ குழந்தைவேலன்‌ 


234 கொங்கு வேளாளர்‌ 
பெற்றகண்‌ மணியான பழனிமலை நாயகன்‌ 
பிரபுடிக மகராயனே 
36. பொன்ன குலம்‌ 
காணியூர்கள்‌ 
அலகுமலை, பொங்கலூர்‌, அங்கித்தொழு, கருதாணி, ஊதியூர்‌, பட்டிலூர்‌ 
ஆகியவை பொன்னகுலக்‌ காணியூர்களாகும்‌ 
காணிப்பாடல்‌ 
அத்திமுக வனை௱ஈன்ற கயிலாச நாதரும்‌ 
அலகுமலை வடிவேலரும்‌ 
அழகுதென்‌ பொங்கலூர்‌ உமைகண்டி யம்மனும்‌ 
அங்கிநகர்‌ கருதாணியூர்‌ 
பத்தர்புகழ்‌ பெரியபெரு மாள்மங்கை பலதேவர்‌ 
பாருலகில்‌ அனைவரும்‌ 
புத்ரனைய பணிக்கடன்‌ லட்சுமக்‌ குமாரமால்‌ 
புனிதனே பூவுலகில்‌ 
வித்வசனர்‌ கொண்டாடூம்‌ பொங்கலூர்‌ நாடனே 
வெற்பூதி யூர்ப்பட்டிலூர்‌ 
விதரணக்‌ கொடிமன்னர்‌ கண்டஉத்‌ தண்டனே 
வீரவிக்ர மாதித்தனே 
புத்தரவின்‌ மணிதந்த அவிநாசி பூபதிதன்‌ 
புண்ணிய தருணகுமரா 
பொன்னகுல மேருவே பெரியண மகீபனே 
பூதலம்‌ பிரக்யாதியே ! 
37. மணியன்குலம்‌ 
காணியூர்கள்‌ 
மோகனூர்‌, ஆரியூர்‌, மணியனூர்‌, பாலமேடு, முத்தூர்‌, திங்களூர்‌, மருதுறை, கிடாரம்‌, 
நிரவியூர்‌, மணப்பள்ளி, அயிலூர்‌, அலகுமலை, இறையனூர்‌, கூடலூர்‌, பெருச்சாணி, 
மானூர்‌, காரையூர்‌, வாணியம்பாடி, விசயமங்கலம்‌, ஏழர்‌, காங்கயம்‌, எண்ணமங்கலம்‌, 
மணத்திடல்‌, கடத்தூர்‌, வடிவுடையமங்கலம்‌, வேம்பத்தி, ஆத்தூர்‌, அத்திப்பாளையம்‌ 
சென்னிமலை, குடந்தை, வயிரூசி, துர்க்கைநகர்‌ ஆகிய ஊர்கள்‌ மணியகுலக்‌ 
காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 
சென்னெல்செறி முகவனூர்‌ ஆரியூர்‌ மணியனூர்‌ 
சீர்பாலை முத்தூருடன்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 235 
திங்களூர்‌ மருதுறை கிடாரமது நிரவியூர்‌ 
திகழ்மணப்‌ பள்ளிஅயிலூர்‌ 
புன்னநகர்‌ அலகுமலை இறையனூர்‌ கூடலூர்‌ 
புகழ்பெருச்‌ சாணிமானூர்‌ 
பேரான காரையூர்‌ வாணியம்‌ பாடியும்‌ 
பெருவிசைய மங்கைஏழூர்‌ 
மன்னர்வளர்‌ காங்கயம்‌ எண்ணமங்‌ கலமதும்‌ 
மணத்திடல்‌ கடத்தூருடன்‌ 
வடிவுடைய மங்கையும்‌ வேம்பநகர்‌ ஆத்தூர்‌ 
வடிவுடைய விதரிதனையும்‌ 
சென்னிகிரி குடந்தைவஞ்‌ சித்துர்க்கை நகரதும்‌ 
செம்மைபெறு மணியகுலனே 
செம்பபூ பதியுதவு பெரியண மகீபனே 
செகமண்ட வாதிபதியே ! 
38. விலையகுலம்‌ 
காணியூர்கள்‌ 
தலையநல்லூர்‌, .மின்னாம்பள்ளி, ஆறுதொழு, மண்மங்கை, கீரனூர்‌, ஆரியூர்‌, 
குமரமங்கலம்‌, வடுகநகர்‌, பஞ்சமாதேவி, சென்னிமலை, காக்கைவாடி, முட்டுக்கோட்டை, 
சேலம்‌, சிராமணி, தாழம்பாடி, இடையாறு, கொன்னையார்‌, கொளமங்கை, சாத்தனூர்‌, 
துத்திக்குளம்‌, பொங்கலூர்‌, எழுகரை நாடு ஆகியவை விலையகுலக்‌ காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 
பெருகுபுக ழேகொண்ட தலைசைமின்‌ னாம்பள்ளி 
பேர்பெற்ற ஆறைநகரும்‌ 
பெருமைசெறி மண்மங்கை கீரனூர்‌ ஆரியூர்‌ 
பின்குமர மங்கலமதும்‌ 
திருவுலவு வடூகநகர்‌ பஞ்சமா தேவியும்‌ 
சென்னிகிரி காக்கைவாடி 
தொன்முட்டுக்‌ கோட்டைமிகு சேலம்‌ சிராமணி 
சேர்தாழை இடையாறையும்‌ 
தருவுலவு கொன்னையார்‌ காளமங்கை சாத்தனூர்‌ 
தருமமிகு துத்திக்குளம்‌ 
தண்பொங்க லூருடன்‌ அரையநன்‌ னாடூமே 
தழைக்கவே காணிபெற்றாய்‌ 
மருவிவரும்‌ விலையகுல பெரிச்சிபூ பாலனின்‌ 
மைந்தனே ஐந்தாருவே 


236 கொங்கு வேளாளர்‌ 


மருப்புயா சலன்‌ஆன பெரியண்ண தீரனே 
மண்டலம்‌ பிரக்யாதியே. 
39. வெண்டுவன்‌ குலம்‌ 
காணியூர்கள்‌ 
கொங்கூர்‌, கோனூர்‌, கூடலூர்‌, மண்மங்கை, ஆரியூர்‌, கத்தாங்கண்ணி, வல்லிபுரம்‌, 
மூலனூர்‌, சித்தோடு, தோக்கவாடி, நல்லூர்‌, தாழக்கரை, காடம்பாடி, கோப்புலிநத்தம்‌, 
கொல்லங்கோயில்‌ ஆகிய ஊர்கள்‌ வெண்டுவன்குலக்‌ காணியூர்களாகும்‌. 
காணிப்பாடல்‌ 
வைய்யாவூர்‌ நாடுகொங்‌ கூர்கோனூர்‌ கூடலூர்‌ 
மண்மங்கை ஆரியூரும்‌ 
வீரசோழ நாட்டினில்‌ கற்றாங்‌ காணியும்‌ 
வல்லிபுரம்‌ மூலனூரும்‌ 
மெய்யான சிற்றோடை வளர்தோக்க வாடியும்‌ 
மேன்மைபெறு நல்லூருடன்‌ 
விளங்குதா ழக்கரையும்‌ மிக்ககா டாம்பாடி 
வெற்றிகோப்‌ புலிநத்தமும்‌ 
பொய்யாத வாய்மையுள கொலங்கோயில்‌ இதுவெலாம்‌ 
புனிதமிகும்‌ காணிபெற்றாய்‌ 
புகழ்பெற்ற வேண்டுவ குலதீப வசீரனே 
போசனே புவிராசனே 
மய்யார்‌ விழிச்சியர்கள்‌ மன்மதன்‌ ராவுத்தன்‌ 
மைந்தன்‌என வந்தநிருபா 
மாதேவர்‌ தான்தோன்றி அப்பாஅருள்‌ பெற்றுமே 
மாநிலம்‌ தனில்வாழ்கவே ! 
தென்கரைநாடு 12 ஊர்க்காணியாளர்கள்‌ 
1, கொற்றனூர்‌ 
குழாயன்‌, பெரியன்‌, ஆந்தை, சேரன்‌, செம்பூத்தன்‌ ஆகியோரும்‌, வேட்டுவர்களும்‌, 
செட்டியார்களும்‌ கொற்றனூர்க்‌ காணியாளர்கள்‌ 
ஞாயம்‌ நிலைபெருக்கும்‌ நற்கா வலன்குழாயன்‌ 
நேயப்‌ பெரியகுலன்‌ நீள்‌ஆந்தை - ஆயன்‌ 
திருவளர்‌ கொற்றைக்கு சேரன்‌ செம்பூதன்‌ 
பெருகுசெட்டி யும்காணிப்‌ பேர்‌. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 237 
2. மூலனூர்‌ 
மூலன்‌, சேரிலான்‌, பூசன்‌ ஆகியோரும்‌, செட்டியாரும்‌, கம்பளத்து நாயக்கர்களும்‌ 
மூலனூர்க்‌ காணியாளர்கள்‌. 
மூலகுல சேரிலான்‌ முன்பூசன்‌ செட்டியுடன்‌ 
சீலமிகு கம்பளத்தான்‌ சீராளன்‌ - மூலநகர்க்‌ 
காணிகொண்ட. செல்வம்‌ கருணை தழைத்தோங்க 
வேணமுதன்‌ மைஜந்து மே. 
3. குறிச்சி (கம்புளியம்பட்டி) 
ஆந்தை குலத்தார்‌ மட்டும்‌ குறிச்சிக்‌ காணியாளர்கள்‌ 
குழகன்பொன்‌ னூதிக்‌ குமரனைப்‌ பெற்ற 
அழகீசர்‌ பொன்னாச்சி அம்மை - நிழலின்‌ 
அருள்பரவும்‌ பள்ளிகொண்டான்‌ ஆந்தை குலமன்னர்‌ 
பரவும்‌ குறிச்சிப்‌ பதி. 
4. முளையாம்பூண்டி (இளம்பிள்ளை) 
காடைகுலத்தார்‌ மட்டும்‌ முளையாம்பூண்டிக்‌ காணியாளர்கள்‌ 
செல்லாண்டி யம்மனருள்‌ சின்னம்ம னைப்பணியும்‌ 
வல்லாளன்‌ காடைகுல வண்மையுளான்‌ - நல்லோரும்‌ 
மாதவரும்‌ நீராட வந்திலகும்‌ ஆன்பொருனை 
ஓதும்‌ இளம்பிள்ளை ஊர்‌. 
5. கோமங்கை 
ஆந்தை, வேந்தன்‌ குலத்தாரும்‌, செட்டியார்களும்‌ கோமங்கைக்‌ காணியாளர்கள்‌ 
ஆந்தைவேந்‌ தன்செட்டி ஆத்திநதி யும்புலியும்‌ 
பாந்தளணி கோவீசர்‌ பாதமலர்க்‌ - காந்தமணி 
தாங்கித்‌ தமிழ்மொழியைச்‌ சாற்றியநல்‌ ஆந்தைகுலன்‌ 
ஓங்கிவளர்‌ கோமங்கை ஊர்‌. 
6. வீராச்சிமங்கலம்‌ 
வேந்தன்‌, பெரியன்‌ குலத்தார்‌ வீராச்சிமங்கலக்‌ காணியாளர்கள்‌ 
மாறாச்‌ சலங்கள்‌ வரும்‌அம்பி காநதிசூழ்‌ 
வீறாச்சி மங்கலத்து வேந்தனும்‌ - ஊராட்சி 
வீரம்‌ புரியும்‌ விரைபூந்தேர்‌ வேணாடன்‌ 
தீரன்‌ இவன்‌எனவே செப்பு. 
7. தூரம்பாடி 
தூரன்‌, ஆந்தை, அநதுவன்‌, மயிலன்‌ ஆகிய குத்தாரும்‌, வேட்டுவரும்‌, செட்டியாரும்‌ 
தூரம்பாடிக்‌ காணியாளர்கள்‌ 


238 கொங்கு வேளாளர்‌ 
"தூரன்வேட்டு வன்‌ஆந்தை சொல்லுகலை அந்துவன்‌ 
வீரமுள மயிலன்‌ மெய்ச்செட்டி - சீருநுதல்‌ 
தீட்டு முதலானும்‌ செய்முதன்மை தென்கரைநல்‌ 
நாட்டிலுயர்‌ தூரை நகர்‌. 

8. மாம்பாடி (எதிரனூர்‌) 

ஆந்தை குலத்தார்‌ மட்டும்‌ மாம்பாடிக்‌ காணியாளர்கள்‌ 
வேதப்‌ பொருளாய்‌ விளங்கும்‌ மரகதத்தாய்‌ 
மாதுபா கத்திலகும்‌ மாந்தீசர்‌ - பாதமலர்‌ 
தாங்கித்‌ தமிழ்மொழியைச்‌ சாற்றியநல்‌ ஆந்தைகுலர்‌ 
ஓங்கிவளர்‌ மாம்பாடி ஊர்‌, 

9. பிரமியம்‌ 
காவலவன்‌ குலத்தாரும்‌, செட்டியாரும்‌, தொட்டியநாயக்கரும்‌ பிரமியம்‌ 
காணியாளர்கள்‌. 
வலஞ்சுழிநா தன்பதத்தை வந்தனைசெய்‌ சிந்தை 
நலம்பெருகு காவலவன்‌ நட்புக்‌ - குலம்படைத்த 
தான்புகழ்சேர்‌ செட்டியும்‌ தம்பமிகு தொட்டியரும்‌ 
ஆன்பொருநை சூழ்பிரமி யம்‌ 
10. நீலம்பூர்‌ 

ஈஞ்சன்‌, சேரன்‌ குலத்தாரும்‌, செட்டியாரும்‌ நீலம்பூர்க்‌ காணியாளர்கள்‌ 
செட்டிமுதல்‌ ஈஞ்சன்‌ சேரன்‌ பரவுதங்கக்‌ 
கட்டியெனும்‌ நீலம்பூர்க்‌ காளியம்மன்‌ - இட்டமுடன்‌ 
காமியத்தை யேபரவும்‌ காணிபெற்ற மால்சோழ 
சாமி மிகுந்த தலம்‌ 

11. குகைமண்குழி 

பெரியன்‌, ஆந்தை, பூசன்‌ குலத்தார்கள்‌ குகை மண்குழிக்‌ காணியாளர்கள்‌ 
சாந்த குணம்தயவு தாங்கும்‌ பெரியகுலன்‌ 
ஆந்தைகுலன்‌ நானென்னும்‌ நாமமே - ஈந்த 
சுகசரீரன்‌ பூசகுலத்‌ தொண்டைமா னுக்கும்‌ 
குகைமண்நகர்க்‌ காணியெனக்‌ கூறு " 

12. ஊதியூர்‌ 

காவலவன்‌, செம்பூத்தன்‌ குலத்தார்‌ ஊதியூர்‌ காணியாளர்கள்‌ 
காவலோர்‌ மெச்சுகின்ற காவலவன்‌ செங்குவளை 
பூவுலவு திண்புயசெம்‌ பூத்தகுலன்‌ - மேவலவன்‌ 
மோதிநகர்‌ ஆனை முகத்தோன்‌ வளர்செம்பொன்‌ 
ஊதிநகர்‌ ஆதியர்‌என்று ஓது. 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 239 
காங்கய நாட்டுப்‌ பதினான்கு ஊர்க்‌ காணியாளர்கள்‌ 
திருமருவு சத்திசிவன்‌ மலையிலுயர்‌ முருகனைத்‌ 
தெய்வானை வள்ளியம்மையைச்‌ 
சிங்கநகர்‌ அதனில்வளர்‌ அதிகபெருங்‌ குடியனை 
செயவேந்தன்‌ செங்கண்ணனைச்‌ 
சீர்கொண்ட தூரனைப்‌ பதுமன்முதல்‌ வாணியைத்‌ 
திவ்விய சாத்தந்தையை 
தேவர்கள்‌ புகழ்கின்ற வள்ளிநகர்‌ வில்லியைச்‌ 
செல்லனை ஆந்தைகுலனை 
செல்வவண்‌ ணக்கனைப்‌ பில்லனைக்‌ கல்வியது 
சேர்ந்துவளர்‌ கண்ணந்தையை 
சிங்காரப்‌ பூந்தையைக்‌ காடையைக்‌ கணக்கனை 
திகழ்பரவு நீருண்ணியை 
சீரகத்‌ தார்பரவு செட்டியைக்‌ காடையூர்‌ 
சேடனைப்‌ பொருளந்தையை 


தருமமிகு பட்டாலி அதனில்வரு குருகுலன்‌ 
தாங்குசீர்‌ கண்ணகுலனை 

சம்பிரமிகு கீரனூர்‌ தன்னில்வளர்‌ ஆதியை 
சவுரியம்மிகு அந்துவகுலனை 

தன்னில்வளர்‌ காடையைக்‌ கீரனை விலையனை 
தர்மமிகு தேவேந்திரனை 

தரணிபுகழ்ப்‌ பார்ப்பதித்‌ தோடைகுல தீரனைத்‌ 
தந்திரமிகு கண்ணந்தையை 

தனதான காடையைக்‌ கீரன்வண்‌ ணக்கனை 
தருவாண னைச்செட்டியை 

தமிழ்பரவு பரஞ்சைநகர்‌ அதனில்வளர்‌ பயிரனை 
தனபதிச்‌ செம்பகுலனை 

தனமிகும்‌ ஓதாளனை செட்டியை வண்ணக்கனை 
தகைமையுறும்‌ ஈஞ்சகுலனை 

சவுரியமிகு விளியனை பிரமகுல மேருவை 
தழைத்துவளர்‌ ஆவகுலனை 


அருமைதிகழ்‌ ஆடையைக்‌ கருணைதிகழ்‌ வாணனை 
அரசர்புகழ்‌ தென்காரையூர்‌ 

அதனில்வளர்‌ மணியனைக்‌ கியாதியுள பயிரனை 
அவனிமிசை மருதுறையில்வாழ்‌ 

அதிகபனங்‌ காடையைப்‌ புகழ்பெற்ற ஆந்தையை 


240 கொங்கு வேளாளர்‌ 

அன்புமிகும்‌ செங்குண்ணியை 

அழகான முத்தூரில்‌ வளர்கின்ற முத்தனை 
அய்யமிகு மணியகுலனை 

அகளங்க சேரனை தனபதிவெள்‌ ளஎம்பனை 
அனதான பொருளந்தையை 

அமரர்தொழும்‌ கண்ணையில்‌ அதனில்வளர்‌ செங்கண்ணன்‌ 
அரசுபுரி அதியனவனை 

அளப்பரிய ஓதாள குலவனை நலமிகும்‌ 
ஆசைமிகும்‌ மால்பதரியை 

அன்புமிகும்‌ கணவாள குலதீரர்‌ தங்களை 
அச்சமிகு மாவெட்டியை 

அனைவர்புகழ்‌ செட்டியை முத்தன்வண்‌ ணக்கனை 
அற்புதக்‌ கடுந்தூளியை 


மருவுவெள்‌ ளையம்பதி யில்வளர்‌ குருகுலனை 
வாகுசேர்‌ ஆந்தைகுலனை 

வரிசைதிகழ்‌ வில்லியைப்‌ பிரபுடிக மாடையை 
மதுரமொழி ஓதாளனை . 

வலிமையது சேர்கின்ற அதிகவண்‌ ணக்கனை 
மகராச யோகமருவும்‌ 

வாகுற்ற தனஞ்செயனை தேவதா னத்தில்‌உயர்‌ 
வண்மைசேர்‌ ஆறுதொழுவில்‌ 

மருவுபொரு எந்தையை முதலையம்‌ பதியில்வளர்‌ 
மதியூகி செங்கண்ணனை 

மன்னுபுகழ்‌ ஆலநகர்‌ தன்னிலே வளர்கின்ற 
மாநிதிப்‌ பொருளந்தையை 

மற்றுமுள வர்த்தகர்‌ முதலான செழுமையுடன்‌ 
வண்மைசேர்‌ குடிகள்தம்மை 

மதியிரவி காணளவு அதிகபுகழ்‌ நலம்தந்து 


வளம்பெறக்‌ காக்கநன்றே ! 


ஊர்த்தொகை 

கொங்கு 24 நாடூ 
1. பூந்துறை நாடூ 9. தலையநாடூ 17. வாழவந்திநாடூ 
2. தென்கரைநாடு 10. தட்டயநாடு 18. அண்டநாடு 
3. காங்கயநாடூ 11. பூவாணியநாடு 19. வெங்காலநாடு 
4. பொன்கலூர்‌ நாடு 12. அரையநாடூ 20. காவடிக்காநாடு 
5. 


ஆறைநாடு 13. ஒடுவங்கநாடூ 21. ஆனைமலைநாடூ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 


6. 
1. 
8. 


உ ௮௨ PWN 


டட டட 
no 


= டட 
Ho 


மங இரு ல: 


உர உ: 


வாரக்கநாடூ 
திருவாவிநன்குடிநா௫ 
மணநாடூ 


பூந்துறை 
வெள்ளோடூ 
நசியனூர்‌ 
எழுமாத்தூர்‌ 
பிடாரியூர்‌ 
ஈங்கூர்‌ 
பெருந்துறை 
சாததமபூர 
காளமங்கலம்‌ 
குழாநிலை 
கிழாம்பாடி 


மோரூர்‌ 
முளசை 
ஏமப்பள்ளி 
தகடப்பாடி 
மோடமங்கலம்‌ 
மேழிப்பள்ளி 
இருப்புலி 
பிரிதி 
சிறுமுளசை 
அணிமூர்‌ 
குமரமங்கலம்‌ 


பருத்திப்பள்ளி 
மல்லசமுத்திரம்‌ 
கோட்டைப்பாளையம்‌ 
கருங்கல்பட்டி 
கொன்னையாறு 
அவிநாசிப்பட்டி 
வண்டிநத்தம்‌ 


241 

14, வடகரைநாடூ 22. இராசிபுரநாடு 
15. கிழங்குநாடு 23. காஞ்சிக்கோயில்நாடூ 
16. நல்லுருக்காநாடு 24. குறுப்புநாடு 

1. மேல்கரைப்‌ பூந்துறை நாடு 
12. முடக்குறிச்சி 23. வீரகநல்லூர்‌ 
13. அனுமன்பள்ளி 24. ஈரோடூ 
14. பழமங்கலம்‌ 25. பேரோடு . 
15. குலவிளக்கு 26. சித்தோடு 
16. காகம்‌ 27. திண்டல்புதூர்‌ 
17. அறச்சலூர்‌ 28. இலவமலை 
18. விளக்கேந்தி 29. திருவாச்சி 
19. ஈஞ்சம்பள்ளி 30. பயைம்பள்ளி 
20. சத்திமங்கலம்‌ 31. ஓடைநிலை 
21. சேமூர்‌ 32. முருங்கத்தொழு 
22. மங்கலம்‌ 

2. கீழ்க்கரைப்‌ பூந்துறை நாடூ 
12. அகரம்‌ 23. காடச்சி நல்லூர்‌ 
13. சேதாபுரம்‌ 24. மாவிரட்டி 
14. கருமாபுரம்‌ 25. லத்திவாடி 
15. வட்டூர்‌ 26. படைவீடு 
16. மணலி 27. பட்டிலூர்‌ 
17. கோக்களை 28. கழனூர்‌ 
18. உஞ்சனி 29. மண்டபத்தூர்‌ 
19. கூத்தம்பூண்டி 30. தோக்கைவாடி 
20. ஆனங்கூர்‌ 31. சித்தளந்தூர்‌ 
21. கொக்கராயன்பேட்டை 32. கத்தேரி 
22. தேவணாங்குறிச்சி 
3. பருத்திப்பள்ளிநாடூ 
12. தாழையூர்‌ 23. கனககிரி 
13. ஏகாபுரம்‌ 24. சண்பகமாதேவி 
14. புள்ளாநத்தம்‌ 25, பாலமேடு 
15, நடுவனேரி 26. முஞ்சனூர்‌ 
16. கன்னந்தேரி 27. பல்லக்குழி 
17. தப்பக்குட்டை 28. கண்டகுலமாணிக்கம்‌ 
18. கூடலூர்‌ 29. ஆட்டையாம்பட்டி 


242 


10. 
11 


ஓ ஙு PWN 


[ன 
ஓ 


வ த விடர்‌ 


பை ண) அரு 


இர ஜு 19) 1 


கொழுங்கொண்டை 
கூத்தாநத்தம்‌ 
வைகுந்தம்‌ 
கருமனூர்‌ 


ஏழூர்‌ 
நாட்டாமங்கலம்‌ 
கலியாணி 
நவனி 

முசிரி 

புத்தூர்‌ 
தாழம்பாடி 
தும்பங்குறிச்சி 
மானத்தி 
இளநகரி 
மாறப்பனூர்‌ 


கொற்றனூர்‌ 
மூலனூர்‌ 
குறிச்சி 
இளம்பிள்ளை 


காங்கயம்‌ 
வள்ளியறச்சல்‌ 
காரையூர்‌ 
பட்டாலி 


கீரனூர்‌ 


பொங்கலூர்‌ 
கொடுவாய்‌ 
செம்புத்தொழு 
குண்டடம்‌ 
புத்தரச்சல்‌ 


19. மங்கலம்‌ 

20. இடங்கணசாலை 
21. கச்சுப்பள்ளி 

22. இரணாபுரம்‌ 


4. ஏழூர்நாடு 


12. மரூர்ப்பட்டி 

13. முதலைப்பட்டி 
14. நல்லிபாளையம்‌ 
15. கொண்டப்பனூர்‌ 
16. சிவியாம்பாளையம்‌ 
17. முத்தக்காள்பட்டி 
18. மின்னாம்பள்ளி 
19. சேந்தமங்கலம்‌ 
20. துத்திக்குளம்‌ 


22. வெட்டுக்காடூ 
5. தென்கரைநாடூ 


வீராச்சிமங்கலம்‌ 
தூரம்பாடி 


எதிரனூர்‌ 
பிரமியம்‌ 


ஐ இள 


6. காங்கய நாடூ 


பாப்பினி 
பரஞ்சேர்வழி 
காரையூர்‌ 
மருதுறை 

10. முத்தூர்‌ 


ம ஓ 


7. பொன்கலூர்‌ நாடூ 


11. அலகுமலை 
12. தளிகை 

13. நிறையூர்‌ 

14. அங்கித்தொழு 
15. சரவணநல்லூர்‌ 


30. 
31. 
32. 


23. 
24, 
25. 
26. 
21. 
28. 
29. 
30. 
31. 
21. காளப்பநாயக்கன்பட்டி 32. 


10. 
மட 
12. 


11. 
12. 
13. 
14. 


21. 
22. 
23. 
24, 
25. 


கொங்கு வேளாளர்‌ 
மாம்பூண்டி 
மின்னாம்பள்ளி 
மரப்பறை 


வேளுக்குறிச்சி 
கருதாணி 
புடங்கம்‌ 
திருமலைப்பட்டி 
கண்ணூறுப்பட்டி 
கலங்காணி 
உடுப்பம்‌ 
காரைக்குறிச்சி 
அகரம்‌ 
முத்தப்பனூர்‌ 


நீலம்பூர்‌ 
ஊதியூர்‌ 
கொழுமண்குழி 
கிழாங்குண்டல்‌ 


கண்ணபுரம்‌ 
வெள்ளகோயில்‌ 
ஆறுதொழு 
ஆலாம்பாடி 


பெற்றம்பள்ளி 
நமநாரி 
மண்ணறை 
நல்லூர்‌ 
அமுக்கயம்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 
6. 

ட்ரீ 

8. 

9. 
10. 


மட ட 4 
NEO 


மறவ தரு RYN 


ஒரு. 


1 ௭ இடம்‌ ம 


உகாயனூர்‌ 
பெருந்தொழு 
திருபபூர 
பெரும்பிளளையூர 
இச்சிக்காணி 


கீரனூர்‌ 
பொம்மநல்லூர்‌ 


சேவூர்‌ 
அன்னூர்‌ 
வெள்ளாதி 
கோமங்கை 
முடூதுறை 
கவசை 
துடியலூர்‌ 
நீலம்பூர்‌ 
பேரூர்‌ 
தெக்கலூர்‌ 
கரைவழிமாதப்பூர்‌ 
அவிநாசி 


தென்சேரி 
களந்தை 
பல்லடம்‌ 
பூமலூர்‌ 
பேறை 
குயிலை 


16. பல்லாக்கோயில்‌ 
17. குடிமங்கலம்‌ 

18. தென்னமங்கலம 
19. தென்பள்ளி 

20. இலக்கம்பாடி 


8. தென்பொங்கலூர்‌ நாடு 


3. பருத்தியூர்‌ 
4. பொன்னிவாடி 
9. ஆறைநாடூ 

13. கஞ்சப்பள்ளி 
14. கானூர்‌ 
15. கருவலூர்‌ 
16. வெள்ளையன்பதி 
17. இருகாலூர்‌ 


18. உழலை 

19. வெள்ளையன்பாடி 
20. திருமுருகன்‌ பூண்டி 
21. செவளாபுரி 

22. பழனை 

23. நம்பியூர்‌ 

24. எலத்தூர்‌ 


10. வாரக்கநாடூ 


7. சூரனூர்‌ 

8. சாமளாபுரம்‌ 
9. புதுவை 
10. வெள்ளலூர்‌ 
11. கோடிநகர்‌ 
12, மங்கலம்‌ 


26. 
of. 


25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32. 
33. 
34, 
35. 


13. 
14. 
15. 
16. 


கததாங்கண்ணி 
ஊத்துக்குழி 


ராயகுளம்‌ 
கூத்தம்பூண்டி 


உக்கிரம்‌ 

புலவர்‌ நகர்‌ 
கோயில்பாளையம்‌ 
தொண்டாமுத்தூர்‌ 
முட்டம்‌ 

கூடலூர்‌ 

சிங்கா நல்லூர்‌ 
குடக்கோட்டூர்‌ 
குள்ளந்துறை 
வாழவந்தி 


கோட்டைக்கரை 


நெகமம்‌ 
ஆவலப்பம்பட்டி 
புத்தூர்‌ 

சிங்கா நல்லூர்‌ 


11. திருவாவினன்குடிநாடூ - (வையாபுரி நாடூ) 


பழனியூர்‌ 
கோதைமங்கலம்‌ 
கலையமுத்தூர்‌ 
மானூர்‌ 


இறையன்மங்கலம்‌ 


8. கணியூர்‌ 
9. கண்ணாடிப்புத்தூர்‌ 
10. கோட்டைத்துறை 


15. 
16. 
17. 
11. மேல்கரைப்பட்டிலூர்‌ 18. 
12. கொழுங்கொண்டான்‌ 


அமரர்‌ பூண்டி 
மணிச்சிலம்பு 
கொழுமம்‌ 


வாழ்கரை 


243 


244 


= 


[ல 


ஜு கழு. 


இன WNP 


மஐ வ இரு உ 


மடத்தூர்‌ 
கடத்தூர்‌ 


தென்னிலை 
ன. 


புங்கம்பாடி 
அரவக்குறிச்சி 
சேந்தமங்கலம்‌ 
முடக்கூர்‌ 
இனுங்கனூர்‌ 


புலியூர்‌ 
உப்பிடமங்கலம்‌ 
மணவாடி 
சவதாப்பு 
வாலராசபுரம்‌ 
தான்தோன்றி 

ஏழூர்‌ 
வெள்ளியணை 
மேலைப்பாளையம்‌ 


தாரமங்கலம்‌ 
கச்சுளி 


காடையாம்பேட்டை 


வனவாசி 
சின்னப்பன்பட்டி 
தோப்பூர்‌ 
கோனேரிப்பட்டி 
இடைப்பாடி 
துளசம்பட்டி 


13. தெவதாகுடி 
14. ஆய்க்குடி 


12. மணநாடூ 


4, நடந்தை 
சின்னதாராபுரம்‌ 
6. ராஜபுரம்‌ 


ளு 


13. தலையநாடூ 


வேளாண்பூண்டி 


தலையூர்‌ 
கன்னிவாடி 


ஐ ஓ 


கிழான்கொண்டல்‌ 
10. சின்னமருதூர்‌ 


14. தட்டயநாடூ 


10. கட்டளை 

11. திருவனூர்‌ 

12. சனப்பிரட்டி 
13. ரங்கநாதபுரம்‌ 
14, மணவாசி 

15. ராமகிரி 

16. ஆய்ச்சிமங்கலம்‌ 
17. கூடலூர்‌ 

18. நொச்சிப்பட்டி 


15. பூவாணியநாடு 


10. ஓமலூர்‌ 

11. கருப்பூர்‌ 

12. நங்கைவள்ளி 
13. வெள்ளாறு 

14. மேச்சேரி 

15, முப்பை சமுத்திரம்‌ 
16. அரசராமணி 

17. அமரகுந்தி 

18. சூரப்பள்ளி 


11. 
12. 
13. 


19. 
20. 
21. 
22. 
23. 
24, 
25. 


19. 
20. 
21. 
22. 
23, 
24, 
25. 
26. 


கொங்கு வேளாளர்‌ 


சூடாமணி 
இலவனூர்‌ 


இடைக்கலப்பாடி 
குமாரபாளையம்‌ 
சாந்தப்பாடி 


அப்பியாபாளையம்‌ 
கோயிலூர்‌ 
பிச்சம்பட்டி 
கொடையூர்‌ 
மூக்கணாங்குறிச்சி 
கோரணங்குறிச்சி 
பாதநத்தம்‌ 


கொங்கணாபுரம்‌ 
சோழபாண்டி 
நடூவனேரி 
சித்தூர்‌ 

தேவூர்‌ 
பூலாம்பட்டி 
பக்கநாடூ 
பெரும்பாலை 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 


டட பட்‌ 
ஓ 


உளு 9 1 


oN p> இஓ[5 


o> NE 


No 192 


தலையநல்லூர்‌ 
வெங்கம்பூர்‌ 
அஞ்சூர்‌ 
மொஞ்சனூர்‌ 
கொல்லங்கோயில்‌ 
கொந்தளம்‌ 


இடையாறு 
திடூமல்‌ 
பொத்தனூர்‌ 
கபிலமலை 
பாண்டமங்கலம்‌ 
கபிலைக்குறிச்சி 
வெங்கரை 
சிராப்பள்ளி 
சிகசை 

மருதூர்‌ 
கொந்தளம்‌ 


தடப்பள்ளி 
கூடற்கரை 
திருக்கணாம்பேட்டை 
சத்தியமங்கலம்‌ 
அரவக்கோட்டை 
கலையனூர்‌ 


அந்தியூர்‌ 
பட்டிலூர 
குறிச்சி 
பூலாம்பட்டி 
சம்பை 
பவானி 
ஆப்பக்கூடல்‌ 
கீழ்வானி 


16. மேல்கரை அரையநாடூ 


ர்‌. 
8. 
9. 
10. 
11. 
12. 


கொடுமுடி 

விதரி 
எழுநூத்திமங்கலம்‌ 
இளவரச நல்லூர்‌ 
வல்லிபுரம்‌ 
கார்வளி 


17. கீழ்கரை அரையநாடு 


12. 
13. 
14. 
15. 
16. 
LT 
18. 
19. 
20. 
21. 
22. 


ரீ 
8. 
9. 
10. 
11. 
12. 


9, 
10. 
11. 
12. 
13. 
14. 
15. 
16. 


ஆனங்கூர்‌ 
குன்னம்‌ 
வடகரையாத்தூர்‌ 
சிறுநல்லிகோயில்‌ 
கொற்றமங்கலம்‌ 
மாதேவி 
இளம்பள்ளி 
ராமதேவம்‌ 
சோழசிராமணி 
சித்துப்பூண்டி 
பெருங்குறிச்சி 


18. ஒடுவங்கநாடூ 


சிறுமுகை 
இருகாலூர்‌ 
காராப்பாடி 
மதிப்பானூர்‌ 
வானிபுத்தூர்‌ 
விண்ணப்பள்ளி 


19. வடகரை நாடு 


மூங்கில்பட்டி 
மூகயனூர்‌ 
கருவல்வாடி 
அம்மாப்பேட்டை 
நெருஞ்சிப்பேட்டை 
எண்ணமங்கலம்‌ 
கோட்டை 


பூதப்பாடி 


13. 
14. 
15, 
16. 


23. 
24. 
25. 
26. 


28. 
29, 
30. 
31. 
32. 


துக்காச்சி 
வடிவுடையமங்கலம்‌ 
ஊஞ்சலூர்‌ 
திருக்காடூதுறை 


நல்லூர்‌ 
மணியனூர்‌ 
செருக்கலை 
தாழக்கரை 
கோலாரம்‌ 
பரமுத்தி 
சேலூர்‌ 
மாவிரட்டி 
மாணிக்கநத்தம்‌ 
கலங்காநிலை 


இரும்புறை 
ஆலத்தூர்‌ 
கெம்மநாயக்கன்பட்டி 


சதுமுகை 


நகலூர்‌ 
உலகடம்‌ 
கன்னப்பிலி 
பருவாச்சி 


. பிரமியம்‌ 

. கட்டி சமுத்திரம்‌ 
. பூனாச்சி 

.. சென்னம்பட்டி 


245 


246 


உ 109 


1. உரு ம்ம்‌ ந 


6.0 உ WN 


IN 


வேட்டமங்கலம்‌ 


புகழியூர்‌ 


சமத்தூர்‌ 
மானுப்பட்டி 
அந்தியூர்‌ 
புக்குளம்‌ 
தளி 
வாழைவாடி 
சித்தூர்‌ 


வாழவந்தி 
கூடற்சேரி 
புல்லூர்‌ 
மோகனூர்‌ 
கீரம்பூர்‌ 
வல்லிபுரம்‌ 
தோழர்‌ 


தூசியூர்‌ 
குவளம்பட்டி 
தோகைநத்தம்‌ 
சிதம்பரப்பட்டி 
முத்தக்காபட்டி 
பழையபாளையம்‌ 
வேப்பநத்தம்‌ 
வசந்தராயன்‌ கோயில்‌ 
லத்திவாடி 


அயிலூர்‌ 
காட்டுப்புத்தூர்‌ 
கடாரம்‌ 


உன்னியூர்‌ 


10. 
1.1 
12. 
13. 
14. 


20. கிழங்கு நாடு 
3. தோட்டக்குறிச்சி 
4. கடம்பங்குறிச்சி 
21. நல்லுருக்காநாடூ 
பூலாங்கிணறு 
சுஞ்சிவாடி 
உடுக்கம்பாளையம்‌ 
அங்கலக்குறிச்சி 
ஏர்ப்பட்டி 
குறிஞ்சிக்கோட்டை 


22. வாழவந்திநாடு 

8. சாத்தம்பூர்‌ 

9. திண்டமங்கலம்‌ 
10. நடந்தை 

11. ஆரியூர்‌ 

12. கோதையூர்‌ 

13. மேலைச்சாத்தம்பூர்‌ 
14. பிள்ளைக்கரை 


23. தூசூர்‌ நாடூ 
பரளி 
பொன்னேரி 
புதுப்பட்டி 
புதுக்கோட்டை 


10. 
11. 
12. 
13. 
பாலப்பட்டி 
15. 
16. 
Lf 
18. 


நாமக்கல்‌ 
கோடங்கிப்பட்டி 
நல்லூர்‌ 
திப்பிரமாதேவி 
24, விமலைநாடு 


8. பிடாரமங்கலம்‌ 
9. ஒருவந்தூர்‌ 
10. 


11. காட்டூப்பட்டி 


15. 
16. 
ம்‌. 
18. 
19. 
20. 
உடுமலைப்பேட்டை 21. 


16. 


கொங்கு வேளாளர்‌ 


5. வாங்கல்‌ 


6. நெரூர்‌ 


வேலூர்‌ 

குறுஞ்சேரி 

கோட்டூர்‌ 

புதூர்‌ 

மலைய ாணடிபட்டணம 
இளையாம்பாளையம்‌ 
சடையபாளையம்‌ 


15. கோதூர்‌ 

மடப்பள்ளி 
17. 
18. 
19. 


20. 


பிராந்தகம்‌ 
தளிகை 
செங்கைப்பள்ளி 
மேலையாரியூர்‌ 


19. எருமைப்பட்டி 
20. அரசநத்தம்‌ 

. ரட்டயாம்பட்டி 
22. 
23. 
24. 


மேட்டுப்பட்டி 
அரூர்‌ 

புத்தூர்‌ 
அலங்காநத்தம்‌ 


15. 
16. 


ஆண்டாபுரம்‌ 
மேட்டுப்பட்டி 


மேய்க்காநாயக்கன்பட்டி17. வலையபட்டி 


18. புத்தூர்‌ 


கல்வெட்டும்‌ காணிப்பாடலும்‌ 


5. 
6. 
ட்ரீ 


ஸு 09. 


ஒருத்‌. ச 


Nr 


NOM PNE 


Nog இ 


சீப்பிள்ளார்புத்தூர்‌ 
நத்தம்‌ 
நாகயநல்லூர்‌ 


விருப்பாட்சி 
பெரியகோட்டை 
கொற்றைத்திட்டு 
புலரியூர்‌ 
கள்ளிமாந்தெத்து 


புன்னம்‌ 
பவுத்திரம்‌ 
நாகம்பள்ளி 
காளிக்குறிச்சி 
குப்பம்‌ 
தும்பிவாடி 


ஆரியூர்‌ 
நெடூங்கூர்‌ 


ஆனைமலை 


காளியாபுரம்‌ 

அரசூர்‌ 
மஞ்சநாயக்கன்பட்டி 
அப்பிச்சிக்கவுண்டன்புதூர்‌ 
அர்த்தநாரிபாளையம்‌ 


 பாரமடை 


பொள்ளாச்சி 
நெகமம்‌ 
சந்திராவரம்‌ 
ஊத்துக்குளி 
ராமபட்டணம்‌ 
நாகூர்‌ 
வடுகபாளையம்‌ 


12. சேர்வைகாரன்பட்டி 
13. களத்தூர்‌ 
14. முருங்கை 


25. அண்டநாடூ 


கரைசைப்பொது 
மாம்புரை 
இடையகோட்டை 


oN 


குட்டம்‌ 
கவுத்துவம்‌ 

26. வெங்காலநாடூ 

7. நெடுங்கூர்‌ 

8. கோயம்பள்ளி 

9. காசிப்பாளையம்‌ 
10. கோயிலூர்‌ 

11. வெஞ்சமாங்கூடல்‌ 
12. ராமபுரம்‌ 


10. 


27. இடைப்பிச்சநாடு 
3. பரமுத்தி 

4. முன்னூர்‌ 

28. ஆனைமலை நாடூ 
8. ரெட்டியாரூர்‌ 


247 


19. 
20. 


வேந்தன்பட்டி 
அரசலூர்‌ 


11. 
12. 
13. 
14. 
15. 


கல்லாபுரம்‌ 
பூதிப்பரம்‌ 
பலக்கணூத்து 
கேதுகுறும்பு 
புலியூர்‌ நத்தம்‌ 


13. பள்ளபாளையம்‌ 
14, 
15, 


16. 


வெங்கடாவரம்‌ 
நிமிர்ந்தம்பட்டி 
ஆற்றூர்‌ 


._ மாரப்பகவுண்டன்புதூர்‌ 
. சின்னய்யன்பாளையம்‌ 


9. கோடங்கிப்பட்டி 


10. 
11 
12. 
13. 
14, 


பெரியபோது 
உப்பிலியனூர்‌ 
முத்தூர்‌ 

பூச்சநாரி 
ஆட்டுப்புள்ளாச்சி 


29. காவடிக்கா நாடு 


8. 

9. 
10. 
11. 
12. 
13. 
14, 


கோமங்கலம்‌ 
கோபாலபுரம்‌ 
ஆய்ச்சிப்பட்டி 
மாவுலப்பன்பட்டி 
சலத்தூர்‌ 

சிராமி 


வண்ணார்மடை 


15. 
16. 
ஈரி 
18. 
19. 
20. 


. தாதாராவுத்தன்புதூர்‌ 
, கம்பாலப்பட்டி 

ட வேடைக்காரன்‌ புதூர்‌ 
. உடையகுளம்‌ 


கரைப்பாடி 


சிங்கா நல்லூர்‌ 


வெள்ளாளபாளையம்‌ 


ராசக்காபாளையம்‌ 
மாய்க்கனாம்பட்டி 


புதூர்‌. 


248 கொங்கு வேளாளர்‌ 
30. இராசிபுரம்‌ நாடூ 
1. . இராசிபுரம்‌ 9. சீராப்பள்ளி 17. துத்திக்குளம்‌ 
2. பாச்சல்‌ 10. பிள்ளை நல்லூர்‌ 18. சேந்தமங்க்லம்‌ 
3. ஆலத்தூர்‌ 11. கூனவேலம்பட்டி 19. தொப்பைபட்டி 
4. பட்டணம்‌ 12. நத்தமேடு 20. நாமகிரிப்பேட்டை 
5. அத்தனூர்‌ 13. கல்லங்குளம்‌ - 21, கலியாணி 
6. மின்னாம்பள்ளி 14. மின்னக்கல்‌ 22. வேளுக்குறிச்சி 
7. மல்லூர்‌ 15. ஒடுவன்குறிச்சி 23. கற்குறிச்சி 
8. வடகன்பட்டி 16. சிங்களாந்தபுரம்‌ 24. கருதானி 
31. சேலம்‌ நாடு 
1. சேலம்‌ 8. நடுப்பட்டி 15. ராக்கிப்பட்டி 
2. வெண்ணந்தூர்‌ 9. செளதாபுரம்‌ 16. வீரபாண்டி 
3. அம்மாப்பேட்டை 10. மின்னக்கல்‌ 17. உத்தமசோழபுரம்‌ 
4, செவ்வாய்ப்பேட்டை 11. மிசினாம்பட்டி 18. காரிப்பட்டி 
5. மல்லூர்‌ 12. குமாரசாமிப்பட்டி 19. வீராணம்‌ 
6. குமாரபாளையம்‌ 13. செம்மாண்டபட்டி 20. அயோத்திப்பட்டணம்‌ 
7. அலைவாய்ப்பட்டி 14, இளம்பள்ளி 
32. காஞ்சிக்கோயில்‌ நாடூ 
1. காஞ்சிக்கோயில்‌ 5. பெருந்தலையூர்‌ 9. அழுக்கொளி 
2. கூகலூர்‌ 6. பெரும்புலியூர்‌ 10. குழப்பலூர்‌ 
3. கவுந்தப்பாடி 7. முடச்சூர்‌ 11. தாளூன்றி 
4. பாரியூர்‌ 8. கலிங்கயம்‌ 12. அயிலூர்‌ 
33. குறுப்புநாடு 
1. குருமந்தூர்‌ 12. அழுக்கொளி 23. செங்கப்பள்ளி 
2. கோசணம்‌ 13. தாளூன்றி 24. மண்ணறை 
3. செவியூர்‌ 14. திங்களூர்‌ 25. சீனாபுரம்‌ 
4. அயிலூர்‌ 15. மூதூர்‌ 26. பாலத்தொழு . 
5. கொளப்பலூர்‌ 16. நல்லூர்‌ 27. வெள்ளரிவெளி 
6. அலங்கயம்‌ 17. திருப்பூர்‌ 28. முகுந்தனூர்‌ 
7. முடச்சியூர்‌ 18. வாய்ப்பூர்‌ 29. கத்தாங்கண்ணி 
8. கலிங்கயம்‌ 19. விசயமங்கலம்‌ 30. கொடுமணல்‌ 
9. ஆதியூர்‌ 20. நிரம்பையூர்‌ 31. அமுக்கயம்‌ 
10. சிறுவலூர்‌ 21. கூடலூர்‌ 32. தக்களூர்‌ 
11. குன்னத்தூர்‌ 22. சிறுக்கழிஞ்சி 33. 


ஊத்துக்குழி 


ச 








டே 09-10 
மடு 





19௨g ® NINN TS DMSO) 








8௮ மமம்‌ 
இயக 





one 


ய்ய மம 1291299 மம௰ 


129.5 Wore 
iS gpI ES 





igri 


ர | அணக [| 
கண்னை | அண்ணை. | ௬ | 
cE 


ESIC AIRC IULCE SS பாம 


முல மம பமல 


00 


BESS 





5௮05௨ 
மட யப்‌ 


EE 
(5) 
58. 
க 
ர்‌ 
ம்‌ 
கே 
யி 
ே 
& 
| 
6 
கே 


டி 

ே 

கே 

ட 

6 

கே 
a[e|e|s[e| 


பிய 


யால்‌ யாய்‌ 


ஒக யம ஓ 


௦ 


ாட௦(0)ம ரா மட 





250 




















ஓத ணன 5 மடி 
= ட பமல |(சமூழா 











ஸ்‌ 
[NS 








1091 இயமஓு ஒறு 








ரா யர 


வெரு 


ம்ப 





மம இியாமஐ ய யஜீய்டஐயஐ 


13) 15) 





901௮௮9) 





உராய 


மய 


ய்யா மத்‌ 


இயல 


£ே 
E 
ட 
ட 
ட்‌ 
டூ 
டூ 


M~ 




















ய 


மமமுமமுமிலாய௮(௫. | Wooo | மணக | மணமக | மம 1991099 129% sia | ௯ | 
| 


எல ஏமன்‌ | ஓலா ஏ௱ழஒஞ ௭௦௦௫ சலி யாயே யாடு 
ஸு 1௫௪ 


ஒழு ACUTE AL) ய்டியமாடத ஒலர! 96 









































































ஏழ ஏமன்‌ 
இஙக 





ஒத ம்ம 
இயக 














256 








க்க 
ஒப்பு Sadun மய்டிலயாகு 


டை... 2 | 
க TT 


ம௱ரர மார ost 
இழு ய்‌2௮01 Sadia 2௮0) கமய ஒழுக ௮247 wise 


ai 





129109 ngurT{o, 


5 
ட 
2 
ம 








டட 
6 - 
மி 
6 
ம்‌ 
3 
டூ 






























௦2 


ழி ஏச 
Owe 


௪௦0௫ 
ய்டியாத 


ஓர 091 மரா 


இயக 














ணை 
டல 


mike 
(69001௦ 






டூ 


802 


4 
ட்‌ 
ம்‌ 


ஊனு மடரூ௫ 





மழ 


மெ மே 


$ 


ட்‌ 


ய்‌ 





usmosas ye 


129 படம 0096௦ 


3 
2 
6 
3 
2 
6 
| 
= 
2 
ட்‌ 





ம்‌ ய்‌] 
ன; 
| 
© 
"i ~ 


அ. 


யாத யாம 11s 
96 mem (சமய 





3 
்‌ 
ெ 
3 
| 
0 
2 
௦ 























௨2 ஓ 


லாக 
இஙக 


Qe 


ஒத மன 


இய 


(பான) ௦1 ரசி ॥ட- 


பிஐ மழு மஜக படும்‌ ர(லய(ய2ஐ 

nugiiue meg @MS MWS AW 
ஸி ew ஈமம்‌ ஏம 
எலு பவ்ய ழூ எரிமயொக எனாது, 


qo ® 110110 ஐ 











௭௱ஓ௰மஓ 
ய்மயமாத wwe 











வட்டு 


றையான்‌ கல 


வண்டூவன்‌ அதீருக்கு 


[2] 


262 





263 


ட 





வெள்ளப்பநாடூ கல்வெட்டு 


ணர்‌ நக 5 2. ல்‌ 264 





